புற்று நோய் 


க 


ஆசிரியர் 
ஆர் . ஜே . சி . ஹாரிஸ் 
தமிழாக்கம் 
டாக்டர் அ . கதிரேசன் 


தமிழ் வெளியீட்டுக் கழகம் 

தமிழ்நாடு 


அரசாங் 


தமிழ வெளியீட்டுக் கழக வரிசை எண் - 14 


புற்று நோய் 


( CANCER ) 


ஆசிரியா 


ஆர் . ஜே.ஸி. ஹாரிஸ் 


தமிழாககம . 
டாக்டர் அ . கதிரேசன் , எம் . டி . , டி . டீ , டீ , 
அரசினா காசநோய் மருததுவமனை , 

அஸ்தினாபட்டி , மதுரை . 


வெளியீட்டு 


சில 


தமிழ் 
நாடு 


அனால் 


தமிழ் வெளியீட்டுக் கழகம் 

தமிழ்நாடு - அரசாங்கம் 


Fint Edition -- April , 1967 


Er.P. Ns s 


O BUREAU OF TAMIL PUBLICATIONS 


CANCER 


R. J. C. HARRIS 


Translation 
Dr. A. KATHIRESAN 


Price Rs . 3-50 


Snglish edition R. J. C. Harris , 

1962 . 
இந் நூல , பெங்குவின் புக்ஸ் லிமிடெட , 
ஹார்மண்ட்ஸ்வொர்த் , மிடில் செக்ஸ் 
இங்கிலாந்து ஸ்தாபனத்தாரால் வெளி 
டேப்பெற்ற புற்றுநோய் என்ற 
தூலின் தமிழாக்கம் . 


Printed by 
CH . S. PRESS , 
Mount Road , 
Madrare 


அணிந்துரை 
( திரு . இரா . நெடுஞ்செழியன் , தமிழகக் கல்வியமைச்சர் ) 


தமிழ்நாடு அரசாங்கம் , சில ஆண்டுகளுக்கு முன்னர்க் கல்லூரித் தமிழ்க் 
குழுவொன்றை நிறுவி அதன்மூலம் கல்லூரி மாணவர்கட்குத் தேவையான பல 
தமிழ் நூல்களை வெளியிட்டுவந்தது . தமிழை ஆட்சி மொழியாக அரசாங்கம் 
ஏற்றுக்கொண்ட பிறகு , தமிழ்மொழிக்கு ஆக்கம் தேடுகின்ற முறையில் , 
இன்னும் மகத்தான அளவில் தமிழ் நூல்கள் வெளிவரவேண்டும் என்ற 
கருத்தில் தமிழ் வெளியீட்டுக் கழகம் 1962 - ல் நிறுவப்பெற்றது . 


உலகின் பிற பகுதிகளிலுள்ள மக்களின் அறிவு வளர்ச்சிக்குக் குறையாமல் 
தமிழ மக்களும் அறிவு வளர்ச்சி பெறவேண்டுமானால் , பிற மொழியிலுள்ள நூல் 
களைப் படிக்க முடியாதவர்கள தமிழின்மூலமே எல்லாவற்றையும் கற்கககூடிய 
சூழநிலை ஏற்படவேண்டும் . இந்த எண்ணத்தின் அடிப்படையிலேயே தமிழ் 
வெளியீட்டுக கழகம கல்லூரி மாணவர்ககுரிய நூலகளை வெளியிடுவதுடன் , 
பொதுமக்களுக்கும் பயன்படுகின்ற முறையில் வரலாறு , அரசியல் , உளவியல் , 
பொருளாதாரம் , புவியியல , விஞ்ஞானக் கலைகள் ஆகிய பல துறைகளிலும் 
பலவேறு நூல்களை வெளியிட முனைந்துள்ளது . 


அத்தகைய முயற்சிகளுள் ஒன்றாகப புற்றுநோய் என்ற இந் நூல தமிழ் 
வெளியீட்டுக கழகத்தின் 146 ஆவது வெளியீடாக வருகிறது . 


கல்லூரித் தமிழக குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் சேர்த்து , 
துவரை 181 நூல்கள் தமிழ் வெளியீட்டுக் 

வெளியீட்டுக் கழகத்தால் வெளியிடப் 
பெற்றுள்ளன . இந் நூல்களை வாங்கிப் படிப்பதன மூலம் தமிழ மக்கள் 
மேலும் வளர்ச்சி பெறுவார்கள் என்று நம்புகிறேன் . 


இரா . நெடுஞ்செழியன் 


புற்றுநோய் 


பிரச்சினையின் தன்மை 


ஆர் . ஜே . ஸி . ஹாரிஸ் 


ராபர்ட் ஹாரிஸ் , PH.D., A.R.C.S. 1922- ல பிறந்தார் ; ராயல் விஞ்ஞானக் 
கலலூரியிலும் , மெய்ட்ஸ்டோன் இலக்கணப் பள்ளியிலும் பயின்றார் ; சிறந்த 
முறையில் ரசாயனத்தில் பட்டம்பெற்று . ஆராயசசித துறையில் 8 மாதங்கள் 
கழித்தார் ; பின்னர் ராயல் மார்ஸ்டன மருததுவமனையின செஸ்டர் பீட்டி 
ஆராய்ச்சிக் குழுவில் சேர்ந்தார் ; புற்றுநோய வளாச்சியைத தடைசெய்யும் 
மருந்துகள் பற்றி ஆராய்ச்சி செய்துகொண்டிருந்த , காலஞ்சென்ற ஜி . ஏ . ஆர் . 
கானுடன் 

பணிபுரிந்தார் . சென்ற 17 வருடங்களாக , அவர் புறறுநோய 
உணடாககும வைரஸகள் , நாக்ளியிக் அமிலங்கள் போன்றவைகளின் ஆராய்ச்சி 
யில் ஈடுபட்டிருக்கிறா . 


ராபர்ட் ஹாரிஸ : 958 - ல் செஸ்டர் பீடடி ஆராய்சசிக குழுவிலிருந்து விலகி , 
இம்பீரியல் புற்றுநோய் ஆராயச்சிக் குழுவில் , பரீட்சார்தத உயிரியல் . வைரஸ்கள் 
பிரிவின் தலைவராகப் பணியாற்றினார் , மில்ஹில் பரிசோதனைச்சாலையின் 
பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ; நோயக குறியியலாளர்கள , உயிரியலினர் , 
உயிர் இயைபியலினர் இவர்களின் துணைகொண்டு புறறுநோய்பற்றிய பிரச்சினை 
களை ஆராய்ந்துவருகிறார் . 


1946 - ல் மணம்புரிந்துகொண்ட ராபர்ட் ஹாரிஸுக்கு ஒரு மகனும் மகளும் 
உண்டு . 1954 - லிருந்து , அவர்கள் சில்டெர்னில் வசித்து வருகின்றனர் . 


முன்னுரை 


முதன்முதலில் நான் இதைக கூறவேண்டும் . புற்றுநோய்பற்றி அச்சம் 
கொண்ட- அசசங்கொள்வது சாதாரணமும் புரிந்துகொள்ளக் கூடியதுமாகும் 
அனைவரும் படிக்கவேண்டிய புததகம இது வாழககையின மற்றத் துறைகளைப 
போல் , இங்கு , அச்சமகொளவது , புற்றுநோய்பற்றிய போதிய அறிவு இல்லாத 
தால்தான் . மேலும் , புற்றுநோய்பற்றிப பலர் தவறாகவே புரிந்து கொண்டிருக 
கின்றனர் . டாகடர் ஹாரிஸின் இந்தச் சிறந்த புத்தகத்தைப் படிப்பதன மூலம் , 
அசசம் நீங்கி , ஆர்வம் உண்டாகும் . புற்றுநோய் ஒரு ரசமான தத்துவமாகும் 
அதன் தன்மையை அறிவது . அதன் காரணிகளைக் கண்டுபிடிப்பது , சிகிசசைக்குச் 
சிறந்த முறைகளை உருவாக்குவது போனறவைகள் , நவீன மனித சமூகத்தின் 
பொது அறிவிறகான ஓர் அறைகூவல் ஆகும . 


- 


பிரச்சினைக்குத் 


இரண்டாவதாக , விஞஞானி என்று கூறும் எவரும் , இந்தப் புத்தகத்தைப் 
படிக்காமல் இருக்கமுடியாது . புற்றுநோய் 

தீர்வுகாண , 
உயிரியலினா , பௌதீக நிபுணர்கள் , ரசாயனவாதி , வைரஸ்பறறிய நிபுணர்கள் 
ஒத்துழைக்கவேண்டும் . வளாசசி ஏன தவறான வழியில் செல்லவேண்டும் ! 


செல்களின் ஒரு கூட்டம் , ஏன் , மற்ற செலகளை பாதித்து வாழவேண்டும் ? இது 
தடை செயயப்படாவிட்டால் , ஏன் உடல முழுவதும் அழிக்கப்படுகிறது ? 
உலகத்திலேயே . இதுதான் சமூகத்திற்குத் தீங்கான ஒன்று வளர்ச்சியில் , 
வழக்கத்திற்கு விரோதமான இந்த மாறுதல் ஏன் ? இது , ஜீனின் கோளாறா ? 
விந்து செலலின திடீர் மாற்றமா ? ஒரு வைரஸாலா ? தினவாலா ? வயது ஏறஏற 
நாளமிலலாச சுரப்பியில் ஏற்படும் மாறுதலகளாலா இவைகளில் எது காரணம் 
அல்லது இவைகளில் , பல காரணங்கள் ஒன்று சோவதாலா ? இதுபற்றி 
யாருக்கும் ஒன்றும் தெரியாது . இந்தப் புற்றுநோய்ப் பிரச்சினைக்கான தீர் . 
விஞ்ஞானத்தின் எந்தத் துறையிலும் கிடைக்கலாம் . 


மூன்றாவதாக , மருத்துவ மாணவன் இந்தப் புத்தகத்தை அவசியம் படிக்க 
வேண்டும் . தெளிவான , எளிய நடையில் , புற்றுநோயின் தற்போதைய நிலைபற்றி , 
விளக்கப்பட்டிருக்கிறது . இத்தனை விவரங்கள் , மாணவனுக்கு எந்தப புததகத 
திலும் கிடைத்தல அரிது . எல்லா உணமைகளும் ஒன்று திரட்டப்பட்டு இந்தப் 
புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . மாணவனது இறுதிப் பரீடசை 
களுக்கு , டாக்டர் ஹாரிஸின் புத்தகம் மிகவும் உபயோகமாக இருக்கும் . 
இது , செவிலியர்களுக்கும், எக்ஸ - கதிர் சிகிசசையாளர்களுக்கும் , புறறுநோய 
பற்றிய நவீன கருத்துகள் தேவைப்படும் மருத்துவர்களுக்கும் மிகவும் 
உபயோகமாக இருக்கும் . 

இந்தப் புத்தகத்தை எழுதியதன்மூலம் , டாக்டர் ஹாரிஸ் நாட்டிற்குச் 
சிறந்த சேவை செய்திருக்கிறார் . இது , பொது அறிவு படைத்த சாதாரண 
மனிதனுக்குமாத்திரமன்று , விஞஞானிகளுக்கும் , பகுத்தறிவு மாணவர்களுக்கும் , 
மருத்துவர்களுக்கும் மிகவும் அவசியமான ஒரு சிறந்த புத்தகம் . 

ஏ . ஈ . கிளார்க் - கென்னடி 


அறிமுகம் 


புற்றுநோய்ப் பிரச்சினைபற்றிய இந்த அருமையான புத்தகத்திற்கு அறிமுகம் 
எழுதுவதுபற்றி , நான் மிகவும் மகிழ்கின்றேன் . இந்தப் பொருள் பற்றி , நான் 
இதுவரை படித்த புத்தகங்களில் , இது மிகவும் சிறந்ததாகும் . ஒரு சிரமமான 
பொருள் பற்றிய விவரங்களை , மிகவும் எளிதாகவும் , திறமையாகவும் எழுதும் 
ஆற்றல்வாய்ந்த டாக்டர் ஹாரிஸை நான் பாராட்டுகிறேன் . 


E 


உலகம் முழுவதும் பெரிதும் பரவியிருக்கும் நோய் புற்றுநோயாகும் 
ஆகவே , எல்லோருக்கும் இதில் ஆர்வம் உண்டு . இது , சாதாரண மனிதனுக்கு 
மாத்திரமல்ல , எல்லா மருத்துவ மாணவர்களுக்கும் , செவிலியர்களுக்கும் 
மிகவும் உறுதுணையான ஒன்று . இந்தப் புத்தகத்திற்கு எனது வாழ்த்துகள் . 


ப 


செசில் வேக்லி 
இம்பீரியல் புற்றுநோய் 
ஆராய்ச்சிக் குழுவின் தலைவர் , 

ஆங்கிலேய சாம்ராச்சியப் 
புற்றுநோய்க் கழகத்தின் துணைத்தலைவர் . 


பொருளடக்கம் 


ஆசிரியரின் முன்னுரை 


vii 


சர் செசில் வேக்லியின் அறமுகம 


viii 


புகைப் படங்களின் பட்டியல் 


Y 


புத்தகப் படங்களின் பட்டியல் 


xil 


1 .. செல்லும் செல்பகுப்பும் 


1 


சாதாரண வளர்ச்சியும் அசத்ர்ண வளர்ச்சியும் 


13 


3. மனிதவர்க்கத்தில் புற்றுகோய் 


23 


- 


4 . 


38 


செய்தொழில் மூலமும் சுற்றுப்புற மூலமும் மனிதனுக்கு 

ண்டாகும் புற்றுநோய் . 


5. பரிசோதனைகள் மூலம் புற்றுகோய் உண்டாக்குதல் 


52 


6. புற்றுநோயின் காரணங்கள் 


65 


- 


7. புற்றுநோய் சிகிச்சை 


86 


8. புற்றுநோய்க்கான வேதியியல் சிகிச்சை 


9. பரீட்சார்த்தப் புற்றுநோய் ஆராய்ச்சியின் எதிர்காலம் 


110 


10. பின் குறிப்பு 1964 


116 


விளக்கத் திரட்டு 


145 


கலைச்சொற்கள் 

ஆங்கிலம் - தமிழ் 
தமிழ் - ஆங்கிலம் 


148 


t 


152 


புகைப்படங்களின் பட்டியல் 
( ஆறாவது அத்தியாயப் பக்கங்கள் 72-73 - ல் காணப்படுகின்றன ) 


1. ( a ) எலியின் கணையத்தில் செல்லின் ஒரு பகுதி - எலக்ட்ரான் 

நுண்படம் . 
( b ) இதே படத்தின் குறியிடப்பட்ட பகுதி , எளிதாகக் காட்டப் 


பட்டது . 


2. ( a ) மனிதக் கரு செல்லின் சைடோபிளாஸத்தின் ஒரு பகுதி . 
( b ) பகுப்படையும் மனிதக் கரு செல்லின் ஒரு பகுதி --எலக்ட்ரான் 

நுண்படம் . 


3. ( a ) மனிதப் புற்றுநோய் செல்லின் ஒரு பகுதி- எலக்ட்ரான் நுன் 


( b ) இதே படத்தின் குறியிட்ட பகுதி , பெரிதாகக் காட்டப்பட்டது . 
4 , ( a ) ஆரோக்கியமான கண்டெலி கல்லீரலின் ஒரு பகுதியின் நுண் 

படம் . 
( b ) ஆரோக்கியமான சிறுரேகப் பகுதியின் நுண்படம்: 
5. ( a ) சுண்டெலிக் கட்டியின் ஒரு பகுதி . 

( b ) தைராய்டு சுரப்பியின் ஓர் அடிவேமா . 


6. முலையின் கார்னேமா . 


| 


7. ( a ) ஹேம்ஸ்டர் சார்கோமாவால் நுரையீரலில் விகாத மேடச்டேசு 

களின் நுண்படம் . 
{ b ) பால்மூலம் கடத்தப்பட்ட சாதனத்தால் விளைந்த சுண்டெலி 

முலைப் புற்று நோய்களுடன் காணப்பட்ட வைாஸ் துகள்கள் - 

செல்களுக்கு வெளியே . 
( c ) மில்ஹில் பாலியோமா வைரஸால் பாதிக்கப்பட்ட சுண்டெலிக் 

கரு செல்லின் ஒரு பகுதியின் நுண்படம் . 
( d ) c ஐப் போன்ற ஒரு நுண்படம் . மில்ஹில் பாலியோமா வைரஸ் 

செலுத்தப்பட்ட ஒரு சுண்டெலியின் உமிழ்நீர் சுரப்பிக் கட்டியி 
லிருந்து எடுக்கப்பட்டது . 


8 ( a ) எதிர்மறை முறைமூலம் தயார் செய்யப்பட்ட நான்கு தனித்தனி 

யான வைரஸ் துகள்கள் , 
( 6 ) மேற்கூறிய முறையில் ( a ) தயாரிக்கப்பட்ட ரூஸ் கோழிக்குஞ்சு 

சார்கோமாவின் வைரஸ் , 


புத்தகப் படங்களின் பட்டியல் 


பக்கம் 


( 1 ) மனிதக் கண் , சாதாரண உருப்பெருக்கி , எலக்ட்ரான் 

உருப்பெருக்கி , இவைகளின் வரையறை 


3 


( 2 ) நான்கு குரோமோசோம்களுடன் கூடிய ஒரு மிருக 

செல்லின் உயிர்மப் பிளவியக்கத்தின் நிலைகள் 


11 


( 3 ) ஆரோக்கியமான சருமத்தில் செல்கள் ஈடு செய்யப் 

படுவது 


16 


வளர்ச்சியின் 


( 4 ) கொடூரப் புற்றுநோய் செல்கள் 

ஆரம்பமும் பல நிலைகளும் 


19 


1. செல்லும் செல் பகுப்பும் 
ஓர் உயிரின ததை உருவாக்கும் செலகள் சிலவற்றின் இயற்கையான 
நடத்தை மாறுவதால ஓா ` உயிரினத்தில் புறறுநோய் தோன்றுகிறது எனத் 
தெரிகிறது . அந்தந்த உயிரினத்தின் வாழ்ககைககு ஏற்ப அமைந்துள்ள வளர்ச்சி 
நியதிகள் , சிறப்பு வேறுபாடு பற்றிய நியதிகளை இதுநாள் வரை அனுசரித்து வந்த 
செலகள் திடீரென்று அததகைய நியதிகளுக்குப் பணிய மறுததுத துரிதமான 
ஒழுங்கற்ற பகுப்பு அடைந்து , அருகிலுள்ள ஆரோக்கியத திசுககளை ஊடுருவல் , 
இரத்த ஓட்டத்தின் வழியாகவும் நிணநீர் ஓட்டத்தின் வழியாகவும் மற்ற உறுப்பு 
களுக்குப் பரவுதலபோன்ற வரமபுககு மீறிய செயல்களில் ஈடுபடுகின்றன . 

மனித , மிருக உடலைப் பலதரப்பட்ட செலகள் உருவாக்குகின்றன என்பதை 
நாம் அறிவோம் . அதுபோலவே , பலவகையான புற்றுநோய்களும் இருக்கின்றன . 
புற்றுநோயை ஒரு தனி நோயாகக கருதக்கூடாது ; ஒன்றுககொன்று இணைந்த 
பல நோய்களின ஒரு குடும்பமேயாகும் . பெணமுலைப புறறுநோயின செலகள , 
எலும்பு மஜஜைப் புற்றுநோய் செல்களிளிருந்து உயிரியல் நியதிகளைப் பொறுத்த 
மட்டில் பல வகைகளில் மாறுபட்டவை . சிறுநீரகப் புற்றுநோயும் , சிறுநீர்பபை 
யின் புற்றுநோயும் பல குணங்களில் மாறுபட்டன . ஆகவே , ஏதோ ஒரே ஒரு 
காரணமதான் இருப்பது போன்று , புற்றுநோயின் அந்த ஒரு காரணம் எனனவாக 
இருககும எனறு பேசுவது தவறாகும் . இயற்கையான ஒரு செல் கொடூரமான 
புற்றுநோய செலலாக மாறுவதற்கான காரணம் , எல்லா 

செல்களுக்கும் 
பொதுவான ஒன்றாக இருந்தாலும் , இந்த மாற்றங்களை ஊக்குவிக்கும் மற்ற 
முதல் காரணங்கள் மாறுபட்டு இருக்கலாம் . 

நமது வாசகர்களில் சிலருக்கு மிகவும் புதிதாக இருக்கும் பல கோட்பாடு 
களை நாம் ஏற்கெனவே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் . ஆகவே , நாம் முதலி 
லிருந்தே ஆரமபிக்கிறோம் . இயற்கையான செல்களையும் , அவை இனப்பெருக்க 
மடையும் வழிகளையும் மிகவும் சாதாரண ஓர் ஆரம்பத்திலிருந்து மிகவும் சிக்க 
லான அமைப்பும் பணிவும் கொண்ட ஓர் உயிரினமாக மாறிய பாகுபாட்டைப் 
பற்றியும் , உடலில் ஏற்படும் தேய்மானம் சீர்செய்யப்படும் முறைகள் பற்றியும் 
நாம் படிப்படியாக விவரிப்போம் . 

தாவர , மனித வாழ்வின் அடிப்படை மூல அலகு செல்லாகும் . ஒரு வீட் 
டிற்குச் செங்கல் எப்படியோ அதுபோன்றே ஓர் உடலுக்கும் செல் உள்ளது . 


E 


2 


புற்றுநோய் 


என்றும் இது பெருமளவு சிக்கல் கொண்டது . அது தன்னைத் தானே பெருக்கிக் 
கொள்ள முடியும் . ஒரு நாகரிக வீட்டில் திறமை வாய்ந்த உட்புற வேலைப்பாடுகள் 
இருந்தபோதிலும் , உயிரினத்தின் வாழககையில் பணிபுரியும் செலலின் பங்கு 
மிகவும் மகததானது . உதாரணமாக , வீடடின நுழைவு கதவில் இருக்கும் மணி 
யின் அமுககுப பிததானையும் , சமையலறை மணியையும் ஒன்றாக இணைக்கும் 
கமபிகளை வீட்டுச் செங்கலலுடன ஒப்பிடக்கூடாது எனினும் , உடலில் கால் 
பெருவிரலையும மூளையையும இணைககும நரமபுப் பாதை செலகளால் ஆனது . 
இந்த செல்கள தாயின கர்பபப்பையில் பொலிவான ஒறறைக கருச்செல்லி 
லிருந்து உருவானவை . அவை உடலின ஒரு பாகத்திலிருந்து மற்றொரு 
பாகத்திற்கு மின்சார உணர்ச்சிகளை எடுத்துச் செலவதற்கெனவே அமைந்தவை . 


செல் என்பது ஒரு பருப்பொருளாகும் . அது உடைக்கப்பட்டு , அதன் 
ஒவ்வொரு பாகமும் ரசாயன , பெளதிக ஆய்வுக்குட்படுத்த முடியும் . இத்தகைய 
செல்துகள்களில் சில , தங்களது அன்றாடப் பணிகளில் பலவறறை ஒருசில 
காலத்திறகு ஆற்ற முடியும் . இவைகளைப்பற்றியும் தெரிந்துகொள்ளலாம் . 
அவை ஆகஸிஜனை உபயோகித்து சாக்கரைப் பொருள்களைப் பிரித்துப் புதிய 
செல பொருள்களையும் உண்டாக்கலாம் . ஆனால் , இததகைய தனிப்பட்ட , 
குறைந்த கால நடவடிக்கைகள் , எப்படி ஒரு சமையலறைமாத்திரம் வீடு ஆகி 
விட முடியாதோ , அதுபோன்று வாழக்கை ஆகிவிட முடியாது . இவ்விதம் 
உடைபட்ட செல் தொடாந்து நீண்ட கால வாழ்க்கை நடத்த முடியாது . மேலும் ,, 
இவ்விதம உடைபட்ட செல்களை மீண்டும் ஒன்று சோககும வழியை இதுவரை 
யாரும் அறியார் . 

உயிருள்ளது என்று சொல்லப்படுவதன் குறைந்த மூல அலகு செல்லாகும் . 
ஒவ்வொரு செல்லும் தனது இனப்பெருக்கத்திற்கான சாதனங்களை உருவாக் 
கும ஒரு ரசாயனத் தொழிற்சாலையாகும் ; அல்லது தனிச சிறப்பு வாய்ந்ததாக 
இருந்தால் , இன்சுலின் அல்லது இரைப்பையின் ஜீரண என்ஸைமகள்போன்ற 
ஏற்றுமதிக்கான சரக்குகளை உருவாக்குகின்றன . உடல் பூராவுமே , செல்களாலோ 
அல்லது செலகளின விளைபொருள்களாலோ ஆனதாகும் . நமது தலை ரோமத்தி 
லிருந்து கால்களின் அடிப்பாதம்வரை நாம இவவித செல்களாலேயே ஆக் 
கப்பட்டிருக்கிறோம் . மேலும் , செல தொழிற்சாலைகளின எலலா முதனிலைப் படிவங் 
களுமே , நாம் முதலில் ஆரம்பமான பொலிவான முட்டையில் ஏற்கெனவே 
உருவானவை . அதன் விட்டம் ஒரு மி.மீ. - க்கும் குறைந்ததாகும் . 

சென்ற 300 ஆண்டுகளாகவே செல்கள் இருப்பது நமக்குத் தெரியும் . 
ராபர்ட் ஹீக் என்ற ஆங்கிலேய ஒலிபெருக்கி அறிஞர் , ஒரு மெல்லிய தக்கையின் 
பகுதியில் முதலில் 1665 - ல் செல்களைக் கண்டார் . அவர் அவற்றைக கீழக்கண்ட 
வாறு விவரித்தார் : ‘ ஒரு நீண்ட தொடர்ச்சியான நுணதுளையினின்று சில 
மெல்லிய விதானங்களால் பிரிக்கப்பட்ட பலப்பல சிறிய பெட்டிகள் . மேலும் ,, 
இவர் , பல தாவர வாக்கங்களின் உயர்நிலைப் பகுதியும் இதுபோன்றே ஆககப் 
பட்டிருப்பதைக் கண்டார் . 1839 - ல் தாவர நூல் அறிஞா ஷலெய்டன் , விலங்கு 


விந்து ம 


செல்லும் செல் பகுப்பும் 

3 
நூல் அறிஞர் ஷ்வான் என்ற இரண்டு ஜெர்மானியர்கள் எடுத்துக்காட்டும்வரை , 
வாழ்க்கையின் அடிப்படை மூல அலகு செல் தான் என்ற கோட்பாடு பிரபல 
மடையவில்லை . 

20 ஆண்டுகள் கழிந்து , வர்சோவ் என்ற ஜெர்மானிய நோய்க்குறி இயல் 
வல்லுநர் , மேலும் ஒரு முக்கியமான கோட்பாட்டைத் தெரிவித்தார் . ஏறகெனவே 
இருந்த செல்களிலிருந்துதான் செல்கள் உண்டாகின்றன - ஓம்னிஸ் செல் 
லுலா - ஏ - செல்லுலா கருவுறுதலின் போது 

முட்டையும 
சேர்ந்துதான் கருசெல்கள் தோன்றுகின்றன என்று உயிரியல் வல்லுநர்கள் 
தெரிந்து கொண்டபோது , வாழக்கை என்பது ஒரு தங்கு தடையற்ற செல் 
களின் ஒரு பல வண்ணப் பகட்டான வளர்ச்சியாகும் என்பது தெளிவாயிற்று . 
செல்பகுப்பு , வளர்ச்சி , உயிரினங்களின் வளர்ச்சி , வியாதி , வயதடைவது , புற்று 
நோய் , மரணம் எல்லாமே செல்கள் நடத்தையின் பல அம்சங்களாகும் . உயிருட 
னிருககின்ற செல்களாலும் , இறந்துபடுகின்ற செல்களாலும் அவற்றின் தீவிர 
மான , சோர்வற்ற இணைப்பு முயற்சிகளின் விளைபொருள்களாலும் தாம் நமது 
உடல் பூராவுமே ஆககப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் . 

செல்களின் அளவும் உருவும் தாவர , மிருக இனங்களுக்கிடையே மாறுபடு 
வது அல்லாமல் , ஒரே உயிரினத்தின் உள்ளிருக்கும் செல்களுக்குள்ளும் 
மாறுபடுகின்றன . 
அங்குல முறையில் அல்லாமல் , அவைகளின் 

அளவை 

மெட்ரிக் 
முறையில் சொல்வது மிகவும் வசதியாக இருக்கும் . ஒரு சென்டிமீட்டரின் 10 - ல் 
1 பகுதியான 1 மில்லி மீட்டரை ஆயிரம் மூல அலகுகளாகப் பிரித்தால் , அந்தப் 
பிரிவு ஒவ்வொன்றையும் 11 என்கிறோம் . பொதுவாக , செல்களை அளக்கும் அளவு 
இதுதான் . எவ்வித உதவியுமின்றி , மனிதக் கண்களால் பார்க்கக்கூடிய அளவு 
800 தான் எனபதைக கவனத்தில் கொள்ளவேண்டும் . சாதாரண உருப்பெருக் 
கியின் மூலம் 0 5 / வரை பார்க்க முடியும் . இதிலும் குறைந்த அளவுள்ள 
மிகச சிறிய பொருள்களைப் பார்க்க எலக்ட்ரான் உருப்பெருக்கியின் உதவி 
தேவை . இதன் சக்தி 0.001 | வரையாகும் ( அல்லது 10 ஆங்கஸ்ட்ராம் 
யூனிட்டுகள் ); படம் 1 ஐப் பார்க்கவும் . 
0-1 

0 • 001 0.0001 000001 0.000001 
10 

* 0.01 
| | 
மனிதனின் கணகள் || 

சாதாரண 
உருப்பெருக்கி 

எலக்ட்ரான 

உருப்பெருக்கி 

1 . 
மனிதாகளின சாதாரண உருப்பெருக்கி , எலெகட்ரான உருபபெருக்கி இவைகளின் 

சக்திகளினது எலலைகள . 


mm 


1.0 
1000 


0-01 
10 


100 


01 


0.001 


படம் 


4 


புற்றுநோய் 


மனித உடலில் சிறிய இரத்த வெள்ளணு செல்தான் மிகவும் சிறிய செல்லா 
கும் . அதன் விட்டம் சுமார் 4 | ஆகும் . நரம்பு செலதான் மிகவும் பெரிய செல் . 
அதன் தொடா நரம்பு 100 செ.மீ. ( 1,000,000 ) நீளம் இருக்கும் . செல் 
களுக்கும் உடம்பிற்கும் செங்கல்களையும் வீட்டையும் முனனா ஒப்பிட்ட 
உதாரணத்தில் , மணிக்கம்பிக்கு . இது சமமாகும் . எனினும் , நரமபு செல்லின் 
முக்கியமான உட்கருப்பகுதி வெள்ளணுவிடமிருந்து அவ்வளவு மாறுபட்டதன்று . 
அதன விட்டம் சுமார் 100 | ஆக இருக்கலாம் . முழுவதும் பொலிவான மனித 
முட்டை சுமார் 1,000 - விட்டமாக இருக்கலாம் . அது செய்யவேண்டிய 
வேலைக்கு ஏற்ப செல்லின அளவு அமைக்கப்பட்டிருக்கிறது . நாம முன்னரே 
தெரிந்துகொண்டதுபோல , இந்தச் சிக்கலும் வேறுபாடும் நிறைந்த . அமைப்பும் 
செயலும் ஆரம்ப முட்டைக்குள் அடைபட்டுக் கிடந்தன என்பது மிகவும் ஆச் 
சரியமான ஒன்றாகும் . 


இந்தச் சிக்கல்கள் மாத்திரம் அடைபட்டுக்கிடக்காமல் , உயிரினத்தின் 
செல்களின் இறுதி எண்ணிக்கை பூரணத்துவம் அடையும் போது ஜீவனின இறுதி 
உருவால நிர்ணயிக்கப்படுகிறது . 

உதாரணமாக , கருவக முதிர்ச்சியின் போது , 
மனிதன் , ஒரு தனி செலலாக ஆரமபமாகிறான் . சுமார் 9 மாதங்கள் கழிந்து ,, 
சுமார் 2.41 செல்கள் கொண்ட ஒரு குழந்தையாக உருவாகிறான் ( 241 என் 
பது 2,000,000,000,000 ) . இந்தக் காலம் பூராவும் இதே விகிதத்தில் செல்கள் 
பகுப்படைந்தால் , 42 செல் தலைமுறைகள் உண்டாகி , ஒவ்வொரு செல்லும் 
ஆறு , ஏழு நாட்களுக்கு ஒரு தடவை பிரிந்திருக்கும் . ஒரு குழந்தையை விடப் 
பூரண வளர்ச்சியடைந்த மனிதனிடம் சுமார் 30 பங்கு செல்கள் அதிகமாக 


உள்ளன . 


உடலின் . செல்கள் ஒரே விகிதத்தில் பகுப்படைவதில்லை . நரம்பு , தசை 
போன்ற செல்களில் சில , பிறவியினபோதே தங்கள முழு எண்ணிககையில் 
இருக்கின்றன . மேலும் , அவைகளில் ஒன்று அழிந்து பட்டால் அவைகளுக்கு 
மாற்றுக் கிடைக்காது . ஏனெனில் , இனியும் பகுப்படையும் சக்தி இல்லாமலும் , 
இனப்பெருக்கம் செய்ய முடியாமலும் அவைகள் அந்த அளவிற்குச் சிறப்புத் 
தன்மை வாய்ந்துள்ளவைகளாகும் . இயற்கையாகவே 

வளரும உடலின் 
அளவிற்கு ஏற்ப அவைகள் தங்களை மாற்றியமைத்துக்கொள்ளவேண்டியிருப் 
பதால் , அவைகள் அளவில் அதிகரிக்கின்றன . சாதாரண மனிதனின் கல்லீர 
லிலோ , சிறுநீரகததிலோ செல்பிரிவு அதிக அளவு நிகழ்வதில்லை. ஆனால் , இந்த 
அங்கங்கள் , செல்கள் இழந்து போகும்படியான சீர்கேடடைந்தால் , எஞ்சியிருக் 
கும் செல்கள் , அந்தந்த அங்கத்தைத் தனது முந்திய அளவிற்குக் கொண்டுவா 
செல் பகுப்பின் மூலம் முயற்சி செய்கின்றன . 


எனினும் , உடலில் இடைவிடாது உபயோகப்படுத்தப்பட்டு , ஈடுசெய்யப் 
பட்டுவரும் செல்களும் நிறைய இருக்கின்றன . இரத்த அணுக்கள் எளிதில் 


5 


செல்லும் செல் பகுப்பும் 


தேய்மானம் அடைகின்றன . அவைகள் எலும்பு மஜ்ஜையிலிருந்து மீண்டும் 
புதுப்பிக்கப்படுகின்றன . அவை ஒவ்வொரு நிமிடமும் பல இலட்சக்கணக்கான 
செல்களை இரத்த ஓட்டத்தில் கொண்டு சேர்க்கினறன . சருமததிலிருந்தும் 
பலதரப்பட்ட வழிகளில் செல்கள் தேய்மானம் அடைகின்றன . அதே விகிதத்தில் 
தோலிற்கு அடியிலிருந்து செல் பகுப்பால் அவைகள் ஈடு செய்யப்படுகின்றன . 


அதிதீவிரமாக செல் பகுப்பு நிகழும் மற்றோர் இடம் குடலின் உட்புறச் 
சுவர்களில் ஆகும் . இந்த உறுப்பு மிகவும் கடினமாக வேலை செய்வதால் , 
குடல் அமைப்பின் ஒருமைப்பாட்டை ஒரே சீராக வைத்திருக்க இடைவிடாது 
உற்பத்தியாகவேண்டிய செல்கள் 

பெரிதும் தேவைப்படுகின்றன . ஒரு 
பெண்ணின் தேவைக்குப் போதுமானதைவிட அதிக முடடைகளுடன் அவளது 
வாழ்வு தொடங்குகிறது . மனித ஆணில விந்து செல்கள் வயதுவந்த பருவததி 
லிருந்து மூப்படையுமவரை இடைவிடாது உற்பத்தியாகிககொணடே யிருக் 
கின்றன . தினமும் பல இலட்ச அளவில் அவை உற்பத்தி செய்யப்படுகின்றன . 


ஒரு செலலின் அமைப்பைப்பற்றி நாம விவாதிக்கத் தொடங்கும்போது , 
ஒரு சராசரி மனிதனைப்போன்ற ஒரு குறிப்பிட்ட அமைப்புள்ள செல் கிடையாது 
எனபதை நாம நினைவில் கொள்ளவேண்டும் . ஆகவே , பல விலங்கு செலகளின 
அமைப்புக் குணங்களைககொண்ட ஒரு கலவையான செல்லைப்பற்றித்தான் 
நாம இங்கு விவரிக்கப்போகிறோம் . 


கொண்டது 


எலியின் கல்லீரலின் செல் 25 - விட்டம் கொண்டிருக்கும் . மற்ற செல் 
களைப்போல் அது இரண்டு பாகங்கள் 

சைடோபிளாசம் , 
நூக்ளியஸ் (உட்கரு) . செல் என்ற தொழிற்சாலையின் ‘ உபகரணச சாமான்கள் 
சைடோபிளாஸத்தில் இருக்கும் . இதன் மூலம் செலலின் தேய்மானம் 
அடைந்த பாகங்கள் ஈடுசெய்யப்பட்டு , செல் கிரகிக்கும் உணவு சக்தியாக 
மாற்றப்படுகின்றன . இதனமூலம செல் தனது அன்றாட வேலையைச செய்யவோ, 
அல்லது வருங்கால உபயோகத்திற்குக கொழுப்புப் பொருளாக அல்லது 
கிளைகோஜனாகச சேமித்துவைக்கவோ செய்கிறது . 


தொழிற்சாலையின் திட்டமிட்டுச் செயலாற்றும் பகுதியாக நூக்ளியஸ் பணி 
புரிகிறது . ஒருவேளை அதன் டிஆக்ஸிரைபோ நூக்ளிக் அமிலத்தின் 
( DN A ) மரபுவழித் தகவல்களை எடுத்துச் செல்கின்றன . இதைப் பெற்றோர் 
களிடமிருந்து குழந்தைகளுக்குக் கொடுக்கிறது . உண்மையில் இதுதான் முழு 
செல்லையும் கட்டுப்படுத்துகிறது . 


செல் ( புகைப் படம் la ) ஒரு படலத்தால் சூழப்பட்டு மற்றொரு செல் 
லிடமிருந்து பிரிக்கப்படுகிறது . அருகிலுள்ள செல்களின் படலங் . 
களும் , தாங்களே உற்பத்தி செய்யும் செல்லிடை இணைப்பொருளால் ஒட்டி 


6 


புற்றுநோய் 


இணைக்கப்படுகின்றன . செல் படலத்தை முட்டை மேலோடு போன்ற ஒரு 
சாதாரணப் பெட்டியாகக் கருதக்கூடாது . படலம் நிலையமைதி சார்ந்த 
பொருள் என்பதைவிட இயக்க ஆற்றல் சார்ந்த பொருளாகவே தோன்றுகிறது . 
இதனுள்ளிருக்கும் மெல்லிய துளைகள் வழியாக செல்கள் உணவை உள்ளே 
எடுத்துக் கொள்ள முடியும் , வேண்டாதவற்றை வெளியேற்ற முடியும் . ஏற்றுமதிக் 
காகத் திரவங்களைச் சுரக்க முடியும் . ஹார்மோன்கள் மூலமாகவோ , அல்லது 
ரசாயன உதவிகள் கொண்டோ ஒன்றுடன ஒன்று தொடர்புகொள்ளவும் 
முடியும் . செல்லின் படலம் மிருதுவானதும அனறு ; பல மேடுபள்ளங்களுடன 
கூடி அதன் மூலம் செல்கள் அருகிலுள்ளவைகளுடன் நன்கு இணைந்து , ஒரு 
குறிப்பிட்ட பலத்துடன் கூடிய ஒரு திசுவாக செல் படலம் உருவாகலாம் . 

நூகளியசுக்கும் செல்படலத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியில் 
சைடோபிளாச இடைப்பொருள் ( அடிததளப் பொருள ) அமைந்திருக்கிறது . 
அதனுள்ளே மிகச சிறிய பொருள்களான மைடடோகாண்ட்ரியா , எண்டோ 
பிளாசத்தின் வலைபோன்ற சவவு , சென்ட்ரோசோம், உட்கரு ( நூகளியஸ் ) 
போனறவைகள் காணப்படும் . 


ஒரு காலத்தில் சைடோபிளாசம் என்பது ஒரு திரவக் கரைசல் என்றும் , 
உப்புகளும் புரதங்களும் அத் திரவத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன என்றும் 
கருதப்பட்டது . ஆனால் , இப்போது அது ஒரு பெரிதும் திட்டமிட்டு உருவாக்கப் 
பட்டு நாாபுரத அணுத்திரளகளுடன் கூடிய ஒரு சிறந்த வேலைப்பாட்டுடன் கூடிய 
வலைப்பினனலுடன் கூடியது என நாம் அறிகிறோம் . அதுதான் செல்களின் 
பல முக்கியப் பணிகளுக்குக் காரணமானது . உயிர்வாழும் செலலைபபோன்ற 
இததகைய திறமையான உயிர் இயைபியல் சாதனம , தனக்கு வேண்டாத 
பொருள்களைத் தனது படிமுறை வளர்ச்சிக் கோட்பாட்டினபோது வெளியேற்றி 
யிருக்கும் என நாம நம்பலாம் . என்னவாக இருந்தபோதிலும் , அது மிகவும் 
சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் . 

மைட்டோகாண்ட்ரியாக்கள் ( புகைப்படம 2a ) உருளைக்கிழங்குபோன்றோ 
அல்லது வெள்ளரிக்காய்போன்றோ வடிவத்துடன் கூடி 0.2-3 என்ற அள 
வில் இருக்கின்றன . அவைகள் இரண்டு மடிப்புகளாலான படலத்துடன் கூடி 

உள்ளுறை நன்றாக மடிந்து , பிரிககும திரைபோன்று அமைந்து 
கிரிஸ்டா எனப்படும் முகட்டுடன் கூடி விளங்குகிறது மைடடோ காணடரியா , 
செல்லினுள இடைவிடாத இயக்கத்திலேயே இருக்கிறது . தேவைப்படும்போதெல் 
லாம் சகதியளிக்கும் சிறு ‘ அடுப்புகளாக அவை பணிபுரிகின்றன . செல்லுக் 
குள் வரும் சர்க்கரைப் பொருள் எல்லாம் இந்த அடுப்பு களால் எரிக்கப்படு 
கின்றன . இதன்மூலம் கிடைக்கும் சகதி அடினோசின் டிரைபாஸ்பேட ( ATP ) 
உண்டாகக உதவுகிறது . இதுதான் அவசிய ஜீவாதாரப் பணிகளுக்குத் தேவை 
யான சகதிக்கு மூலாதாரமாக விளங்குகிறது . எரிக்கப்படுகிறது என்ற சொல் 
வின்மூலம் விளங்குவதை விட , உணவை சக்தியாக மாற்றும் பணி மிகவும் 


யவை 


செல்லும் செல் பகுப்பும் 


T 


சிககல் வாய்ந்தது . மைட்டோகாணடரியாவில் அடுக்கப்பட்டு இருக்கும் பலதரப் 
பட்ட என்சைம்களின் உதவியால் , அடுக்கடுக்கான பல சிக்கல் நிறைந்த 
ரசாயன முறைகள் மூலம் இந்தப் பணி ஆற்றப்படுகிறது . 


தசைகள சுருங்கவும் , நரம்புகள் மூலம் உணர்ச்சிகள் பரவவும் , அமைப்பு 
களைச் சீர் செய்யவும் , செல்களுக்குத் தேவையான பொருள்களை உருவாககவும் 
இந்த சக்தி பயன்படுத்தப்படுகிறது . ( இந்த மாற்றங்களை உண்டாக்கும் என் 
சைம்களும் , புரதகிரியாவினை ஊக்கிகளும் செல்களிலேயே ஆககப்படுகின்றன 
என்பதை நாம நினைவில் கொள்ளவேண்டும் . ) வைட்டமின் பி கூட்டம் செல் 
செயலின இந்தப் பணியில் பங்கு பெறுகிறது . பி வைட்டமினின் ஒவ்வொரு 
பகுதியும் மைடடோகாணடரியா என்சைம அமைப்பின பகுதியாகப் பணியாற்று 
கின்றது . மைட்டோகாண்ட்ரியாவில் 25 விதவிதமான எனசைம அமைப்புகள் 
இருககினறன எனக கணக்கிடப்பட்டு இருக்கின்றது . ஒவ்வொனறிலும் 20 
வகையான புரதங்கள் இருப்பதாகவும் , ஒவ்வோர் அமைப்பின 2,000 நகல்கள் 
ஒரே சமயத்தில் உடனிருந்து வாழ்வதாகவும் தெரிகிறது . புல செலகளில் ஒரே 
ஒரு நூக்ளியஸ (உட்கரு ) இருந்தபோதிலும் பல மைட்டோகாண்ட்ரியாக்கள் 
உள்ளன . எலியின கல்லீரலின செல் 1,000 மைட்டோகாண்ட்ரியாக்கள் 
கொண்டிருக்கினறன . 


செல்களின் சைட்டோபிளாஸம் வலைப் பின்னல் போன்ற இணையான படலங் 
களைக கொண்டிருக்கின்றன ( புகைப்படம 15 ) . , எலக்ட்ரான் உருப்பெருக் 
கியின் உதவி கொண்டு எடுக்கப்பட்ட படங்களில் , இவைகளினமேல் கருமை 
யான சிறிய புளளிகளாக ரைபோ- நூகளியோ புரதத துகள்கள ( R N P ) 
தெரிகின்றன . இவை விடட ததில் 

0-02 ம - வைவிடக குறைவாகத் 
தெரியும் . இவைகளில் செல் சைட்டோபிளாசததின் ரைபோ நூகளியிக 
அமிலம் ( ஆர் . என் . ஏ . ) இருககினறன . இந்த செல் பொருளகளின் உயிர் 
இயைபியல் பண்பைப்பற்றித தற்போதைக்கு நமக்குத் தெரியவேண்டியதில்லை . 
எண்டோபிளாசத்தின் வலைபோனற சவவு ( ரெடிகுலம் ) , சைடோபிளாசததினுள் 
அமைந்துள்ள பல கால்வாய்கள் கொண்ட அமைப்புப்போல் தோன்றுகிறது . செல் 
படலத்தின் வழியாக வெளி உலகத்துடனும நூகளியசுடனும் (உட்கரு ) தொடர்பு 
கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது . வெளிப்படையாகத தெரிகின்ற கால்வாய் 
அமைப்பு என்ற முறையில் அவைகளின் முக்கியமான பணிகளில் ஒன்று , 
செல்லுககுளளும வெளியேயும முககியமான தேவையான பொருள்களைக் 
கொண்டுசெலவதாகும் . செல தொழிற்சாலையின் உபகரணங்களான என்சைம 
களை உருவாக்குவது அவற்றின பொறுப்பாக இருக்கலாம் . இந்த ஆர்.என் . பி . 
துகள்கள துணைச சாதனமாகப் பணி புரிந்து , அவைகளினமேல புதிய 
பொருள் உண்டாக்க ஏதுவாகப் பணிபுரிகின்றன எனத் தற்போது நம்பப்படு 

எனினும் , எண்டோபிளாச ரெடிகுலத்தின் ( வலைபோன்ற சவ்வு ) , 
முக்கியப் பணி புரதங்களை உருவாக்குவதேயாகும் . 


கிறது . 


8 


புற்றுநோய் 


உட்கருவிற்கு ஒரு பக்கத்திலும் , மிகவும் நெருங்கியும் ஓர் அடர்த்தியான 
பொருள் ( சென்ட்ரோசோம் ) இருக்கிறது ( புகைப்படம் 26 ) . அமைதி நிலையில் 
இருககிற செல்லில் - அதாவது , தொடாந்து பகுபடும்போது ஏற்படும் இடை 
நேரத்தில் - இந்த சென்ட்ரோசோம அவ்வளவாகத் தெரிவதில்லை எனினும் , 
செல் பகுப்படையுமபோது இதற்கு ஒரு பெரிய பணி இருக்கிறது . சென்ட்ரோ 
சோமிற்குள் இரண்டு கமபி வடிவமான துகள்கள் இருக்கின்றன . அவைதாம் 
சென்ட்ரியோல்கள் என்ற ஒன்றுக்கொன்று செங்கோணத்தில் அமைந்த சிறிய 
உருணடை வடிவமான பொருள்களாகும் . இந்த ஒவ்வொரு செனடரியோலி 
லும் ஒன்பது நார் இழைப் பொருளகளோ அல்லது ஜோடியான நார் இழைப் 
பொருளகளோ அதன் சுற்றுவட்டததைச் சுற்றி இருககினறன . 

இவைகளில் 
ஒன்று அல்லது இரண்டு மததியிலும் இருக்கலாம . உயிாமப் பிளவியககம செல் 
பிரிவின ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்று . இந்த செனடரியோல கள தனியாகப் 
பிரிந்து நூகளியசின எதிரப்புறங்களில் இடம் பெறுகின்றன . ஒவ்வொன்றும் 
சாமந்தியினச செடிபோனறு உருவம படைத்து , இதன ஒவ்வொரு கதிாகளும் 
இணைந்து நூல் சுற்றும் உருளைபோனறு ( ஸபிணடில எனறு சொல்லப்படும் ) 
இழைநார்ப் பொருளகளின் ஒரு கூட்டமாகத தோன்றுகிறது . இவை செல் 
பிரிவின்போது , குரோமோசோமகள் பிரிவதில் முககியப் பங்கு வகிககினறன . 
கீழே காண்க . 


உட்கரு ( நூக்ளியஸ் ) 
உட்கருவினுள் செல்லின் குரோமோசோம்கள இருக்கின்றன . அவைகளி 
னுள் ஜீனும் ( மரபு உறுதிப்படுத்தும் நுட்ப அணு ) , அதைக கொண்ட டி . என் . 
ஏ .- யும் இருக்கின்றன . ஜீனகள் என்பது ஓா உயிரின முழுவதற்குமான 
முதனிலைப் படிவமாகும் . இது ஒரு செல் சந்ததியிலிருந்து மற்றொன்றிற்கு எடுத 
துச செல்லப்படுகிறது . செல் பணிபுரிவதை நூகளியஸ் (உட்கரு ) பொது 
வாக்க கட்டுப்படுத்துகிறது . குரோமோசோம்களைத் தவிர , ஒன்று அல்லது 
இரண்டு நூகளியோலகளும உட்கருவினுள் இருக்கின்றன . சைடோபிளாசத் 
திற்குள் காணப்படுவதுபோனற ஆர் . என . பி . பொருளால் நூகளியோல்ஸ் 
ஆக்கப்பட்டிருக்கிறது . உடகருவிற்கும சைடோபிளாசததிற்கும இடையே ஒரு 
நடுவராகப் பணிபுரிகிறது . மரபின தனி அலகுகளான உயிரினங்கள குரோமோ 
சோம்களில் நீளவாட்டில் எடுத்துச செல்லப்படுகின்றன . சைடோபிளாசத்தின் 
ரைபோநூகளியக அமிலத் ( ஆர்.என்.ஏ. ) தினிடமிருந்து இது மாறுபட்ட , 
டி ஆக்ஸிரைபோ நூகளியிக அமிலத்தால் ( டி . என் . ஏ . ) ஆனது . 


உட்கருவிற்குக் கட்டுப்படுத்தும் ஒரு படலம் உண்டு . செல்லின் படலத்தைப் 
போன்று இதிலும் துளைகள் இருக்கும் ( புகைப்படம் 3a , b ) . மரபுவழி ஒழுங்கு 
ஜீன்களின் டி.என்.ஏ.- யில் இருக்கிறது . நூக்ளியோல்ஸின் ஆர்.என்.ஏ. - யால் 
இந்தத் தகவல் சைடோபிளாசத்திற்கு உட்கரு நுணதுளைகள் மூலம் செலுத்தப் 
படுகிறது என்பது சாத்தியமே . 


செல்லும் செல் பகுப்பும் 

9 
குரோமோசோமகளைப்பற்றிய தகவலகளைத் தெரிந்துகொள்வதில் எலக்ட் 
பான் உருப்பெருக்கி இதுவரை உபயோகப்படவிலலை . செல் பிரிவின்போது 
அவைகளின நடததையைப்பற்றிய தகவல்கள் பெரும்பாலும் சாதாரண 
உருப்பெருக்கியின மூலமும் , சமீப காலமாக உயிர் இயைபியல்மூலமாகவும் 
கிடைத்ததாகும் . 


அடுத்த பகுதியில் செல் பகுப்புப்பற்றி விளக்கப்படும் . அடுத்த பகுதிக்குப் 
போகுமுன்னர் , எங்ஙனம ஒவ்வொரு தனி செல்லும் சேர்ந்து திசுவாக மாறுகிறது 
என்பதைப் பார்ப்போம . உருபபெருககிப் படங்கள் ( புகைப்படம் 4a & b ) 
சாதாரணக கல்லீரல் , சிறுநீரகம இவைகளின செல்களைக் காட்டுகின்றன . இந்தத் 
திசுககளின ஒவவொன்றும் ஒரு வரையறுககப்பட்ட உருவ அமைப்பைக்கொண 
டிருககினறன . திசுவை உருவாக்கும் 

செல்களின வகைகளைத தெரிந்து 
கொள்ளலாம் . செலகள் , திசுக்கள் இவைகளின் அமைப்பியலைப்பற்றிய 
விவரங்கள் இல்லாமல் , ஒரு செலலில சாதாரண நிலை எப்போது உண்டாகிறது 
என்பதை நிச்சயப்படுத்துவதே மிகவும் சிரமமாகும் . இதையும் நாம் இரண்டாவது 
அத்தியாயத்தில கவனிப்போம் . 


செல் பகுப்பு 
இயற்கையின் மிகவும் சிறப்பு வாயந்த தன்மை என்னவென்றால் , செல்கள் 
கொண்ட எலலா ஜீவனகளிலும் செல் பகுப்பு எனபது ஒரே மாதிரியாகவே 
இருககினறது எனற உணமைதான . செல பகுப்பின்மூலம் செல்களின் 
எணணிககை அதிகமாகிறது . முக்கியமான நிபந்தனை எனனவென்றால் , மரபுவழிப் 
பொருளான குரோமோசோமகள் , இரண்டு புதிதாகத் தோனறும செல்களிடை 
யேயும் சமமாகப் பங்கிடப்படவேண்டும் . இதன மூலம் , ஒரு செல் உட்கருவி 
லுள்ள எல்லா விவரங்களும் வழிசெலகளுக்கு முழுவதுமாகவும் சரியாகவும் 
பங்கிடப்பட்டுக கொடுக்கப்படவேண்டும் . இரட்டிப்பதற்கான காலமதான் 
முதல் தேவையாகும் . படிப்படியான செல் பகுப்பின் போது ஏற்படும் இடை 
நேரத்தின்போது நூக்ளியஸின குரோமோசோம பகுதி இருமடங்காகிறது . இது 
எவ்விதம நடைபெறுகிறது என்பது நமககுத தெரியாது . ஆனால் , குரோமோ 
சோமகளின் பகுதிகளான டி.என. ஏ.- யும புரதங்களும் ஓய்வு நேரத்தின்போது 
உணடாககப்படுகினறன . இந்த வினையின்போது செல உட்கரு பெரிதாகி 
நூகளியோலை மிகவும் நன்றாகப் புலப்படுத்துகினறது . குரோமோசோமகள் 
எளிதில் தென்படுவதில்லை . ஆனால் , ஒரு துலலியமான நகலை உருவாக்குவதற்கு 
ஓர் இலக்காக ஏதோ ஒரு வழியில் பணிபுரிந்துதான ஆகவேண்டும் . 


1 


இடைநேரம் முடிந்த பின்னர் ( துரிதமாகப் பிரியும் செல்கள் கூடத் தங்களது 
நேரத்தில் 90 % பகுதியை செல் பகுப்பிற்கே செலவிடுகின்றன ) செல்கள் 
புரோபேஸ் என்ற கட்டத்தை அடைகினறன . உடகரு முழுவதும் , இங்குமங்கு 
மாக , குரோமோசோம்கள் நீண்ட நூலகள் போன்று கண்ணுக்குத் தோற்ற 
மளிக்கின்றன . அவை ஒரேமாதிரியான இரு பாதிகளாக நீள்வட்டத்தில் 


10 


புற்றுநோய் 


பிரிகின்றன . அவைகளை குரோமோடிட்கள் என்கிறோம் . சுருண்டு கொள்வதன் 
மூலம சுருங்குவதும் கடினமடைவதுமான முறை ஆரம்பமாகிறது . மிருக 
செலகளில் செனடரோசோமின் சென்ட்ரியோல்கள் தனியாகி உட்கருவின் 
எதிர்ப்புறங்களுக்குச் செல்கின்றன . நூகளியோல் அளவில் சிறிதாகின்றன . 
புரோபேசின் இறுதிக் கட்டத்தில் உட்கருப் படலம் சிதைந்துப்பட்டு மறைந்து 
விடுகின்றது . 

இது நடைபெற்றவுடன் சென்ட்ரியோல்கள் , சைட்டோபிளாச 
அடிப்படையின் சைட்டோபிளாசப புரதங்களை செல்லுடன் இணைக்கும் 
ஸ்பிணடில்களாக மாற்றுகின்றன ( புகைப்படம் 26 ) . செல் பகுப்பிற்கு 
ஸ்பிண்டில் ஆவது மிகவும் முக்கியமாகும் . இதற்குப் பெருமளவில் சைட்டோ 
பிளாசப் புரதம தேவையாக இருக்கும் . 

பின்னர் செல் ‘ மெடாபேசை ( metaphase ) அடைகிறது . ஸ்பிணடிலின் 
பக்கமாக குரோமோசோம்கள் நகர்ந்து சென்ட்ரோமீர்கள் எனப்படும் குறிப்பிட்ட 
இடங்களில் ஒட்டிககொளகினறன . ஸபிணடிலின இருசுககுச செங்குததான 
நிலநடுக்கோட்டு நிலை அடைகின்றன . மனிதனைப்போன்று 46 குரோமோசோமகள் 
இருந்தாலும் சரி , சோளத்தைப்போன்று 20 குரோமோசோமகளாக இருந்தாலும் 
சரி , ஒவ்வொரு குரோமோசோமுக்கான செனட்ரோமீரின் நிலை சிறப்புத் தன்மை 

சில சமயங்களில் , ஒரு குறிப்பிட்ட குரோமோசோமிறகு 
இறுதிநிலையில் சென்ட்ரோமீர் இருக்கலாம . ஆனால் , சரிசமமிலலாத இரு 
பகுதிகளாகவே அடிக்கடி அது பிரிகிறது . 


வாய்ந்ததாகும் . 


அடுத்து வரும் கட்டமான அனபேசில் ( anaphase ) ஒவ்வொரு சகோதர 
குரோமேடிட்டுக்கும் ஒன்று என்ற விகிதத்தில் சென்ட்ரோமீர்கள் தாமாகவே 
பகுப்படைகின்றன . மிருக செலகளில் ஒவ்வொன்றும் ஒரு ஸபிண்டில் 
நார் இழையுடன் பொருந்தியிருக்கின்றது . செலலின் எதிர் துருவங்களிலுள்ள 
இரண்டு , சாமந்தியினச செடி போனறவைகளை 

நோக்கி இருககினறன . 
இரண்டு ஒரே மாதிரியான குரோமோசோமகள் ஒனறைவிட்டு ஒனறு 
பிரிந்து , எதிர் துருவங்களுக்கு நகர்ந்து , ஓர் அடர்த்தியான 

கும்பலாக 
ஆகிறது . 


அன பேசிற்கு அடுத்தது டெலோபேஸ் வருகிறது . இங்கு 

இங்கு செல் படலம் 
மீண்டும் உண்டாவதில் ஒவ்வொரு குரோமோசோம் கூட்டமும் உட்கருவாக 
மாற்றியமைக்கப்படுகிறது . சுருண்டு கிடந்த குரோமோசோமகள சுருள் நீங்க 
ஆரமபிககினறன . நூகளியோலஸ அலலது நூகளியோலை மீண்டும் தோன்று 
கினறன . இறுதியாக , குரோமோசோமகள முந்தைய கண்ணுககுத தெரியாத 
இண்டாபேஸ நிலையை அடைகின்றன . இறுதியில் இரண்டு செல்கள தனிததுப் 
போவதைப் பூர்த்தி செய்யும் வகையில் இரு புதிய செல 

படலஙகள் 
உருவாகின்றன . 


பைப்ரோசைட் எனப்படும் மனித இணைப்புத் திசு செல் பிரிவின் நிகழச்சி 
ஒரு மணி நேரத்தில் நடைபெறுகிறது . பிரிவுகளுக்கிடையே இருக்கும் நேரத்தின் 


1Y 


செல்லும் செல் பகு பும் 


* 


A 


B 


C 


D 


D 


E 


F 


G 
படம் 2 . 


நான்கு குரோமோசோமகளுடன கூடிய ஒரு மிருக செலலின உயிர்மப் 

பிளவியககப் படம் . 


( a ) இண்டர்பேஸ , ( 6 ) புரோபேஸ ஆரம்பநிலை ; ( c ) புரோபேஸ் மததியநிலை ( ஒவ்வொரு 

குரோமோசோமும் இருமடங்காகிவிட்டன ) : ( d ) மெட்டாபேஸ் , ( e ) அனபேஸ , 
( f ) டெலோபேஸ ( Telophase ) ; 

( 3 ) குழந்தை செலகள . 


பெரும் பகுதி புதிய பொருளை உருவாக்குவதில் மரபுவழிக் கோட்பாட்டைத் 
துல்லியமாக நகல் எடுப்பதில் செலவாகிறது . 


12 


புற்றுநோய 


மிகவும் சரியான- துல்லியமான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதே 
இந்த நிகழ்சசியின் ஓர் ஆசசரியமான பகுதியாகும் . குரோமோசோமின் ஜீனில் 
ஒரு மாறுதல் நிகழ்ந்தால் திமாமாற்றம மாறுதலடைந்து புது உயிரினம தோன்று 
தல் - மாறுதலடைந்த ஜீன் நகல் எடுக்கப்பட்டு , வழிவழித் தலைமுறைகளுக்குக் 
கொடுக்கப்படுகிறது என்பதைத் தெரிந்து கொண்டால் , மேற்கூறியவற்றின் 
உண்மை புலனாகும் . 


ஒரு செல்லில் திமர் மாற்றம் ஏற்படுவதால் புற்றுநோய்கள் உண்டாகின்றன 
என்று பல கருத்துகள் உண்டு . இந்தத் தத்துவத்தைப்பற்றிப் பின்னா நாம் 
கவனிபபோம . ஒரு சாதாரண செல்லில் ஏற்படும் ஒரு ஜீனின் மாற்றம் , அதன் 
வழி செல்களுக்குக கொடுக்கப்பட முடியும் என்பதைத் திட்டவட்டமான செல் 
பிரிவு உறுதிப்படுத்துகிறது . 
உயிர்மப் பிளவியக்கத்தின் மூலம்தான் உடலின் 
சாதாரண 

செல்கள் 
பகுப்படைகின்றன . உடலின கருசெல்கள் வேறு விதமாக நடந்தாகவேண்டும் 
என்பது , சிறிது யோசித்தால நனகு தெரியவரும் . மனிதப் பெணமுட்டையி 
லிருந்தும் , ஆணவிந்திலிருந்தும் கருவுறும் முட்டைக்கு 46 குரோமோசோம்கள் 
வீதம சென்றால் , புதிதாக உருவாகும் முட்டையில் 92 குரோமோசோமகள் 
இருக்கவேண்டும் என்பது தெளிவு . உண்மையில் ஒவ்வொரு கரு செல்லும் , 
இதில் பாதி குரோமோசோமகளுடனதான் இருக்கின்றன . மீயோசிஸ் ( melosis ) 
என்று சொல்லப்படும் ஒரு தனி வகையான செல் பிரிவால குரோமோசோம் 
களின எணணிக்கை குறைக்கப்படுகிறது . இதன் அடிப்படை என்னவென்றால் , 
இரண்டு உட்கருப் பகுப்பின் போது குரோமோசோமகளின் ஒரு பகுப்புதான் 
ஏற்படுகிறது . மனித செல் 46 பலவகைப்பட்ட குரோமோசோமகளுக்குப் 
பதிலாக 23 ஜோடி குரோமோசோம்கள் கொண்டிருக்கின்றன என்பதும் 
தெளிவாகிறது 


2. சாதாரண வளர்ச்சியும் அசாதாரண 

வளர்ச்சியும் 


-- 


முழுதும் உருவான உயிரினத்தின் திறன்கள அனைததுமே.கருவுற்ற அண்டத் 
தின் உடகருவிலுள்ள மரபு சங்கேதததில - டி.என.ஏ- யில் இருக்கின்றன என்று 
நாம் ஏற்கெனவே கணடோம . வளாசசி , அபிவிருததி இவை சாதாரணமாக 
நடைபெறுமபோது இந்த முதனிலைப் படிவங்கள ஓா உயிரினம் மனிதனாக 
வேண்டுமா, எலியாக வேண்டுமா ? அதன் எல்லா அங்கங்களும் சரியான அளவில் 
சரியான இடத்தில் இருக்குமா ? அந்த அங்கங்கள் ஆற்றவேண்டிய பணிக்கு 
ஏற்பச் சரியான செயலகளைப் பெற்றிருக்குமா என்பனவற்றை நிரணயிக்கின்றன . 


சாதாரண வளாச்சி , அபிவிருத்தி போன்ற பிரச்சினைகள் தீர்வு காண 
முடியாதவைகளாகும் . 

ஏனெனில் , அவைகள் மிகவும் சிக்கல் கொண்டன 
வாகவும் , பூரணமாகத தெரியாத செயல்முறைகள் கொண்டனவாகவும் இருக் 
கின்றன என்பதை நாம வருகிற பக்கங்களில் தெரிந்துகொளவோம . செலகள் 
பகுப்படைகின்றன , உயிரினம் வளர்கிறது , செல்கள தங்களுக்கு வெவ்வேறு 
அணிகளை அமைத்துக்கொளகின்றன - இதைததான் சிறப்பு வேறுபாடு 
அடைதல எனகிறோம் . 

உயிரினம செயலளவில் ஒருமைப்படுத்தப்பட்டிருப்ப 
துடன் சீர்செய்யவும் , மறுவளாச்சிக்கு வேண்டிய சக்திகளையும் பெற்றிருக்கிறது . 


சாதாரண வளர்ச்சி 


பெருகும் தன்மைதான வளர்ச்சி எனப்படுகிறது . ஆரம்ப செல சுற்றுப் 
புறத்திலிருந்து உணவு எடுத்து , இதில் சிலவற்றை சக்தியாக மாற்றி , இந்த 
சக்தியின்மூலம் மற்றக் கச்சாப் பொருளகளிலிருந்து இன்னும் தன்னைப்போன்ற 
பல செலகளை உருவாக்குகிறது . இது மட்டுமே உயிரினததின் கதையாகு 
மானால் , அது தவளை முட்டைகளின் தொகுதிபோனறு உருவற்ற பிண்டமாக 
இருக்கும் . இறுதியான பிராணி கால்கள் , கைகள் , நுரையீரல்கள் , காதுகளுடன் 
இருக்கக்கூடிய வகையில் செல்களின் அமைப்புகளையும் அபிவிருத்தி நடைமுறை 
களையும் திசைப்படுத்தும் வேறு அமசங்களும் இருக்கவேண்டும் . மேலும் ஓர் 
உயிரினத்தின் பல அங்கங்களின் வளர்ச்சியின விகிதமும் வேறுபடுகின்றது . 


14 


புற்றுநோய் 


சிறப்பு வேறுபாடு 

ஓர் உயிரினத்தின் பலதரப்பட்ட அமைப்புகளும் பணிகளும் உருவாகும் 
நிகழ்ச்சியைத்தான் நாம சிறப்பு வேறுபாடு என்கிறோம் . பல பணிகொண்ட முதல் 
செல் ஜீவன் வளர்ச்சியடையுமபோது படிப்படியாக , தனிச்சிறப்பு வாய்ந்த செல் 
களாக மாறுகின்றது . அதன் மூலம சிறப்பு வேறுபாடும் புகுததப்படுகிறது . நாம் 
ஏற்கெனவே கண்டபடி , மனிதனின் முதல் செல்கள் தசை 

செல்களாகவும் , 
நரம்பு செல்களாகவும் , நுரையீரல் செல்களாகவும் , எலும்பு செல்களாகவும் , 
மற்றும் பலவாகவும் மாற்றப்படுகின்றன . 

பொதுப்படையாகச் சொல்லவேண்டிய மற்றுமொரு முக்கியமான செய்தியும் 
இருக்கிறது . தனி வேறுபாட்டின்போது செலகள் மேலும் பெருகுவது தடை 
செய்யப்பட்டிருக்கிறது . ஒரு செல் அதிகமாகத் தனி வேறுபாடு கொண்டிருந் 
தால் , அது பகுப்படைவது அபூர்வமே . ஆகவே , செல் ஒரே திசையிலேயே செயல் 
பட வேண்டியிருக்கிறது . அதிகமாகச் சிறப்பு வேறுபாடு கொண்ட மனித நரம்பு 
செல்கள் , தனி நபரின் வளர்சசியின்போது தங்கள் அளவில் அதிகரிததாலும் 
அவை பகுப்படைவதில்லை என்பதை நாம் ஏற்கெனவே கண்டிருக்கிறோம் . 
தங்களது இறுதியான , முதிர்நிலையின் அருகே செல்லச செல்ல அவைகள் 
தங்களது போககை மாறறிககொளள வாயப்புகள் குறைவே . 

கருவுற்ற அண்டம் பகுப்படைந்தவுடன் சிறப்பு வேறுபாடு ஆரம்பமாகிறது . 
கண்ணுக்குத் தெரியும் மாறுதல்களுக்கு முன்னதாகவே செல்லுக்குள்ளும் 
( செல்லுக்கிடையேயும் ) மாற்றங்கள் ஆரம்பித்திருக்கவேண்டும் . உடலின் பலதரப் 
பட்ட அங்கங்கள் , திசுக்கள் எல்லாமே ஒரே மாதிரியான மரபுவழிப் பொருளைக் 
கொண்ட உட்கருக்களை கொணடிருககினறன . உதாரணமாக , இருதய தசை 
புரதமான மையோசின கால்தசை புரத மையோசினிலிருந்து பிரிந்தமையலாம . 
செல்சைட்டோபிளாசததின் ஒரு பணி , சிறப்பு வேறுபாடு எனக் கூறலாம் . செல் 
சைட்டோபிளாசத்தில்தான் புரதங்கள் ஆககப்படுகின்றன . ஒரு குறிப்பிட்ட 
புரதத்தை உருவாக்கவேண்டும் என ஒரு செல் பணிபுரிய ஆரம்பித்து விட்டால் , 
அதன் வருங்கால விருத்தி , உடலில் அதன் நிலை , அதன் பணி எல்லாமே நிர்ணய 
மாகிவிடுகினறன . 

ஓர் உயிரினத்தின் திசுக்கள் , அங்கங்கள் இவைகளின் இறுதி இணைப்பை 
நிர்ணயம் செய்யும் மற்றோர் அம்சமும் இருக்கிறது . பாகங்கள் எல்லாமே தொடர்பு 
கொண்டிருக்கவேண்டும் . வேதியியல் மினசார வழிகள் மூலம் இது செய்யப் 
படுவதை இங்கு விவரிக்கமுடியாது . ஆனால் , செல் படலங்களுக்கிடையேயுள்ள 
தொடர்புகளமூலம் செல்கள் நேரடித் தொடர்புகொண்டிருக்கின்றன என்றும் , 
அதற்கெனத் தனிப்பட்ட முறையில் அமைந்த செலகளால் அளிக்கப்படும் 
ஹார்மோன் தூண்டுதல்களுக்கு அங்கங்கள் மறுவினை புரிகின்றன என்றும் 
( தூண்டுதல்கள் அவைகளை இரததமூலம அடைகின்றன ) , உடல் முழுவதும் 
வியாபிதது இருக்கும் நரம்பு செல் வலைப்பின்னல் மூளைக்கு இடைவிடாது 
வேண்டிய தகவல்களைக் கொடுககின்றன என்றும் , மூளை , மற்ற செல்கள் , 
அங்கங்களையும் இயக்குகின்றன என்பதையும் நாம் சுருக்கமாக அறிவோம் . 


சாதாரண வளர்ச்சியும் அசாதாரண வளர்ச்சியும் 


15 


சிறப்பு வேறுபாடும் முழுமையுமே உயிரியலின் இரு பெரும் புதிர்கள் . 
இந்தப் பிரச்சினைகளில் சிலவற்றிற்கான விடைகளைத் தனிப்பட்ட செல்களின் 
மட்டததில் தேடவேண்டும் என்றும் , மற்றவைகளுக்கான விடைகளை செல் 
தொகுதிகளுக்கு இடையே நடைபெறும இடைமிடைந்த செயல்களில் தேட 
வேண்டும் எனவும நாம அறிவோம . நாம் சிறப்பு வேறுபாட்டைப்பற்றி நன்கு 
தெரிந்து கொண்டால் , புற்றுநோய்ப பிரச்சினை வெல்ல முடியாத ஒன்றன்று . 
ஒவ்வொரு மிருகமும் ஒரு குறிப்பிட்ட நிலை அடைந்தவுடன் வளாவதை ஏன் 
நிறுத்திக்கொள்கிறது எனபதும் , ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு எவ்விதம் உடலின் 
அங்கங்கள் தங்களைத் தக அமைத்துக்கொள்கின்றன என்பதும் , ஓர் உயிரினம் 
எவ்வளவு காலத்திறகு வாழும என்பதை நிரணயிப்பவை யாவை என்பதும் 
இன்னும் நமக்குத தெரியாத விஷயங்கள் . 

தான் இருக்கும் நிலையை நிலைப்படுத்துவதற்கான உள்ளார்ந்த அமைப்பைக் 
கொண்ட ஒரு முதிர்ந்த உயிரினத்தின் சாதனையோடு , அதன் வளர்சசிக கதை 
முற்றுப்பெற்றுவிடவில்லை . ஏனெனில் , சில தனிப்பட்ட செல்கள் மற்றவைகளை 
விடக் குறைந்த காலமே வாழுகினறன . ஒவவோா ஏழு வருடங்களுக்கு ஒரு 
தடவை நமக்குப் புது உடல் உண்டாகிறது என்ற கூறறை நாம கேள்விப் 
பட்டிருக்கிறோம் . இந்த 7 வருடங்கள் என்ற காலவரை , உடலின் பழைய 
செல்கள் அழிந்து , புதிய செல்கள் உருவாவதற்கான காலம் எனக் கருதப் 
படுகிறது . இது தவறு ; ஏனெனில , உடலின் சில பாகங்களுக்குப் புதிதாக 
உருவாகும் செலகள் அடிக்கடி தேவையாக இருக்கும் . அதே சமயத்தில் மற்ற 
செல்கள் ஈடுசெய்யப்பட முடியாமலேயே இருக்கலாம் . 

தினமும் நாம் நமது செல்களில் 2 % ஐ செல்லின் மரணத்தின்மூலம இழக் 
கிறோம் என்றும் , அந்த நஷ்டத்தை ஈடுசெய்யப் பல இலட்சக்கணக்கான புதிய 
செல்கள் உருவாகின்றன என்றும் கணக்கிடப்பட்டிருக்கிறது . புதிய செலகள் 
உருவாவது , மிகவும் துரித வேகத்தில் சருமத்திலும் , எலும்பு மஜ்ஜையிலும் , சிறு 
குடல் பாதையிலும் , ஆண்களின் விந்துச சுரப்பிகளிலும் நடைபெறுகின்றன 
என நாம் ஏற்கெனவே கண்டோம் . சாதாரணமான தேகாரோக்கிய நிலைகளில் 
மற்ற அங்கங்கள் மிகவும் குறைந்த விகிதத்திலேயே செல்களை உருவாக்கு 
கின்றன . கல்லீரல் செல்லின் ஆயுட்காலம் 192 வருடங்கள் எனத தெரிகிறது . 
ஆகவே , கல்லீரலின் ஒரு பகுதியை உருப்பெருக்கிகளின் மூலம் பார்த்தால் , 
பகுப்படையும் நிலையில் இருக்கும் பல செல்களை நாம் எதிர்பார்க்க முடியாது . 
மற்றொரு புறத்தில் , கலலீரல் பாதிக்கப்பட்டுச் செப்பனிடுவது நடந்து கொண் 
டிருந்தால் . இழந்த செல்கள் ஈடுசெய்யப்படும் வரையில் செல் பாகுபாட்டின் 
விகிதம அதிகமாக இருப்பதை நாம எதிர்பார்க்க முடியும் . 

இரத்தத்தின் செல்கள் சம்பந்தப்பட்டவரை இரத்தத்தின் சிவப்பு அணுக்கள் 
எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தியாகின்றன . வெள்ளணுக்களில் சில நிணநீர் முடிச்சு 
களிலும் , மண்ணீரலிலும் , தைமஸிலும் உருவாகின்றன . மனித இரத்தச சிவப்பு 
செல்களின் ஆயுட்காலம் நான்கு மாதங்களாகும் . அவைகளுக்கு உட்கரு 


16 


புற்றுநோய் 


இல்லை . மேலும் , அவைகளுக்குத் தாமாகவே மீண்டும் உருவாகும் சக்தியும் இல்லை. 
இரத்த நாளங்கள் வழியாக அவைகளின் இடைவிடாத ஆகஸிஜன ( பிராணவாயு ) 
எடுததுசசெல்லும் பயணததினபோது , அவைகள் இறுதியில துண்டு துண்டு 
களாக உடைக்கப்படுகின்றன . அவறறிறகுப் பதிலாகப் புதியவை தோற்று 
விக்கப்படுகினறன . 


SSUE 


A 


B 


C 


பால 


Ge 


pe 


D. 
படம் 3 . 


a ) ஆரோக்கியமான சருமப் பகுதியின படம் : ( 6 ) A படததையே மிகவும் பெரிதாகக் 

காட்டப்பட்டிருக்கிறது ( c ) அடிததளப் பகுதியில் செல்கள பகுப்படைந்து மேற்பரப்பில் 
இழுக்கப்பட்ட செலகளை ஈடு செயதல் . ( d ) சருமம 

சருமம் சேதமடையும்போது , பல 
செலகள் இழுக்கப்படுகின்றன . சேதாரம சீரடையுமவரை செல்பகுப்புத் துரிதமாகிறது . 


சாதாரண வளர்ச்சியும் அசாதாரண வளர்ச்சியும் 


17 


படம் 3A ஓர் ஆரோக்கியமான சருமப் பகுதியின் அமைப்பைக் காட்டு 
கிறது . ஆகவே B- ல் பெரிதாகக் காட்டப்பட்டுள்ளது . கனமான மேல் அடுக்கு 
உயிரற்ற வெளிப்பகுதியைக் காட்டுகிறது . இதனடியில் , உட்கரு உடன்கூடிய 
உயிருளள செலகள் இருக்கின்றன . சருமததின் மேற்பரப்புத தினமும் தேய் 
மானம அடைவதால் , அடிப்பகுதியில் இருக்கும் செல்கள் பகுப்படைந்து ( C ) , 
மேற்பரப்பில இறக்கும செலகளை ஈடு செய்கின்றன . சருமத்திறகுச சேதம 
ஏற்பட்டால் , சேதாரம சீரடையும வரை , செல் பகுப்பு விகிதம அதிகமாகவே 
இருக்கிறது ( D ) . 

உள்ள நிலைமையை மாறாது வைக்க , செய்யப்படும் இடைவிடாத முயற் 
சியே உயிரினத்தின் மறு வளர்சசிப் படிவமாகும் . இது வெற்றிகரமாக நடை 
பெறுமவரை உயிரினம வாழகிறது ; இறுதியாக உயிரினம முதுமையடைந்து 
மறு வளாசசியின் சகதி குறைந்து மரணம சமபவிககிறது எனபதை நாம அறி 
வோம் . உயிரினம இளமைத துடிப்புடன் இருக்கும்போது வெளிப்புறமிருந்து 
வரும தாக்குதலகளைச சமாளிக்க , அதற்குப் போதிய சகதி இருக்கிறது . வியாதி 
உணடாககும பாகடீரியாககளை எதிர்க்க முடியும் ; வைரஸகளை மட்டுப்படுத்த 
முடியும் . வெளியிலிருந்து வரும் அபூர்வமான நச்சுகளுக்கு உடலில பாதுகாப்பு 
சக்தி உண்டாக முடியும் . 
நாம் தெரிந்து கொண்டிருக்கும் சாதாரண நிலை இதுதான் . 

மறு வளர்சசி 
உருவாகும் பணி , சில சமயங்களில் அதிகமாகச சீர்கெட்டுபபோகலாம . உள 
ளிருந்தே உடல் காட்டிக்கொடுக்கப்படுகிறது : தமனிகள் கடினமடைகினறன . 
இரத்த உறைவுக்கட்டிகள் உண்டாகின்றன . இரத்த ஓட்டம் இருதயத்திற்கோ 
மூளைககோ நிறுத்தப்படுகிறது . சிறுநீரகங்கள் வேலை செய்ய முடிவதில்லை.. 
மூட்டுகளில் சீர்கெட்ட 

சீர்கெட்ட சிதைந்த மாறுபாடுகள் ஏற்படுவதால் , வலியும் 
விறைத்த நிலையும் ஏற்படுகின்றன. சருமம் அதன் நெகிழ்வுத் தன்மையை 
இழக்கிறது . நமக்குச் சுருக்கம் ஏற்படுகிறது . ஒரு வார்த்தையில் சொன்னால் 
நாம கிழவர்களாகிறோம் . 


அசாதாரண வளர்ச்சி 


உடலின் உள் அங்கங்கள செய்யும் மற்றொரு துரோகமே புற்றுநோய். 
இதுவரை சட்டத்திற்குட்பட்ட பிரஜைகளாக இருந்த செல்கள் திடீரென்று 
தங்கள் குணங்களை மாற்றிப் பகுபபடைகினறன , உயிரினத்தின் தேவைக்குத 
தொடர்பற்று வளாந்து , அருகிலுள்ள ஆரோக்கியமான திசுக்களின் மேல் படை 
யெடுககின்றன ; உடலின் மற்ற அங்கங்களுக்கும இவை பரவலாம . 

வை பரவலாம் . முடிவாக 
ஓர் ஒழுங்குக்கும் கட்டுப்படாத இரணடாம நிலை மெடாசடேசுகள எனப் 
படுபவை உடலின் மற்றப் பாகங்களில் படியவைக்கின்றன . 

மெடாசடேசுகள் 
( Metastases ) எனப்படுபவை என்னவென்றால் , முதலில் ஓர் உறுப்பில் புற்று 
நோய் உண்டாகி , அதிலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு அது பரவும் நிலை . உதாரண 
மாக , நுரையீரலில் முதலில் புற்றுகோய் ஆரம்பித்தால் அதன் இரண்டாம் நிலை 

2 


18 


புற்றுநோய் 


மெடாசடேசுகள் , மூளை , கல்லீரல எலும்பு இவைகளில் காணப்படலாம் ( மொ -ர் ). 
இததகைய ஒழுங்கீனமான மெடாசடேசுகள் உடலின எந்த உறுப்பிலும் தோன்ற 
லாம (சிறப்பு வேறுபாட்டிற்கும் , பகுபடும் சகதிக்கும் இடையேயுள்ள எதிர் 
விகிதத் தொடர்புபற்றிய பொதுமைக்கு இது ஒரு விதிவிலக்காகும் ) . ஆரோக்கிய 
மான கொடூரமான புற்றுநோய செல்லாக மாறும்போது தனது சிறப்பு வேறு 
பாட்டுத் தனமையை இழககினறது என்பதும் , வேகமாக அவைகள் வளர்ந்து 
பகுபடும்போது அவைகள தொடக்ககால நிலையை அடைகின்றன என்பதும் 
புற்று நோய செல்களின் வளாசசியின சிறப்புக் குணங்களாகும் . 


என 


ஓா அங்கத்திலோ அல்லது திசுவிலோ ஒழுங்கீன வளர்ச்சி ஏற்பட்டு , அதன் 
விளைவாகச் சாதாரண செல்களை விடப் புற்றுநோய் செல்கள் கொண்ட கட்டி 
தோன்றுமபோது ஓர் உறுப்பில் புறறுநோய செலகள உண்டாகிவிட்டன 

நாம தெரிந்து கொள்கிறோம் . ஏறபடக்கூடாத இடத்தில் பெருமளவு 
செலகள் கொண்ட கட்டி ஏற்படுதல் (உதாரணம் , முலையில் கட்டி ஓர் உறுப்பு 
செய் வேண்டிய பணியில் மாறுதல் ஏற்படுதல் (உதாரணம் , கல்லீரலின் சீர் 
கெட்ட நிலை ) , ஓர் அங்கம அடைககப்பட்டுவிடுதல் (உதாரணம , அன்னக் 
குழாயிலோ , குடலிலோ புற்றுநோய் வளர்ச்சி ) இவையே புற்றுநோயின் 
அறிகுறிகள் . 

படம் 3 - ல் காட்டப்பட்ட அதே சருமததைப் படம் 4A காட்டுகிறது . எனி 
னும் , படம் 4A-ல் எபிதீலியத்தில் புற்றுநோய் செல்கள் உண்டாகிவிட்டன . இவை 
களின் வளர்ச்சி ஏற்கெனவே ஒரு சிறு கட்டி போல் தோன்றுகிறது . அத்தகைய 
புற்றுநோயின் பிந்திய நிலைகள் B- ல காட்டப்பட்டிருக்கின்றன . புற்றுநோய செல் 
களின எணணிக்கை அதிகமாகிவிட்டது . அருகிலுள்ள சாதாரண செலகள் நிலை 
பெயர்ககப்பட்டுவிட்டன . 

இன்னும் 

அடுத்த நிலையில் ( C ) புற்று நோய் 
செலகள , சருமத்திற்குள் புரையோடிச செனறிருக்கின்றன . அடிப்படைப் 
படலத்தை உடைத்துச் சிதறி அருகிலுள்ள அங்கங்களைப் பாதிக்க ஆரம் 
பித்திருக்கின்றன . 

இத்தகைய புற்றுநோய் மாற்றம் அடைய முடியாத சில செல்களும் 
உடலில் இருக்கின்றன . முழுதும் சிறப்பு வேறுபாடடைந்த நரம்பு செல்களுக்குப் 
பகுப்படையும் சக்தி இல்லாமல் இருப்பதால் , அவைகள் கொடூரப் புறறுநோய் 
நிலையை அடைவதில்லை . எத்தனை கொடூர மாறுதல்கள் செல்லில் ஏற்பட்டாலும் , 
மீண்டும் மீண்டும் செல்கள் பகுப்படைந்தாலொழிய புற்றுநோய் வெளிக்குத் 
தெரியாது . 

எல்லாப் புற்றுநோய்களும் ஒரேமாதிரியாகவே நடந்துகொள்கின்றன என்ற 
எண்ணம் கொள்ளக்கூடாது . சில கட்டிகளின் செல்கள் சிறப்பு வேறுபாடு 
சக்தி கொண்டு மெதுவாக வளர்கின்றன . அது எந்தத திசுவிலிருந்து உருவா 
பிற்றோ. அந்தத் திசுவின் சிறப்புக் குணங்களுடன் இருக்கின்றது . மற்றவை 
ஒரே செல் சந்ததியில் சிறப்பு வேறுபாட்டை முற்றிலும் இழந்துவிடுகின்றன . 
எல்லாக் கட்டிகளும் கொடூரமானவை 

என்று 

சொல்ல முடியாது . 


சாதாரண வளர்ச்சியும் அசாதாரண வளர்ச்சியும் 


19 


தீங்கற்ற கட்டிகளும் துரிதமாக வளருகின்றன . இந்த விகிதம அதன் மூல 
திசுவினதை விட அதிகமாக இருக்கிறது . இருந்தபோதிலும் அமைப்புகளின் 
அசாதாரண நிலைகள் உண்டாவதில்லை . உடலின் மற்றப் பகுதிகளில் மெடாச் 
டேசுகளும் உண்டாவதில்லை . 


E 


20AGEBBS 


A 


T 


B 


C( 
படம் 4 . 


( A ) சருமத்தில் கொடூரச் செல்களின் ஆரம்பமும் வளாச்சியும் . (B ) அதற்கு அடுத்த நிக 

( C ) அதற்கும் பிந்திய நிலை , 


20 


புற்றுநோய் 


நோய்க குறியியல் மருத்துவர்கள் கீழ்க்கண்ட மூன்று குணங்களின் உதவி 
யால் புற்றுநோயைக கண்டறிகின்றனர் : 


( 1 ) செல் நியோபிளாசியா ( செல் புது வளர்ச்சி ) - ஓர் அங்கத்திலோ 
திசுவிலோ புதிய வளர்ச்சி . 


( 2 ) செல் அனப்பிளாசியா ( செல் வேறுபாட்டு வளர்ச்சி ) - பழைய , 
புதிய வளர்ச்சிகளுக்கிடையே உள்ள அமைப்பு வேறுபாடுகள் . 


( 3 ) செல் ஹெடரோடோபியா ( செல் இடப்பெயர்ச்சி ) - உடலின் ஒரு 
தவறான இடத்திற்கு , செல்கள் செல்வது . 


தீங்கற்ற கட்டிகள் , பொதுவாக முதல் அறிகுறியை மாத்திரமே காட்டு 
கின்றன ( புகைப்படம் 5 - b ) . மூன்றாவது அறிகுறி கொடூரச் செல்களில் மட்டுமே 
காணப்படுவதில்லை . ஏனெனில் , கொடூர நோயற்ற தைராய்டு சுரப்பியிலிருந்து 
செல்கள் சிரைகளுக்குச் செல்லலாம . நஞ்சுக் கொடியின் செல்களும் , காப்பப் 
பையின் படலததை வழக்கமாகத் தாக்குகின்றன . 3 ஆம அறிகுறி லியுகீமியா 
( எலும்பு மஜ்ஜையின் புற்றுநோய் ) சமபந்தப்பட்டவரையில் பயனற்றது . 
ஏனெனில் , இரத்தத்திலிருக்கும் சாதாரண செலகள் , இரத்தம் எங்கெல்லாம் 
ஓடுகிறதோ அங்கெல்லாம் காணப்படும் . 


அதுபோன்றே , கொடூரப் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி விகிதமும் 
போதுமான அறிகுறியன்று . புதிதாகப் பிறந்த ஒரு குழந்தை 9 மாதத்தில் 
கருவகத்தில் அடையும் வளர்ச்சி அதே சமயத்தில் உருவாகும் புற்றுநோயின் 
வளாச்சியைவிட , எவவளவோ துரிதமானது . மான் ஒவ்வொரு வருடமும் புதுப் 
பிக்கும் கொம்பின் வளர்ச்சி , எந்த எலும்புப் புற்றுநோய் வளர்ச்சியையும் விட 
அதிகமானது . 


புற்றுநோயின் செல் இயல் , வியாதி நிர்ணயம இரண்டு சான்றுகளைப் 
பொறுத்தது . முதலாவது கட்டி என்ற சொல்லுடன் தொடர்புடையதாய் நமக்குப் 
புலனாகும் அறிகுறி உடலில் ஒரு வீக்கம் நமக்குத் தெரியுமபடியாக , உடல் 
அமைப்பிலோ , பணியிலோ ஒரு மாற்றம் . இரண்டாவது , உருப்பெருக்கிமூலம் 
தெரிவது . திசு , செல் இவைகளின் அமைப்பில் மாற்றம் . புற்றுநோயின் ஆரம்ப 
நிலையில் கண்ணுக்குத் தெரியும் சான்று எதுவுமே இராது . ஆரம்ப மாறுதல்கள் 
மிகவும் குறைவாக இருப்பதால் உருப்பெருக்கியின் மூலம் தெரியும் மாறுதல் 
களும் மிகவும் கொஞ்சமே . செல் இயல் மூலம் தெரியும் புற்றுநோய்க்கும் 
மருத்துவ முறை மூலம் தெரியும் புற்றுநோய்க்கும் - அதாவது , உருப்பெருக்கி 
மூலம் பார்க்கப்படுவதற்கும் , நோயின் அறிகுறிகள் வெளிப்படையாகத் தெரிவ 
தறகும - இடையே ஒரு வேறுபாடு உள்ளது . சில நோய்க் குறியியலாளர்கள் 
ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மனிதர்களில் 30-40 சதவீதத்தினரின் பிராஸ்டேட் 
சுரப்பிகளில் புற்றுநோய்க்கான செல் இயல் அறிகுறிகள் காணப்படுகின்றன 


சாதாரண வளர்ச்சியும் அசாதாரண வளர்ச்சியும் 


21 


என்ற முடிவு கொண்டுள்ளனர் . எனினும் , இத்தனை உயர்ந்த விகிதத்தில் அந்த 
உறுப்பில் புற்றுநோய் உண்டாவதாகத் தெரியவில்லை. 


புற்றுநோய் உண்டாகும் விகிதம் 


இதைப்பற்றி நாம விவரமாக அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் . ஆனால் , 
மொத்தத்தில் , எல்லா வகைப்பட்ட மிருகங்களிலும் , தாவர இனங்களில் கூடப் 
புற்றுநோய் உண்டாவதாகத தெரிகிறது . இது செல் பாகுபாட்டைப் போன்று 
எஙகும வியாபிததிருககும ஒன்றாகும் . இன மரபுப்படி இது எல்லா ஆறு இனங 
களிலும் அதன் சுமார் 30 உட்பிரிவுகளிலும் காணப்படுகிறது . பூகோள 
இயல்படி , பூமியில் ஒவ்வொரு பகுதியிலும் இது காணப்படுகிறது . 
குறிப்பிட்ட புறறுநோயக கட்டி உண்டாகிறதா இல்லையா என்பது சுற்றுப்புறச் 
சூழநிலைகளையும் மரபுவழிவந்த உடம்பு அமைப்புகளையும் பொறுத்து இருக்கிறது 
என்பது நோய பரவிய நிலைகளின்படி கண்ட உண்மையாகும் . 


புற்றுநோய் மாற்றங்களுக்கு ஏற்படும் எதிர்ப்பு சக்தியில் செல்கள் வேறு 
படுகின்றன என்றும் , அவைகளில் சில புற்றுநோய்க் காரணிகளின் தலையீடின்றியே 
சாதாரணமான நிலையிலிருந்து கொடூர நிலையாக மாறுகின்றன எனவும் நாங்கள் 
நமபுகிறோம் . பிறவிக கட்டிகள் மிகவும் அபூர்வமே . ஆனாலும் , ரெடினோ 
பிளாஸடோமா போன்றவைகள் இருப்பதை நாம கவனததில் 

கவனத்தில் கொள்ள 
வேண்டும் . எனினும் , உடலுக்கு வெளியே , ஊட்ட ஊடகததில் சாதாரண செல் 
களிலிருந்து கொடூரப புறறுநோய செல்களை உருவாக்கமுடிகிறது . எனவே , 
உணவூட்டம சார்ந்த நரம்புகள் , திசு அமைப்பு ஹார்மோனகளின் கட்டுப்பாடு 
போனற பலவற்றின் தலையீடு அவசியமில்லை என ஆயிற்று . அதாவது , உயிரினத் 
தின ஒருமைப்பாட்டு நுட்பங்கள் தங்கள் பணியில் தவறிவிடுவதால் மாத்திரம் 
புற்றுநோய உணடாவதாகத தெரியவில்லை . 


மனித வாக்கத்தில் தோன்றும் சில கட்டிகள் வெளிப்புறப் பாதிப்புகளால் 
உண்டாகின்றன எனத் தெரிகிறது : புற்றுநோய் ரசாயனக் காரணிகள் 
அல்லது வைரஸ்கள் . 


உடலின் உள்ளிருந்து வரும் சில புற்றுநோய்க் காரணிகள் - குறிப்பாக 
உடலின் சில ஹார்மோன்கள் - இருப்பது நமக்குத் தெரியும் . இவைகள் பெரும் 
பாலும் செல்களை முதலில் சேதம் செய்கின்றன என்பதை நாம் பின்னர்க் கவனிப் 
போம ; செலகளைச சாக அடிக்காமல் செய்கின்றன . இதன் மூலம் செல்கள் 
கொடூர நிலை அடைகினறன . சருமப் புற்றுநோய்களும் நிணநீர் திசுவின் 
புற்று நோய்களும் , விலங்குகளின் கர்ப்பப் பையின் கழுத்தில் பரிசோதனைமூலம் 
உண்டாக்கிய புற்று நோயகளும ஏற்கெனவே அதிக வளர்சசியடைந்து பின்னர் 
மட்டுப்பட்ட பகுதிகளிலிருந்து தோன்றுகின்றன எனவும் தெரிகிறது . 


22 


புற்றுநோய் 


ஒரு குறிப்பிட்ட அங்கத்தையோ , திசுவையோ மட்டும் பாதிக்காததும் , 
அசாதாரண செல்களின் அபரிமிதமான வளர்சசியைக் கொண்டதும் , பலதரப் 
பட்ட ரசாயன , பௌதிக உயிா இயல் காரணிகளால் தூண்டப்படக்கூடியதுமான 
ஒரு நோய் நிகழச்சியைப்பற்றி நாம தெரிந்து கொண்டால்தான் நாம் புற்று 
நோயை விளகக முடியும் . 


ஒரு தீங்கான காரணிக்கு எதிராக உடல் செய்யும் ஒரு மறுவினையாகவே 
புற்றுநோய் தோன்றுகிறது . இந்த மறுவினை பாகடீரியா தாக்குதலுக்கு எதிராக 
உருவாகும வழக்கமான நகரும செல் அமைப்பையோ அல்லது பாதுகாப்பு சக்தி 
பாதிககப்படும் சமயங்களில் உருவாகும எதிர் அங்க அமைப்பையோ போன்றது 
அன்று . இங்குத தாக்கப்பட்ட செல்கள் அனைததுமோ அல்லது சிலவோ 
பெருமளவில் பெருகுகின்றன . இங்ஙனம் பெருகுவதால் தாக்குதலுக்கு இலக் 
கான செலகள உருவததிலும அள விலும் , உயிா இயல் குணங்களிலும் , வேதி 
யியல் அமைப்பிலுமகூட மாறுபடுகின்றன . மற்றக் குணங்கள் தவிரத் துரிதமான 
வழக்கமான முறையில் இல்லாத , இடைவிடாத , காரணமில்லாத , உயிரினத்தின் 
தேவைக்கு சமபந்தமில்லாத வகையில் விருத்தியடையும சக்தியையும 
பெறுகின்றன . 


மேலும் மாற்றப்பட்ட செல்களின் குறிப்பிட்ட பகுதியிலிருந்து (தனியான 
செல்களிலிருந்து கூட ) புற்றுநோய்கள் உண்டாகின்றன என்று பரிசோதனைகள் 
மூலம் நாம் நினைக்கத தோன்றினாலும் , மனித நோய்ககுறியியலிலிருந்து கிடைக்கும் 
சான்றுகள் இதற்கு மாறாகவே இருக்கின்றன . உதாரணமாக முலை , மேற்புற 
உணவுக் குழாய் , மூச்சுக் குழல் இவைகளின் புற்றுநோய்கள் உருப் பெருக்கியில் 
பரிசோதித்தபோது இனந்தெரியாத ஒரு காரணியில் முன்னரே தயாரிக்கப்பட்ட 
திசுப் பகுதியில் பரவிய புற்றுநோயாகக் கட்டிகள் தோனறுகின்றன எனத் 
தெரிகிறது . 

அசாதாரணமான அதிக வளர்சசி கொண்ட புறறுநோய்க்கு 
முந்திய நிலை கொண்ட பல பகுதிகளிலிருந்து புற்றுநோய்க கட்டிகள் உண்டா 
கின்றன . வாயில் உள்ள செல்களிலிருந்து உண்டாகும் பல கட்டிக குவியங்கள் 
அசாதாரணமான செல்களால் சூழப்பட்டிருக்கின்றன . இதுபோன்ற கருத்துகள் 
இரைப்பைப் புற்றுநோய் , இரைபபை உடபுறச செலகளில் வளரும் புற்றுநோய் 
ஆகியவை பற்றியும் தெரிவிக்கப்படுகின்றன . 


3. மனித வர்க்கத்தில் புற்றுநோய் 


1 


முற்காலதது கிரீஸ் , பொசியா நாட்டவர்கள் எழுதியவற்றிற்கு முன்னர் , 
மனிதனில் புற்றுநோய தோன்றியதா என்பதற்கான நேரடிச சான்று எதுவுமே 
இல்லை . பழங்கால புதைகுழிகளிலிருந்து மிருதுவான திசுக் கட்டிகளை ஆராய 
முடியவில்லை எனபது தெளிவு . ஆனால் , எகிபதிலிருந்து எடுக்கப்பட்ட சில 
எலும்புகளில் எலும்புப் புறறுநோய போனற சில விகாரங்கள் காணப்பட்டன . 
பழைய ஏற்பாட்டில் ( Old Testament ) குறிப்பிடப்பட்டுள்ள நோய் ஒருவேளை 
புற்றுநோயாக இருக்கலாம எனபதற்கு 3 சான்றுகளை காபிசாரோ ( 1952 ) 
எடுத்துக்காட்டியிருக்கிறா . உதாரணம் . II Chronicles 21 : 18-19 
இது குடல் புற்றுநோயைக் குறிக்கலாம் . இந்த நோய் தீராத ஒன்று எனக் 
கருதப்பட்டது குறிப்பிடத் தகுந்த ஒன்றாகும . 

கி.மு. 300 - லேயே , புற்றுநோயின் இறுதி முடிவு மரணம் எனத் தெரிந் 
திருந்தது . ராஜ பிளவைகள் , சாதாரண புணகள் போன்ற தீங்கற்றவைகளி 
லிருந்து புறறு நோய பிரிதது அறியப்பட்டது . முடிநதால அறுவை சிகிச்சை 
அல்லது கடுமையாக அரிததுத தினனும குணம் கொண்ட ஆர்சனிக் ( Arsenic ) 
கொண்ட களிம்புகளால சிகிசசை செய்யப்பட்டது . பிரசித்தி பெற்ற கர்னீலியஸ் 
செலசஸ ( கிமு . 25- கிபி . 50 ) சக காலத்தவராகிய அபமியாவின் ஆர்சிஜீன்ஸ 
என்பவர் , கால கைகள உறுப்புக் குறைத்தல் , கர்ப்பப பையை அகற்றுதல 
போன்ற அறுவை சிகிசசைகளைப் பிரமாதமாகச செயது , முலைடா புற்றுநோயையும் 
அறுவை மூலம் அகற்றினார் . இருதயத்தில் இரத்தம் , தலையில் சளி , கல்லீரலில் 
மஞசள நிறமான பிதத நீர் , மணணீரலில கறுப்புப் பிதத நீர் என்ற நான்கு வகை 
திரவங்களும் மனித உடலில் இருந்தன என கிளாடியஸ் காலன ( கி.பி. 131- 203 ) 
நமபினா . நானகு திரவங்களும் சரிசமமான நிலையில் இருப்பது தேக ஆரோக்கி 
யத்திறகு முககியமானது என்றும் , அங்ஙனம இலலாமலிருப்பது நோய்க்கு ஏது 
வாகும் என்றும் நம்பப்பட்டது . நாம திரவங்கள் கோட்பாட்டைத் தற்போது 
நம்பாவிட்டாலகூட , அக கோட்பாட்டின உள்ளார்ந்த கருத்துகள் இந்த 
வார்ததைகளில் நிலை தது இடம் பெற்றுவிட்டன, அசதியான காமாலையுடன் 
கூடிய - மண்ணீரல் சம்பந்தமான - நோய் போன்றவைகள் . கறுப்புப் பித்த நீர் 
அதிகமாக இருப்பதால் புற்றுநோய் உண்டாகிறது எனற காலனின் கூற்று 
1,300 ஆண்டுகள் நிலைததன . 


24 


புறறுநோய் 


உருப்பெருக்கி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் , மறுமலர்ச்சியின்போது 
பரீட்சார்த்த விஞ்ஞானத்திற்கு ஏற்பட்ட புத்துணர்ச்சி விளைவாலும் , நேரில் கண்ட 
வற்றை அடிப்படையாகக் கொண்ட புதிய தத்துவங்கள் உருவானதன் மூலமும் , 
துரிதமாகவே பழையன கழிந்து புதியன புகுந்தன . 1652 - ல் ருடபெக , நிணநீர் 
காளங்களைப்பற்றி விவரித்தார் . இந்தக் கண்டுபிடிப்பின் மூலம் புற்றுநோய்க்கு 
ஆரம்பம் நிணநீரே என்ற தத்துவம் வெளிவந்தது . பல புறறுநோயக கட்டிகள் 
திணநீர் நாளங்கள் வழியாகப் பரவுகின்றன எனபதை மனததில கொண்டால் , 
இது ஆச்சரியமான ஒன்றன்று . புற்றுநோயை உருவாக்குவதிலும் , அதிகப்படுத்து 
வதிலும் ரசாயன , பௌதிக , தினவுக் காரணிகளின் பங்கும் தெரியவந்தது . 
புகைக்கூண்டு சுத்தம் செய்பவர்களுக்கு விதைபபையில் புற்றுநோய ஏற்பட்ட 
தைப்பற்றி ஆராயந்த பெர்சைவல்பாட் போன்றவர்களின் கண்டுபிடிப்புகள் 
இந்த முடிவுகளை உறுதிப்படுத்தின . 

நோய்க் குறியியலில் நிகழ்ந்த ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் , புற்று 
நோயின் காரணத்திற்கு ஒரு புதிய தத்துவத்தை உண்டாக்கியது . செல்களின் 
அமைப்புப்பற்றி , ஷ்வானின திட்டமான கருத்துகளும் , கட்டிகளின் சிறப்புக் 
குணங்களான புதிய வளர்ச்சிக் கோட்பாடும் சாதாரணத் திசுக்களின இடையே 
கிடககும கருசசெல்களிலிருந்து புற்றுநோய் ஆரம்பமாகிறது என்ற கருத்துக்கு 
அடிகோலின . 40 வருடங்கள் கழிதது கோஹனஹீம தனிமையான கரு முதிரா 
கிலைச செலகளும திசுக்களின் எசசங்களுமே புறறுநோயககுக காரணம் எனக் 
கூறினார் . இந்தக் கோட்பாடு இன்றும் சில மிக அபூர்வமான புற்றுநோய்க் 
கட்டிகளுக்குப் பொருந்தும் . 

பாக்டீரியாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதும் , ஏதாவது ஒரு பாக்டீரியாதான் 
புற்றுநோய்ககுக காரணம என்று சொலவது தவிர்கக முடியாத ஒன்றாக ஆகி 
விட்டது . காலம் செல்லச செல்ல , அது , கட்டியில் அக்கறையில்லா ஒரு 
பிரயாணியாகவோ அல்லது கட்டியில் வாழும் மகிழசசி மிகக ஒட்டுணணி 
யாகவோ கருதப்பட்டது . செல்லிலும் சிறிதான நோயூக்கும பாகடீரியாவிற்குப் 
பிறகு , அவற்றிலும் சிறிதானதும பிடிபடாததுமான வைரஸ்கள் வந்தன . வைரஸ் 
களும புற்றுநோய்ககுக் காரணமாகக் கருதப்பட்டன உணமையில் , பாக்டீரி 
யாவும் , வைரஸ்களும மனிதனிலும் விலங்குகளிலும உணடாகும சில புற்று 
நோய்களுக்குக் காரணமாக இருக்கலாம எனற விவரததைப் பினனாக் கவனிப் 
போம் . புறறுநோய்ககுக காரணம் என்ன என்று ஆராய்வது கடந்தகால 
சம்பவமாகிவிட்டது . 19 ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளில் கட்டிகளின் 
செல் அமைப்பைப்பற்றிய முழு விவரங்களையும் , அவைகளின் ஆரம்பத்திற்குக் 
காரணமான செலகளைபபற்றித தெரிந்து கொள்வதிலும் முழுக் கவனம் செலுத்தப் 
பட்டது . இந்த நூற்றாண்டின செனற 50 ஆண்டுகளாக, செல்லின உள்ளமைப் 
பைப்பற்றித் தெரிந்துகொள்வதிலேயே பெரிதும் கவனம செலுத்தப்பட்டது 
(நஞ்சுகளுக்கும் காயங்களுக்கும் செல்களின் மறுவினை ) . 
அசாதாரணமான செலலாக மாறக ( புற்றுநோய் ) காரணம் , செல்லுக்குள்ளேயே 
இருக்கிறது என்ற கோட்பாடும் வலியுறுததபபட்டது . 


சாதாரணமான செல் 


மனித வர்க்கத்தில் புற்றுநோய் 


25 


மக்கள் இனமும் வயதும் 
புற்றுநோய் என்பது ஓர் உலகப் பிரச்சினை . கறுப்பு , வெள்ளை , மஞ்சள் , 
மாநிறம் போன்ற எந்த இனத்தவரும் அதற்கு விதிவிலக்கல்ல . பொதுவான 
மரண விகிதம எந்தெந்த நாடுகளில் குறைவாக இருக்கிறதோ , அங்கெல்லாம் 
கூடப் புற்றுநோய் மரண விகிதம் அதிகமாக இருக்கிறது . கேமரான் ( 1953 )) 
தயாரித்த கீழ்க்கண்ட அட்டவணைப்படி அதன் உண்மை தெளிவாகும் . 


1940 - ல் மரணவிகிதம் 100,000 - ல் 


நாடுகள் 
சுவிடசர்லாந்து 
டென்மார்க் 
ஹாலந்து 
அமெரிக்கா 


புற்றுநோய் 

176-0 
147.4 
1382 
120-0 
117.2 
70-9 
69.7 
23-2 


மரண விகிதம் 

1,201.0 
1,033.5 

988.0 
1,074.1 

976-1 
1,652-4 
2,145-3 
3,034-1 


கானடா 


ஜப்பான் 
சிலி 
எகிப்து ( நகர்ப்புறம் ) 


இந்த எதிர் விகிதத்தை வேறு வகையிலும் கூறலாம் . அதாவது , வேறு 
எந்த நோயாலும் இளமையில் இறக்காமல் இருந்தால் , வயது முதிர்ந்ததும் புற்று 
நோயால் மரணமடைய நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. அட்டவணையில் 
முதலாவது கூறிய நாடுகளில் மருத்துவ வசதிகள் மிகவும் சிறந்த முறையில் 
அமைக்கப்பட்டுள்ளன . தொற்று நோயால் மிகக் குறைந்த மககள் இளமையில் 
மரணமடைகிறார்கள் . உதாரணமாக , அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 
தொற்று நோயாலோ, ஒட்டுணணி நோயாலோ மரணமடைபவர்களின் எணணிக் 
கையும் அங்குள்ள மருத்துவர்களின் எண்ணிக்கையும் எதிர் விகிதத்தில் 
இருக்கும் . ( அதாவது , தொற்று நோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிக 
மாக இருந்தால் , மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் . மருத்து 
வர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நோயால் இறந்துபடுபவர்களின் 
எண்ணிக்கை குறைவாக இருக்கும் - மொ - ர் .) புற்றுநோய் சம்பந்தப்பட்ட 
வரையில் இந்த விகிதம திருப்பப்பட்டுள்ளது . ஒரு குறிப்பிட்ட ஜனத்தொகை 
அளவிறகு , மருததுவர்களின எணணிககை அதிகமாக இருந்தால் புற்றுநோயால் 
மரணமடைபவாகளின் விகிதமும் அதிகமாக இருக்கும் . மருத்துவாகள் தாம் , 
கொடிய புறறுநோய்க்குக காரணம என்ற கோட்பாட்டை ஒப்புக்கொள்ளு 
முன்னர் , மறறொரு தததுவத்தையும நாம கவனிக்க வேண்டும் . சிறந்த அளவில் 
மருத்துவ வசதி உள்ள இடங்களில் சிகிசசை செய்யப்படாத , வியாதி நிர்ணயம் 
செயயப்படாத , புற்றுநோயால் குறைந்த அளவிலேயே மக்கள் 

மரண 
மடை கிறார்கள் என்று தெரிந்துகொள்வது பொருந்தும் . 


26 


புற்றுநோய் 


எனினும் , பலவிதமான உறுப்புகளிலும் இடங்களிலும் புற்று நோய் 
ண்டாவதில் உண்மையான இன வேறுபாடுகள் இருப்பதாகத் தோன்றுகிறது . 
மரபுவழி அம்சங்கள் ( உடலின் உள்ளிருந்து ), சூழநிலை அமசங்கள் ( வெளியி 
லிருந்து ) என்ற கண்ணோட்டத்தில் இந்த வேறுபாடுகளைத் தீவிரமாக ஆராய 
வேண்டியது மிகவும் அவசர அவசியமான ஒன்றாகும் . ஸடீனா ( புறறுநோய , 
இனம , பூகோளம் ) லாஸ் ஏஞ்சலிஸில 35,293 பிணக் கூற்று ஆய்வுகளில் 
75 % காகசாய்டுகள் ( ஐரோப்பிய - அமெரிக்கர்கள), 6 % நீகரோக்கள் , 1 % மங்கோ 
லியர்கள் ( ஜப்பானியாகள , சீனாகள , பிலிப்பைன் நாட்டவர்கள் ) , எஞ்சியவர் 
கள் மெகஸிகோ நாட்டவாகள் ( ஸ்பெயின் , அமெரிக்கா , இந்திய ஐரோப்பிய 
கலவை இனம ) . 


6,070 கட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டன . அவை வயது ரீதியில் பினவரு 
மாறு விரவி இருந்தன . 


வயது 


0-1 2-10 11-20 21-30 31-40 41-50 51-60 61-70 71-80 81-9090 


ஆண 


4 


28 


54 


81 203 


416 


887 


1006 


753 186 6 


பெண் 


10 


20 


38 


93 


229 


451 


565 


594 


364 


82 


2 


மொததம % 0•2_07 


1.5 


29 


71 


14 3 239 264 184 


44 01 


இந்த அட்டவணைப்படி , புற்றுநோயால மரணமடைந்தவர்களில் பாதிப் 
பேர் 51-70 வயதிலேயே இறந்திருக்கிறாகள் . 

அதிகமாக உண்டான கட்டிகள் : இரைப்பை ( 15.5 % ) . 
நுரையீரல் ( 112% ) , பெருங்குடல் ( 9.9 % ) , நிணநீர் நாள் மண்டலம் ( 96 % ) , 
ப்ராஸ்டேட் ( 8•8 % ) . பெண்களில் : காப்பப பை ( 19.5 % ) , முலை ( 129% ) , 
பெருங்குடல் ( 11.4 % ) , இரைபபை ( 7.3 % ) 


ஆண்களில் 


இந்த முடிவுகளை , ஸ்டீனர் , மக்களின் இனம் ( மரபுவழித் துறை ) , சூழ்நிலைகள் 
என்ற கண்ணோட்டம் கொண்டு ஆராய்ந்தார் . இந்த 4 பிரிவுகளில் 3 பிரிவுகள 
சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் குடியேறியவர்களாகும். இதன 
மூலம் , தங்கள் இனமரபு இயலின் மேல் ஓர் அயல் சூழ்நிலையை சுமத்திககொள 
கிறார்கள் . 


இரைப்பைப் புற்றுநோய் 

இதுதான் காகசாய்டுகளிடையேயும மெக்ஸிகோவினரிடையேயும் அதிகமாகக் 
காணப்பட்ட புறறுநோய . பினனவர்களிடம் இந்த நோய வாழ்ககையின கடைசிக 
காலத்தில் காணப்பட்டது . நீகரோக்களிடம் இதைவிடக குறைவாகக காணப் 
பட்டது . இருபாலாரிடையேயும புறறுநோய் பிறகாலத்தில் தோனறியது . 
காகசாய்டுகளைபபோல் 

மூன்று மடங்கு ஜப்பானியரிடையே தோன்றியது . 
பத்து வருடங்களுக்கு முன்னதாகவே , அதிகமான அளவில் நோய் தோனறியது . 


மனித வர்க்கத்தில் புற்றுநோய 


27 


ஜப்பான் நாட்டிலேயும் இது அதிகமாகவே இருந்தது . ஆகவே , கலி..போர்னியாவில் 
குடியேறியதால , இந்த விகிதம் பாதிக்கப்படவில்லை . ஆப்ரிக்காவில் நீக்ரோக 
களிடம் மற்றக் கட்டிகளைக் காட்டிலும் இந்தக் கட்டிகள் குறைந்த அளவிலேயே 
தோன்றின . ஆனால் , மேற்கிந்தியத் தீவுகளுக்கோ , அமெரிக்காவிற்கோ குடியேறிய 
பின்னர் இந்த விகிதம் அதிகமாயிற்று . இந்த விவரங்கள் மூலம் . இந்தப 
புறறுநோய் உண்டாவதில் சூழநிலையின அம்சங்களும் பங்கு பெறுகினறன எனத , 
தெரிகிறது . 


பெருங்குடலின் புற்றுநோய் 

காகசாட்டுகளிடம் இருப்பதில் பாதிக்குக் குறைவாகவே மெக்சிகர்களிடம் 
இருக்கிறது . ஜப்பானியர்களிடத்திலும் நீக்ரோக்களிடத்திலும் பாதிக்கும் சற்று 
மேலாகவே காணப்படுகிறது . நீகரோ , மெகசிகோ பெணகளி ததில் இந்த நோய 
குறைவாகவே காணப்படுகிறது . நாடு விட்டு நாடு செலவதால் , நீக்ரோக 
களிடமும் ஜப்பானியரிடமும் ஒரு மாறுதலும் இல்லை கொடூரமான நிணநீர் 
நோயகள் : இயறகையில் இந்த வியாதி அதிகம் பரவி இருக்கின்றது . இறைச்சி 
கொடுக்கும மிருகங்களிடையே , இதுதான் மிகவும் அதிகமான புறறுநோய் . 
விலங்குகளில் உடல் அமைப்பு , சூழ நிலை , சுற்றுப்புறங்கள் நோய் உணடாககு 
வதில பங்குகொளகின்றன . ஆனால் , இந்த நோய மெகசிகோவினரிடையேயும் 
நீக்ரோக்களிடையேயும் குறைவாகவே காணப்படுகிறது . நாடுவிட்டு நாடு 
செல்வதால் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறது என்பது தெரியவில்லை . 


நுரையீரல் புற்றுநோய் 

இந்த நோய் மெகசிகோ பெண்களிடையேயும் ஆண்களிடையேயும அதிக 
அளவில் காணப்படுகிறது ( காகசாய்டுப் பெண்களைப் போல் இரண்டு மடங்கு ) . 
குரலவளைப் 

புற்றுநோயிலும் இதுபோன்ற வேறுபாடு காணப்பட்டது . 
மெக்சிகோ குடும்பச் சூழ்நிலையில் நுரையீரல் புற்றுநோய உண்டாக்கும் சாதனம் , 
புகைக்கூண்டு இல்லாத சமையல அடுப்பு ஆகும . இந்தச சூழநிலையில் 
மெக்சிகோ பெண்கள் பல மணி நேரங்கள் செலவழிகக வேண்டியிருககும . 
காற்றில் புற்றுநோய்க காரணிகள் இருக்கின்றன என்ற 

தத்துவம் சரியாக 
இருக்கலாம் . ஏனெனில் , நுரையீரல் புற்றுநோய் ஆப்ரிககர்களிடம் குறைவாக 
வும் , அமெரிக்காவிலுளள ஆஃப்ரிககர்களிடம் அதிகமாகவும் தோன்றுகிறது . 
ஆணகளுக்குத் தோனறும கட்டிகளில் 11 % -ம , பெணகளுககுத தோனறும் 
கட்டிகளில் 35 % -ம் நுரையீரல் புற்றுநோய் ஆகும் . இந்த நோயில் , புகை பிடிப் 
பதன் பங்கு என்ன எனபது பற்றிப் பின்னர் கவனிப்போம் . 


கர்ப்பப்பையின் புற்றுநோய் 

காக சாய்டுகள் , மெக்ஸிகோ நாட்டினர் , நீக்ரோக்கள் ( லாஸ் ஏஞ்சல்ஸில் 
உள்ளவர்கள் ) இவர்களிடையே தோன்றும் இந்தப் புறறுநோய்களில் ஒரு . 


28 


புற்றுநோய் 


வேறுபாடும் தெரியவில்லை ; எனினும் , மெக்சிகோவிலுள்ள மெக்சிகோ பெண் 
களிடையே இந்த வியாதி அதிகமாகவே காணப்படுகிறது . 6,685 மருத்துவமனை 
அனுமதிகளில் நாவோஜா இந்தியப் பெண்களிடம் எட்டுக காப்பப்பைப் புற்று 
நோயகளே இருந்தன . இது ஒருவேளை அலகுல் வாய் மிகவும் சுததமாக 
வைக்கப்பட்டதன் விளைவாக இருக்கலாம் . 


பிறகு , 


மரணம் 


அவைகள் 


ப்ராஸ்டேட்டின் புற்றுநோய் 

காகசாய்டுகளை விட லாஸ் ஏஞ்சலிஸிலுள்ள மெக்ஸிகோ நாட்டினரிடம் 
ப்ராஸடேட புற்றுநோய் குறைவாகக் காணப்பட்டது . 80 வயதுக்குப் 

இந்த நோய் குறைவாகத தோன்றுவதே இதற்குக் காரணமாக 
இருக்கலாம் . காகசாய்டுகளிடையேயும் ஆஃப்ரிக்க நீக்ரோக்களிடம் தோன்று 
வதைப்போல லால் ஏஞ்சலிஸ் நீக்ரோக்களிடையேயும் தோனறுகிறது . 
ப்ராஸ்டேட் புற்றுநோயால் 

சம்பவிப்பது வயது முதிரந்தபின் 
அதிகமாகிறது . பிணக கூற்று ஆய்வின்போது பெரும்பாலான கட்டிகள் 
( அறிகுறியே இல்லாத ) கண்டுபிடிக்கப்படுவதால் இந்தப் புற்றுநோய் 
மிகவும் மெதுவாக வளர்கிறது எனவும் , சில சமயங்களில் 
அடக்க நிலையை அடையும் எனவும் தோன்றுகிறது . கர்ப்பப் பை , சூலகம , முலை 
இவைகளின் புற்றுநோய்கள் பருவமடையும்போது ஆரமபிதது இறுதி மாத 
விடாயினபோது குறைகின்ற அலலது நின்றுவிடுகின்ற ஏதோ ஒரு காரணத்தால் 
தோன்றவேண்டும் எனத் தெரிகிறது . இந்தப புற்றுநோயகளை விட பராஸ்டேட் 
புறறுநோய் 40 வருடங்கள் கழிதது அதிகமாகத் தோன்றுகிறது . இதற்கு 
இரண்டு காரணங்கள் இருக்கலாம் . இந்த நோய்க்கான தூண்டலும் பருவ 
மடையும் காலத்திலேயே தோன்றுகிறது என்று வைத்துககொணடோமானால் 
பெண்களது இனப்பெருக்கப் பாதையின் புற்றுநோயைக் காட்டிலும் இதற்கு 
அதிகமான தூண்டுகாலம் தேவைப்படுகிறது என்று ஆகிறது . அல்லது வாழவின 
பின்பகுதியில் , அதாவது , நடுத்தர வயதிற்குப்பின தோன்றும் ஏதோ ஒரு 
காரணததால் இந்த நோய் தோன்ற வேண்டும் . மத்திய வயது ஆணகளின் 
பிணக் கூற்று ஆய்வின்போது , சுரப்பிகளில் ‘ மறைந்து கிடக்கும் கட்டிகளைக் 
கண்டுபிடிதது ஆராய்ச்சி செய்வது நல்லது . 

அலிகளிடையே ப்ராஸ்டேட் கட்டி தோன்றுவதில்லை . ஒருவேளை 
ஹார்மோன்களின் செய்கை பொறுப்பாக இருக்கலாம் . எந்த வயதிலும் 
விதையடிக்கப்பட்ட மனிதனுக்கு இது பொருந்துமா ? அலலது 

நீண்ட 
காலமாக சுரப்பி ஹார்மோனால் ஊக்குவிக்கப்படுமுன்பே காயடிக்கப்பட்டால் 
மாத்திரமா என்பது ரசமான விஷயம் . 


-முலையின் புற்றுநோய் 

ஜப்பானியாகளிடையேயும் மெகஸிகோ நாட்டினரிடமும் தோன்றும் , கர்ப்பப் 
பை புற்றுநோயைவிட , முலைப் புற்றுநோய் மிகவும் குறைந்தே இருக்கிறது ; ஃபிலிப் 


மனித வர்க்கத்தில் புற்றுநோய் 


29 . 


பைன் நாட்டவரிடம் அதிகமாக இருக்கிறது ; காகசாய்டு மக்களிடையே சரிசம 
மாகக் காணப்படுகிறது . மூலைப் புற்றுநோய்ககும் , பெண்களின் இனப் பெருக்க 
காலத்திற்கும் , ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது . பருவமடையும் போது 
ஆரம்பித்து , இறுதி மாதவிடாயின் போது ( 45-49 ) உச்சநிலை அடைந்து , 
திடீரென்று குறைகிறது . அதிக அளவு நோய் உண்டாவது குறைந்த அளவு . 
பிறப்பு விகிதத்தைப் பொறுத்து இருக்கிறது . குழந்தைகளுக்குப் பால் 
கொடுத்த பெண்களிடையே இது குறைவாகவே தோன்றுகிறது . ஸடீனரின 
ஆராய்சசியின்படி , காகசாய்டுகளைப்போல் மெக்சிகோவினரிடமும் இது பாதி 
அளவு அதிகமாகவே காணப்படுகிறது . நீகரோககளிடம் 

குறைவாகவே 
காணப்படுகிறது . குறிப்பாக இனப் பெருக்க காலததின் ஆரமபத்தின்போதும் , 
முடிவின்போதும் குறைவாகவே காணப்படுகிறது . 


ஒரே 


இவ்வளவு கவனத்துடன் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள் , ஒரே அமெரிக்க 
நகரததில் , மாதிரியான சுற்றுப்புறச் சூழநிலைகளில் வசிக்கும் பல 
தரப்பட்ட இனததாரிடையே புற்றுநோய் தோன்றுவதைப்பற்றிச் செய்யப்பட்ட 
ஒத்திட்டுப் பார்க்கும் 

ஆராய்சசிகளிலிருந்து குறிப்பிட்ட ஒரு முடிவுககும 
வர முடியாததைக் காணபிக்கினறன . 


சூழ்நிலை அம்சங்கள் 


தங்கள் செய்தொழில் , உணவு , புவியியல் , வழி மண்டல அம்சங்கள் , 
காற்றுப் போன்ற பல புற்றுநோய்க காரணிகளால் பாதிக்கப்பட்டு வேறுபட்ட 
நிலைகளின் கீழ் வரும் சமூகங்களில் ஏற்படும் பலதரப்பட்ட புற்றுநோய்கள் 
தோன்றுவதைப்பற்றிய ஆராயசசி ரசமானது .. மனிதனுக்கு செய்தொழில் 
மூலம் ஏற்படும் புற்றுநோயைப்பற்றி 4 ஆம அத்தியாயததில் கவனிப்போம் .. 
அவன் வாழும் 

வாழும் நிலத்தின் தன்மைகளைப் பொறுத்தும் புற்றுநோய் . 
உண்டாகலாம் . உதாரணமாக , சைலீஷியாவிலும் , அர்ஜெனடைனாவின சில 
பகுதிகளிலும் , ஆர்சனிக் கலந்த தணணீரை உபயோகிக்கும் மக்களிடையே , 
அதிக அளவில் சருமப் புறறுநோய் உண்டாகிறது . ஸவிடசாலாந்தில தணணீரில் 
அயோடின் குறைவாக இருப்பதால தைராய்டு சுரப்பியின் வீக்கமும் , தைராய்டு 
புற்றுநோயும் அதிகமாக ஏற்படுகிறது ( அமெரிக்காவில் ஏற்படுவதை விட 
10 மடங்கு அதிகம ) . தைராய்டு வீககம் ஏற்படும் பிரதேசங்களில் எல்லாப் 
புற்றுநோய்களிலும் 2 :5-4 % தைராய்டு புற்றுநோயாக இருக்கிறது . 
அங்ஙனம் இல்லாத பகுதிகளில் 0.4 - 05 சதவீதமே ஆகும் . இதுபோன்று . 
குறிப்பிட்ட பூகோளக் காரணங்களை உதாரணமாகக் காட்டலாம் . 


சென்னை , சிலோன் , தென்னிந்தியா , திருவிதாங்கூர் ஆகிய பகுதிகளில் 
காணப்படும் எல்லாப் புற்றுநோய்களிலும் முறையே 91 % , 38 % , 42 % . 
32 % வாய் அறைப்புற்று நோயாக இருக்கிறது . இங்குதான் வெற்றிலை 
உபயோகிக்கும் வழக்கம் அதிகமாகப் பரவி இருக்கிறது . 


30 


புற்றுநோய் 


தங்களைக 


வட இந்தியாவில் காஷ்மீரில் இடையர்களிடம் 50 

வருடங்களாக 
ஆராய்சசி செயது நீவ என்பவா 2,000 - க்கு அதிகமான ஸ்குவாமஸ புற்று 
நோய ( வயிற்றுச் சுவரின சருமத்தில் ) ஏற்பட்டதைக் குறிப்பிட்டிருக்கிறார் . 
இவாகள் கஙரி எனறு சொல்லப்படும் ஒரு சாதனததால 
குளிரிலிருந்து காப்பாற்றினா என்ற உணமையின மூலம் , கட்டிகள் அமைந்த 
இடம ( வயிற்றுச சுவா ) பொருத்தமானது என்பது தெரியும் . கஙரி என்பது 
தீக கங்குகளுடன்கூடிய கடடைகளால் நிரப்பப்பட்ட ஒரு மணபாணடமாகும் . 
அதிகமாகத் தீ எரிந்து விடாமல இருக்க இடை இடையே தணணீரும 
தெளிக்கப்படும் . இந்தப் பாணடம் ஒரு கூடையில் வைக்கப்பட்டு வயிற்றுடன் 
இணைத்துக கட்டப்படும் . தோல எங்கெங்கு இடைவிடாமல எரிக்கப்படுகிறதோ 
எங்கெங்கு சூடான கூடையால் அரிப்பு ஏற்படுகிறதோ அஙகஙகு இந்த கங்கி 
கட்டிகள் உண்டாகின்றன . 


அமெரிக்காவின் தென்மேற்குப் பகுதிகளிலும் , அர்ஜென்டைனாவிலும் , 
அங்கு வாழும் வெள்ளையர்களிடம் சரும , குறிப்பாக , முகத்தின் சருமப் புற்று 
நோய் அதிகமாக உண்டாகிறது மற்றப பிரதேசங்களில் மிகவும் குளிர்ந்த 
நீண்ட பனிக்காலமாக இருப்பதால , வருடம் முழுவதும் தொழில் சமபந்த 
மாகவோ , கேளிக்கை நிமிததமாகவோ கடுமையான சூரிய உஷணம் படும்படி 
நடந்துகொளவதிலலை எனபதால , இந்தச சருமப் புற்றுநோய விகிதம மிகவும் 
குறைவாகவே காணப்படுகிறது . 


உணவு , சுகாதாரம் , மரபியல் பின்னணி இவற்றோடு தொடர்புடைய இன 
அமசங்களின் ஆராய்ச்சி கீழக்கண்ட உண்மைகளைக் காட்டுகிறது 


சென்ற 15 ஆண்டுகளாக இஸ்ரேலில் இருக்கும் 

இருக்கும் யூதர்களிடம் 
நுரையீரல் புற்றுநோய் அடியோடு தோனறவில்லை. அந்த பூதர்கள சிகரெட் 
குடிப்பதில்லை . நார்கைல் என்ற பொருளை உபயோகிக்கிறார்கள் . நார்கைல் 
என்பது , புகையிலையின் புகை தண்ணீர் வழியாக வரும்படி செய்யப்பட்ட 
ஒரு சாதனம் . 75,000 நெவோஜா இந்தியர்களில் , புற்றுநோய் மிகவும் 
அபூர்வமாகவே காணப்படுகிறது . மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 
60,000 கேசுகளில் , 208 கேசுகள்தாம புற்றுநோய் சம்பந்தப்பட்டதாகும் . 
118 பெண்களில் மூன்று பேருக்குதான் முலைப புற்றுநோய் ஏற்பட்டது . 
ஒருவேளை இதற்கான காரணம் உணவில் இருக்கலாமோ என்பது ஒரு 
சூசகமே . நாகரிகமான உணவுகளே இல்லை . உணவு பெரும்பாலும் இறைச்சி , 
காய்கறி , மக்காச் சோளம் . பழங்கள் , கொட்டைகள் , தேயிலை , ரொட்டி 
இவைகளால் ஆனது . நமது வாசகர்கள் , புற்றுநோயைத் தவிர்க்கக்கூடிய , 
இத்தகைய உணவைப்பற்றி நினைக்குமுன் , தங்களின் பெற்றோர்கள் நெவோஜோ 
இந்தியர்களாக இருக்கவேண்டுமென்பதை நினைவில் கொள்ள வேண்டும் . 

வைதிக பூத ஆண்கள் மதக் கோட்பாட்டின்படி இள வயதிலேயே 
--சுன்னத்து செய்துகொள்கிறார்கள் . இவர்களிடையே ஆண்குறியின் புற்று 


மனித வர்க்கத்தில் புற்றுநோய் 


31 


நோயே கிடையாது . சுனனதது செய்துகொள்ளாத தென ஆ..ப்ரிக்கா ஹாட்டன் 
டாடடுகளிடம் , ஆண்குறிய புற்றுநோயதான மிகவும் அதிகமாக கொடூரத் 
தனமை வாய்ந்தது . மேலும் , நீணட இறுககமான ஆணகுறி முன் தோல் 
இருப்பது , இவர்களின இனச சிறப்புக் குணமாகும் . பிறந்தவுடன் அல்லாமல் , 
வயது வந்த பின்னர் சுனனதது செயதுகொளளும் முகமதிய வாலிபர்களில் 
ஆணகுறிப புற்றுநோய தோனறினாலும் , மற்றவர்களை விடக குறைவாகவும் , 
யூதர்களை விட அதிகமாகவும இருககிறது . ஆணகுறி எபிதீலியோமா ( புற்று 
நோய )களுக்கு ஆண்குறி முன் தோலுடன் இணைந்த ( குறிப்பாக , ஆண்குறி 
சுததமாக வைக்கப்படாவிடின ) காரணமோ, காரணங்களோ பொறுப்பாக இருக் 
கலாம என மேற்கூறிய விவரங்கள் காட்டுகின்றன . மேலும் அததகைய காரணங 
கள நீண்ட காலமாக இருந்தாலதான புறறுநோய வரமுடியும் . ஆகவே , மற்றக் 
காரணங்கள் ஒன்றாக இருககுமபோது வயது வந்தபின சுன்னதது செய்து 
கொணடாலகூட , புற்றுநோய் குறைந்தே காணப்படும் . 


கர்ப்பப் பையின் கழுத்துப் புற்றுநோய்ககும் இததகைய சூழ்நிலைக் 
காரணங்கள் பொருந்தும் . ஆணகளில் , முதல போக வயதில் வேறுபாடுகள் , 
சுனனதது ஆண் குறியைச் சுத்தமாக வைத்திராதது போன்றவைகள் . இந்துக்கள் , 
இந்தியக கிறிஸ்தவாகள் , நீகரோக்கள் , பார்சிகள் , முகமதியர்கள் , யூதர்கள் 
போன்ற பல இன மக்களிடையே தோன்றும் கர்ப்பப பை கழுததுப புற்று 
நோய வேறுபாடுகளுக்குக் காரணமாக இருக்கலாம என சைண்டா கருதுகிறார் . 
காப்ப விகிதம் , கர்ப்பப் புற்றுநோய் உண்டாவதில் , எனன பங்கு கொள்கிறது 
எனபதற்குப் போதிய புள்ளிவிவரங்கள் இல்லை . இள வயதில் சுனனத்துச் 
செய்து கொள்வது ஆண்குறிய புற்றுநோயைக் குறைப்பதிலும் , கர்பபப் பை 
கழுததுப் புறறுநோயை ஓரளவு குறைப்பதிலும் நடைமுறையில் ஒரு தடுப்பு 
முறையாகும் எனத் தெரிகிறது . 


உலகம் முழுவதிலும் , புற்றுநோயின் வகையை நிர்ணயிப்பதில் தலக் 
காரணங்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை என்பது தெளிவு . பல வகையான 
புற்று நோய்கள் உடனடிக் காரணங்களால் தோன்றுகின்றன என்று ஓரளவுக்கு 
உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது . எனவே , விரிவான தடுப்பு முறைகளைக் 
கையாள்வது நியாயமானதே . ஆனால் , மற்ற நோய்க காரணங்களுக்கான 
சான்றுகள் உததேசமானவை அலலது ஐயததிற்குரியவை . நோய் பரவுதலைப் 
பற்றி அடிப்படை விஞஞான ஆராய்சசியாளாகள இனனும அதிகமான 
சிறந்த , புள்ளிவிவரங்களைச் சேகரிப்பாாகளேயானால் நம் முன் உள்ள 
ஆராய்ச்சிப் பணி கணிசமாகக குறைக்கப்படும் . 


பரம்பரைப் புற்றுநோய் 
மனிதப் புற்றுநோய் ஒரு தொற்றுநோயா என்ற கேள்விக்கு , இதற்கு 
இதுவரை ஒரு சான்றும் இல்லை என்று எளிதில் பதிலளித்து விடலாம் . 


32 


புற்றுநோய 


ஆனால் , அதனுடன் பின்வரும் கேள்வியும் கேட்கப்படுகிறது . “மனிதப் புற்று 
நோய ண்டாவது அல்லது புற்றுநோய் உண்டாவதற்கான வாய்ப்புப் 
பரமபரையாக வருவதா எனபது மறுதலிக்க முடியாத கேள்வி . ஏனெனில் ,, 
இதறகுச சாதகமான சில சான்றுகள் உள்ளன . 


புற்றுநோய் பரம்பரையாக வரவேண்டுமென்றால் , ஒரு நபரின் வளர்ச்சி 
முறையை நிரணயம செய்வதற்கான ஒருசில மரபுவழி விவரங்களைக் கருவுற்ற 
அண்டம் எடுததுச செலல வேண்டும் . இவைகளால் ஓர் உறுப்பு அல்லது பல 
உறுப்புகளின் புற்றுநோய உண்டாகலாம் . அதறகுக கீழக்கண்ட சூழ்நிலைகள் 
வேண்டும் : ( 1 ) அந்த நபர் வேறு காரணங்களால் மரணமடையக்கூடாது . 
( 2 ) புற்றுநோய் உருவாவதைத் தாமதப்படுத்தும அலலது தடுக்கும 
முறைகளை அவர் பின்பற்றக் கூடாது . ( 3 ) ஒரு குறிப்பிட்ட புற்றுநோயை 
உருவாககும் மரபுவழி முறை , வெளித தோன்றவேண்டிய சூழ்கிலைகளில் 
அவர் இருக்க வேண்டும் . மனிதன விலங்கினததைச சேர்ந்தவன் . மரபியல் 
ரீதியில் ஒரே மாதிரியான உயிரினங்களை ஆராயக்கூடிய விலங்குகளில் செய்யப் 
பட்ட ஆராய்ச்சி , புற்றுநோய மரபு வழியைச் சார்ந்து இருக்கிறது எனக் 
காட்டுகிறது . எனவே , மனிதனில் தோன்றும் 

மனிதனில் தோன்றும் சில புற்றுநோய்கள் மரபு 
வழி அடிப்படையில் இருக்க முடியும் என எதிர்பார்ப்பது தவறன்று . எனினும் , 

ஜனத்தொகையில் 5 - ல் 1 பங்கில புற்றுநோய் 
காணப்படுகிறது . ஒரே குடும்பத்தில் இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் பலதரப் 
பட்ட புற்றுநோய்களுடன் இருப்பது , 
இருப்பது , புள்ளி விவரக் 

கணக்குகள்படி 
ஆசசரியப்படக்கூடியதன்று . இந்தப் பிரச்சினைக்குத் தீர்வுகாண மூன்று 
வகையான முறைகள் உள்ளன . 


பொதுவாக 


மொத்த 


( 1 ) அபூர்வமான கட்டிகளின் பரம்பரைத் தன்மையை ஆராய்தல் . 


( 2 ) இரைப்பை , குடல் , முலை போன்றவைகளின் புற்றுநோய்க் கட்டிகள் 
ஜனத்தொகையில் விரவியிருக்கும் விகிதத்தை ஆராய்தல் . 


( 3 ) உடன் பிறந்த இரட்டையர்களை விட ஒரே மாதிரியான இரட்டையர் 
களிடையே புற்றுநோயை ஆராய்தல் . 


( 1 ) ஜனத்தொகையில் பத்தாயிரத்திற்கு ஒன்றாக அபூர்வக் கட்டியான 
ரெடினோபிளாஸ்டோமா காணப்படுகிறது . ஆகவே , ஒரே குடும்பத்தில் இரண்டு 
குழந்தைகளுக்கிடையே காணபது மிகவும் அபூர்வமாகும் . பெற்றோரிடத்திலோ 
குழந்தையிடத்திலோ , ஒரே குடும்பத்தில் பல குழந்தைகளிடமோ இது 
அடிக்கடி , 

காணப்படுவதால் , மரபு வழி கொண்டு இதை விளக்குவது 
சுலபமாகும் . மனிதனில் ஆஞ்சியோமாவிலும் , மீன்களில் கறுப்பு நிறக் கட்டி 
களான மெலனோமாவிலும் இதே நிலையைக் காணலாம் . 


மனிதவர்க்கத்தில் புற்றுநோய் 


33 


( 2 ) 1948 - ல் அமெரிக்க மாகாணமான ஓஹியோவில் எல்லாப் புற்று 
நோய் மரணங்களிலும் 13 % இரைப்பைப் புற்றுநோயால் ஏற்பட்டது . நோய் 
தற்செயலாக விரவியிருக்குமபோது , எந்த இரு உறவினரிடையேயும நோய் 
தோன்றுவதற்கான வாய்ப்பு 100 - ல் 13 ஆக இருக்க வேண்டும் . ஆனால் , 
உணமையில் அது இரு மடங்காகத் தெரிகிறது . இது ஒரு பொதுச சூழ் 
நிலையின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் . புள்ளிவிவரப்படி , கணவன மனைவி 
(மாறுபட்ட ஜீன அமைப்பு ) இருவரிலும் புற்றுநோய் தோன்றுவதைவிட ,, 
பெற்றோ குழந்தைகளிடத்தில் அல்லது ஒரே குடும்பத்தில் இரண்டு குழந்தை 
களிடத்தில் ( பங்கிடப்பட்ட ஒரே மாதிரியான ஜீன் அமைப்பு ) பதது மடங்கு 
அதிகமாக இரைப்பைப் புற்றுநோய் தோன்றுகிறது எனத் தெரிகிறது . முலைப் 
புற்றுநோய் கொண்ட ஒரு பெணணின நெருங்கிய பெண் உறவினரிடததில 
நோய் தற்செயலாகப் 

பரவி 

யிருககுமபோது , சாதாரணமாக இருக்க 
வேண்டியதைக் காட்டிலும் 3 மடங்கு 

டங்கு அதிகமாக முலைப் புறறுநோய் 
இருக்கிறது . 1928 - ல் வார்தினின 

வார்தினின பிரசித்திபெற்ற 146 உறுப்பினர்களைக் 
கொணட “ ஜி குடுமபததில 28 போ புறறுநோயால மரணமடைந்தனர் . 
அவர்களில் பெண்களுக்குக கர்ப்பப் பைப் புற்றுநோயும ஆண்களுக்கு 
ணவுப் பாதையின் புற்றுநோயும் பேரளவில் ஏற்பட்டன . 


1936 - ல் குடும்பத்தின் 174 

174 உறுப்பினர்கள் 25 வயதடைந்தனர் . 
இவர்களில் 41 பேர்களில் 43 புற்றுநோய்கள் கணக்கிடப்பட்டன . 

மூன்று 
தலைமுறைகளில் ஒரு குடும்பத்தின் 19 உறுப்பினர்களில் 9 பேருககுக 
காப்பப் பையின் அல்லது உணவுப் பாதையின் 12 புற்றுநோய்கள் 
ஏற்பட்டனவென்று சாவேஜ ( 1956 ) விவரித்திருக்கிறார் . 


( 3 ) ஒரே மாதிரியான இரட்டையர்களில் 23 ஜோடிகளில் 22 ஜோடி 
களுக்கு ஒரே மாதிரியான 
மாதிரியான கட்டி 

உண்டான தாக ஆராய்ச்சிகள் மூலம் 
தெரிகிறது . உடன்பிறந்த , ஆனால் , ஒரே மாதிரியாக இல்லாத ஒரே பாலைச 
சேர்ந்த 13 ஜோடிகளில் , 6 ஜோடிகளுக்கு மாத்திரமே அத்தகைய கட்டிகள் 
உண்டாயினவென்பது தெரிகிறது . 


மனிதப புற்றுநோயின் சில வகைகளில் மரபுவழிக் காரணங்கள் 
இருக்கலாம எனத் தெரிகிறது . இருந்தாலும் , இன்னும் பல விவரங்கள் 
தேவையாக இருககினறன . நோய் தடுப்புக் கண்ணோட்டத்தில் நோக்கினால் 
இந்தக காரணங்களுக்கு அடிகோலும் சூழ்நிலைச் சுற்றுப்புறங்களை பற்றி 
நாம அதிகம் தெரிந்துகொள்ள வேண்டும் . ஒரு மனிதனின் பரம்பரைத் 
தன்மையை மாற்றுவதென்பது முடியாத காரியமாக இருந்தாலும் , கட்டி 
ருவாவதைத் தடுக்க முடியும் என்று ருசுப்படுத்தலாம் . 

3 


34 


புற்றுநோய் 


மனிதப் புற்றுநோயின் இயற்கை வரலாறு 


முந்திய அத்தியாயத்தில் நாம , தீங்கற்ற அசாதாரணக் கட்டிகளின் , கொடூர 
மான கட்டிகளின சில சிறப்புக் குணங்களைப்பற்றிக் கூறியிருக்கிறோம் . இவை 
களில் சிலவற்றை நினைவுபடுத்திககொள்வோம் . 


எந்தக் குறிப்பிட்ட வகையான செல்களின கட்டிகளும் , அவை காட்டும் 
சிறப்பு வேறுபாட்டின் அளவில் மிகுதியாக வேறுபடுகின்றன . சில ஒரே மாதிரி 
யான அமைப்பும் பணியும் கொண்டவைகளாகும் . அதாவது , சாதாரண திசுவைப் 
போன்ற அதே செல் அமைப்பு . சில அனப்பிளாசியாவாக முழுவதும் மாறு 
பட்டிருக்கும் ( அனபிளாசியா என்றால் முதிரா நிலையான ஆரம்ப நிலையை 
அடைதல என்று பொருள் . சிறப்பு வேறுபாடு எதுவும் இல்லாதிருப்பதால , 
செல்களின் அமைப்பிலிருந்து புற்றுநோயின் ஆரம்பத் தன்மையைக்கூடக 
கண்டுபிடிக்க முடியாதநிலை ) . மற்றவைகள் பலதரப்பட்ட 

பலதரப்பட்ட அனபிளாசியா 
தன்மைகளைக் காட்டும் . 


எனக 


பல புற்றுநோய்கள் அமைப்பில் தாங்கள் ஆரம்பமான எபிதீலியத்தை 
ஒத்திருக்கும் ( எபிதீலியம் என்பது வாய் , இரைப்பை , குடல் , சருமத்தின் அடிப் 
பாகம் போன்றவைகளில் சுவர்களிலும் , கணையம் , கலலீரல் , முலை போன்ற 
திரவம் சுரக்கும் செல்களிலும் காணப்படும் செலலாகும் ) . எனினும் , நோய் 
குறியியலாளர்கள் தெரிந்துகொள்ள வசதியாக இருக்கும் செல சிறப்பு வேறு 
பாட்டின் நுணுக்கங்களையும் அமைப்புகளையும் சில 

அமைப்புகளையும் சில இழந்திருக்கலாம் . 
உதாரணம் : மார்பு எபிதீலியத்திலிருந்து தைராய்டு எபிதீலியத்தைக் கண்டு 
பிடிப்பது . அவைகள் எல்லாம் கார்சினோமா 

கருதப்படும் 
( எபிதீலிய திசுவின புற்றுநோய் ). ஆனால் , எந்தத் திசுவிலிருந்து ஆரமபமாயிற்று 
என்பது கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒன்றாகும் . மிகவும் துரிதமாக வளரும் 
எல்லாக காாசினோமாக்களும் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளக் கூடிய 
எபிதீலிய சிறப்புப் பண்புகளை இழந்திருக்கும் . மற்ற வகைகளின அனா 
பிளாஸ்டிக் கட்டிகளிலிருந்து உருப்பெருக்கி மூலம் அடையாளம் கண்டுகொள்ள 
முடியாதபடி இருக்கும் . பொதுவாக , குறைந்த அளவில் சிறப்பு வேறுபாடு 
அடைந்த கட்டி , அதன நடத்தையில் மிகவும் கொடூரமாக இருக்கும் . சாதாரணச 
செல்களின் சிறப்பான எல்லாப பணிகளுமே துரிதமான செல் பகுப்பின் தேவை 
களுக்குக் கீழப்படிந்து அடங்கி விடுகின்றன எனத் தோன்றுகிறது . 


கொடூரமான கட்டிகளின் மிகவும் முக்கியமான இரண்டாவது சிறப்புக் குணம் 
என்ன வென்றால் , எங்கும் பரவித துரிதமாக வளர்வதுடன் , ஊடுருவல் முறை 
மூலம் பரவுவதுமாகும் . இந்த முறையில் , சுற்றியுள்ள திசுக்களின் செல் இடை 
வெளிகளில் கட்டியின் செல்கள் ஊடுருவி , வளர்ந்து , இரத்த நிணநீர் நாளங் 
களினுள் பரவுகின்றன . 


வனிதவர்க்கத்தில் புற்றுநோய் 


35 


மிகவும் கொடூரமான கட்டிகள் வழக்கமாகத் துரிதமாக வளர்கின்றன . ஒரு 
பகுதியில் பகுப்படையும் நிலையில் இருக்கும் பல செல்களைக காணலாம் 
( புகைப்படம் 5 - a , அததியாயம 1) . இந்தக கட்டிகள் , தங்களது இடைவிடாத 
செல் பகுப்பை நிறுத்துவதேயில்லை . இந்த இடைவிடாத செல் பகுப்பும் 
வளர்சசியும அருகிலுள்ள திசுக்களைப் பாதிப்பதும் , மற்ற அங்கங்களில் மெடாச் 
டேசுகள் உணடாககுவதுமான இவைகளதாம , சிகிச்சை செய்யப்படாத புற்று 
கோயின தவிர்க்கமுடியாத இறுதி முடிவிறகுக காரணமாகும் . கொடூரமான புற்று 
நோய்கள முழுவதும கிரந்தரமாகத தாமாகவே மறைந்துவிடுவதுமுண்டு ; ஓரளவு 
தறகாலிகமாக நோய் மட்டுப்படுவதுமுண்டு . பின்வரும பகுதிகளில் இதைப் 
பற்றிக கவனிப்போம் . விஞஞான ரீதியற்ற முறைகளமூலம் சில சமயங்கவில 
புற்றுநோயகள் குணமடைவதற்கும் இதற்கும் தொடர்பிருக்கலாம் . 


உடலின் மற்றப் பகுதிகளில் அபூர்வமாகவும் இங்குமங்குமாகவும் 
இரண்டாமநிலைப் புற்றுநோய் உண்டாவதைத்தான் மெடாசடேசிஸ் என்கிறோம் . 
இந்தக குழந்தை மெடாசடேசுகள் , தங்களது மூலாதாரமான புற்றுநோயின் 
அதே செல இயல அமைப்பைக் கொண்டிருக்கின்றன . இந்த மெடாசடேசுகள் 
உடலில் இருப்பது நோயின் கொடுமையான இறுதி முடிவைப்பற்றிய ஓர் அறி 
குறியாகும் . உடலின் அறைகள் , இரத்த நாளங்கள் , நிணநீர் நாளங்கள் 
இவைகளின் முதல் நிலைப் புற்றுநோய் வளர்ச்சி தாக்குவதாலும் , கொடுரப் 
புற்றுநோய்ச் செல்களின் சிறு கூட்டங்கள் பிரிந்து சில குறிப்பிட்ட 
இடங்களில் தங்கிவிடுவதாலும் மெடாச்டேசுகள் எனப்படும் இந்த இரண்டாம் 
நிலைப் புற்றுநோய் வளர்ச்சிகள் உருவாகின்றன . எல்லாக் கொடூரமான புற்று 
கோய்களும் மெடாச்டேசுகளை உண்டாக்குவதில்லை . முதல் கிலைப் புற்றுநோய் 
இருந்த காலத்தைப் பொறுத்தோ , அவைகளின் வடிவத்தைப் பொறுத்தோ 
இவைகள் உண்டாவதோ, உண்டாகாமலிருப்பதோ இல்லை . 


புற்றுநோய் ஒரு தல நோயாக இருந்தாலும் , அறுவை , எக்ஸ் - கதிர் 
சிகிச்சை பெருத்த பலனை அளிக்கின்றன . நோய் பொதுவாகப் பரவும்போது 
கிலைமை மோசமாகிவிடுகிறது . மெடாச்டேசுகள் ஏன் , எங்கிருந்து உண்டா 
கின்றன என்ற விவரம மாத்திரம் தெரிந்துவிட்டால் . நோய்த் தடுப்பிலும் 
பாதிக்கப்பட்ட உயிர்களைக் காப்பாற்றுவதிலும் பெரிதும் உதவியாக இருக்கும் . 


மெடாசடேசுபற்றி 1,000 புற்றுநோய் கேசுகளை ஆராய்ந்ததில் , தல 
நிணநீர் முடிச்சுகள் , கலலீரல் , நுரையீரல்கள் இவைகளில்தாம அதிக 
அளவில் மெடாசடேசுகள உண்டாகின்றன என்றும் , மூச்சுக் கிளைக்குழல் , 
முலை , ப்ராஸ்டேட் , தொண்டை இவைகளில் முதல்கிலைப் புற்றுநோயகள் 
எலும்புகளுக்கு எளிதில் பரவுகின்றன என்றும் எண்டிக்னாப் (1952 ) கண்டார் . 


சிகிசசை செய்யப்படாத புற்று நோயின் இறுதி முடிவு மரணமதான் . 
புற்றுநோய் அழுத்துவதால் ஓர் அங்கம் பணி 

செய்ய முடியாததாலும் , 


36 


புற்றுநோய் 


புற்றுநோய் ஊடுருவுவதால் அசதி , சோகை , மெலிந்துபோதல் , பற்றாக்குறை 
போஷாக்கு , அங்கம் மூடிவிடுதல் , நோய் பாதிப்பது போன்றவைகளாலும் 
மரணம் சம்பவிக்கிறது . 

தானாகவே நோய் குணமடைந்துவிட்டது என்று சொல்லப்பட்ட 600 
கேசுகளை எவர்சனும் கோலும 1956 - ல் ஆராயந்தனர் . 

இவைகளில் 47 கேசுகள் போதிய ஆதாரங்களுடன் இருந்ததாகக் கருதப் 
பட்டது ( முதல்நிலைப் புற்றுநோயின் கொடூரத் தன்மையையும் , மெடார் 
டேசுகளின் தன்மையையும் செல் இயல் மூலம் ஊர்ஜிதம் செய்தது இதில் 
அடங்கும் ) . இந்த 47 கேசுகளின் விவரத்தைப் பதிவு செய்வது மிகவும் 
ரசமானதாகும் . 
கட்டி 

கேசுகள் 
நியூரோபிளாஸ்டோமோ 

10 
முத்திரபபை கார்சினோமா 

8 
கொடூரமான மெலெனோமா 

5 
முலைக காாசினோமா 

4 
மெல்லிய திசு சாாகோமா 

4 
குடல் , மலக் குடலின் கார்சினோமா 

2 
சிறுநீரகக கார்சினோமா 

2 
மெடாசடேசு கொண்ட கார்சினோமா ( முதல்நிலை 
தெரியவில்லை ) 

2 

2 
சூல் பையின் கார்சினோமா 

2 
காப்பப் பையின் காரசினோமா 

2 
நுரையீரல் கார்சினோமா , எலும்பு சார்கோமா இரைப் 

1 
பை , கணையக் கார்சினோமா ( ஒவ்வொன்றும் ) 


வாய் அறை 


47 


47 


இவைகளில் ஏதாவதொன்றிற்கு உணவு சம்பந்தமான காரணம் இருக்க 
வேண்டும் எனக் கூறத் தோன்றுகிறது . ஏனெனில் , பெருமளவில வைடமின் 
B ,, கொடுக்கப்பட்டால் , நியூரோபிளாஸ்டோமாககள் கரைந்துவிடுகின்றன 
எனபது போடியனின் முடிவு . இவர் சனும் கோலும் ஆராய்ந்த மற்ற அம்சங்கள் 
வருமாறு : 

நாளமில்லாச் சுரப்பி மண்டலத்தில் மாறுதல்கள் , 
காய்ச்சல் நோய் உண்டாதல் , 
அலர்ஜி எதிர்வினைகள் . 
கார்சினோமாவைத தூண்டுபவைகள் அகற்றப்படுதல் , 
சாதாரணமான பற்றாக்குறை சிகிச்சைகளால் வழக்கத்திற்கு விரோதமாக , 
உயர்ந்த அளவில் கட்டிகள் சீரடைதல் . 


மனிதவர்க்கத்தில் புற்றுநோய் 

37 
பரிசோதனைக்குட்பட்ட மிருகக கட்டிகளின் துறையில் , மேற்கூறிய 
காரணங்களில் ஒன்று முக்கியமாக இருக்கலாம் ( அத்தியாயம் 5 பார்க்கவும் ) . 


மீண்டும் 


கினறன 
தீண்டத் 


அடிப்படைக் கணணோட்டம் கொண்டு புற்றுநோய் ஆராய்ச்சியைப் பற்றி 
வரும் அத்தியாயங்களில் நாம் கவனிப்போம் . உடலின் ஆரோக்கியமான 
செயலகளை எவ்விதம் புற்றுநோயக காரணிகள் பாதிக்கின்றன ! 
சுயநிலை அடைய முடியாதபடி செல்களின் நடத்தையை எங்ஙனம் மாற்று 

" புதிதாகத தோனறிய கொடூரமான செல , உடலில் எவவிதம 
தகாததாகக கருதப்படுகிறது ? வளர்சசியைக 

கட்டுப்படுத்தும் 
சாதாரண சாதனங்களால் பாதிக்கப்படாமல் , அருகிலுள்ள திசுக்களைத் தாக்கி 
நாசப்படுத்தி , மற்றப் பகுதிகளுக்கும் பரவி ( மெடாசடேசு ) ஓம்புயிரைக் 
கொலவதனமூலம் தன்னைத தானே எவவிதம் அழிததுககொள்கிறது ! 

சமூகக கண்ணோட்டப்படி , மனிதச சுற்றுப்புறத்தில் தவிர்க்கக்கூடிய 
புறறுநோய்க் காரணிகளைக் கண்டுபிடித்து அகற்றக்கூடிய முறைகளி 
தீர்வுகாணக்கூடிய பல பிரசசினைகள் உண்டு . 


இந்த வகையான பல பிரச்சினைகளை நாம் ஏற்கெனவே கண்டிருக்கிறோம் . 


புவி இயல் சார்ந்த புற்றுநோய்கள் . 
வாய அறையின வெற்றிலை பாக்குப் புற்றுநோய்கள் . 
காஷமீரின கங்கரி புற்றுநோய்கள் . 
சுன்னத்துடன் இணைந்த ஆண்குறி , கர்ப்பப் பையின் கழுத்து இவைகளின் 
புற்றுநோய்கள். 


கென்னவே ( 1955 ) என்பவர் , இங்ஙனம் கவனிக்கப்பட வேண்டிய 
மற்றும் பலவற்றைப்பற்றி விவரித்தார் : 

புகை பிடிக்காதவாகளிடையே நுரையீரல் புற்றுநோய் . 
நகரத்திலும் நாட்டுப் புறத்திலும் புற்றுநோய் பரவியதில் வேறுபாடுகள் . 
மூசசு மணடலம் சம்பந்தப்பட்டவரையில் , காற்று அசுத்தங்கள் புற்று 
நோயை 

உண்டாககுவனவாக இருக்கலாம் : இந்த நிலைமையும் 
ஆராயப்பட வேண்டும் . 


4. செய்தொழில்மூலமும் சுற்றுப்புறமூலமும் 
மனிதனுக்கு உண்டாகும் புற்றுநோய் 


சில பொருள்களுடன் இடைவிடாது தொடர்பு கொண்டிருப்பதால் சருமப் 
புற்றுநோய் உண்டாகிறது என்பது மட்டுமே சூழ்நிலைக்கும் , மனிதர்களின் புற்று 
நோய்க்கும் இடையே இருந்த தொடர்பைப்பற்றி 25 ஆண்டுகளுக்கு முன்பு 
நமக்குத் தெரிந்திருந்தது . அப் பொருள்களாவன : 


புகைக்கரி ( பாட் , 1775 ) , சூரிய கிரணங்கள் ( உன்னா, 1893 ) , எக்ஸ் - கதிர்கள் 
( பாபென . 1902 ) , ரேடியம் கிரணவீசசுகள் ( லீச் & செகுவீனா, 1920 ) , ஆாசனிக 
கொண்ட பொருள்கள் ( அயாடன , 1822 ) , நிலக்கரி , தார ( மானோரீஸ் , 1876 ) , 
சுத்தி செய்யப்படாத பெட்ரோலியத்தை வடிகட்டும்போது உருவாகும் சில 
பொருளகள் ( ஹார்டிங் & ஹுன் ) , அனிலின சாயப்பொருள்கள ( ரெஹன் , 
1895 ), உறபத்தி செய்யும் தொழிலில் ஈடுபட்ட மனிதர்களிடையேயும 
எகிப்தில் ஷிஸ்ட சோமியா ஹெமடோபியம என்ற ஒட்டுண்ணியால் ( பொகுசன , 
1911 ) பாதிககபபட்ட விவசாயிகளிடையேயும் மூததி / பபையின புறறுநோய 
அதிகமாக இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது . எனினும் , இந்த வியாதிககுக் 
காரணமான , குறிப்பான ரசாயனக் கூட்டுப் பொருள் என்பது இன்னும் கண்டு 
பிடிக்கப்படாமலேயே இருக்கிறது . வெற்றிலை பாக்கு உபபோகிப்பவாகள் , 
குழாயகள் மூலம் புகைபிடிப்பவரிடையே தோன்றும் வயிற்றுச சரும கஙக்ரி 
புற்று கோய் இவைகளைப்பற்றிய விவரங்களும் கிடைத்துள்ளன. 


எனினும் , அந்த நாளிலிருந்து , நிக்கல் ( ஸ்டீபன்ஸ் , 1932 ) , குரோமியக 
கூட டுப பொருள்கள் ( ஆல்வன்ஸ் , 1932 ) , ஆர்சனிக பொருள்கள , பெரிலியம் ,, 
அஸ்மஸ் -டாஸ் ( உட் & கிளாய்ன் , 1934 ) , நிலக்கரி எண்ணெய் ஆவிகள் 
( கவா ஹிட்டா, 1936 ) , கனிப்பொருள 

எணணெய 

ஆவிகள் , கதிர 
வீசசுகள் ( மீட்செல, 1934 ) போன்ற பலதரப்பட்ட நுரையீரல் புறறுநோய்க 
காரணிகள் , தொழிற்செயல் முறைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 

பென 
சீன் ( டிலோர் & பெர்கமோ, 1928 ) , எகஸ் - கதிர்கள் , கதிர் இயககப் பொருளகளி 
லிருந்து வெளிவிடப்படும் கதிர்வீசசுகள் குறைந்த அளவில் கொடுக்கப் 
பட்டாலும் லியூகிமியா உண்டாகிறது எனவும் நாம் அறிவோம . 


39 


செய்தொழில் 


புறறுநோய் 


இவைகளெல்லாம் நன்கு தெரிந்த புற்று தொயக் காரணிகள் , கீழ்க்கண்ட 
பொருள்களிலும் மனிதனிடம புறறுநோயை உண்டாக்கலாம : பிளாஸ்டிக் 
பொருள்கள் , மெல்லிய சவவு போன்ற பிலிமகள , நார்ப்பொருளகள் , ஒட்டுப் 
பொருள்கள் போன்ற கரியகப் பொருள்கள் , செல்லோபேன் , பாலி எதிலீன் , 
பாலி வினைல் குளோரைட போன்ற பொருள்கள் , குளோரின் கலந்த 
நீரகக் கரிப்பொருள்கள் , குளோராபாம , காரபன் டெட்ரா குளோரைட் , டி.டி.டி. 
டை எதிலீன் கிளைகால , நாப்தலீன்கள் , டுல்சின் , செயற்கைமுறை ஈஸ்ட்ரோ 
ஜனகள் , பூரதேன் , தையோரியா , வாசனை கொண்ட அசோ , அமைனோ கூட்டுப் 
பொருள்கள , சான்றிதழ்பெற்ற மூன்று உணவுச் சாயங்கள் (இவைகளில் பெரும் 
பானமை மிருகங்களில் புற்றுநோய உண்டாக்குபவை ). ஒரு காலத்தில் மருந்துப் 
பொருளாகவும் , கிருமி நாசினிகளாகவும் பயனபடுததப்பட்ட , டிரிபனசோம் 
களைக கொலலும சாய மருந்துகளான ‘ ஸடைரைல் 430 பூசசிகொல்லியான 
2- அசிடைல அமைனோ புளோரின போன்ற மருந்துகளையும் , மேற்கூறிய புற்று 
நோய்க் காரணிகள பட்டியலில் சேர்ததுககொளளலாம் . மிருகப பரிசோதனைகள் 
மூலம் இவை புற்றுநோய உண்டாக்குபவை எனத் தெரிந்ததும் , இவைகள் 
கைவிடப்பட்டன . வெண்ணெய் மஞ்சள் எனப்படும் உணவுச் சாயம இதனுடன் 
சோந்ததேயாகும் . அதன் நசசு விளைவு காரணமாக 1919 - லேயே அமெரிக்கா 
வில அது தடைசெய்யப்பட்டது . 1936 வரை அதன் புற்றுநோய் உண்டாக்கும் 
குணங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை . 


இந்தப் பொருள்கள் எல்லாமே புற்று நோய் உண்டாக்கும் சம அளவு சக்தி 
வாய்ந்த சாதனங்கள் எனக கருதக்கூடாது . நீண்ட காலத்திற்குப் பிறகு 
( ஒரு மிருகத்தின் வாழநாள் கழிந்த பினபும்கூட ) மேற்கூறிய பொருள்களை விலங்கு 
களுக்கு உணவாகக் கொடுத்தாலோ, அல்லது உட்செலுத்தினாலோ புற்றுநோய் 
உருவாகிறது என்பதால் , அவைகளை மனிதனிடம் சாததியமான புற்றுநோயக 
காரணிகள எனகிறோம் . உதாரணமாக , கைகழுவ அமைந்த பால்தினால் செய்யப் 
பட்ட குவளையில் தினமும் தொடர்புகொண்டிருப்பதால் , விரல்களிலும் 
கைகளிலும் புற்றுநோய் உண்டாகாது . பாலிதீன் ( மற்ற பிளாஸ்டிக் பொருளகள் ) 
மனித உடலினுள செலுத்தப்பட்டால் உடலினுள் புற்றுநோய் உண்டாகலாம் . 
என மிருகப் பரிசோதனைகள் மூலம் தெரிகிறது . 


சூழ்நிலைச் சுற்றுப்புறப் புற்றுநோயின் மூன்றுவகையான தன்மைகளை நாம 
கவனிப்போம் . ஒன்று , சரித்திரச் சான்றுகள்மூலம் , தொழில் மூலம் ஏற்படும் 
சருமப் புற்றுநோய் . இரண்டு . தொழில் மூலம் ஏற்படும் முததிரப்பையின் 
புற்றுநோய் . 

மூன்றாவதாக , தொழில் மூலமும் சூழநிலைச் சுற்றுப்புறங்கள் 
மூலமும் ஏற்படும் நுரையீரல் புற்றுநோய் ( அப்போது புகைபிடிப்பதும் நுரை 
யீரல் புற்றுநோயும் என்பது பற்றி நாம் காண்போம் ) . 


40 


புற் ஓகோய் 


செய்தொழில் மூலம் உருவாகும் சருமப் புற்றுநோய் 


தொழிற்சாலைகளின் பிரதம கணகாணிப்பாளருக்கு அறிவிக்கப்படவேண்டிய 
வியாதிகளின் பட்டியலுக்கு , 1920 - ல் கீழ்க்கண்ட விளக்கம் சேர்க்கப்பட்டது : 

கீல் , தார் . பிடுமென் , பாரபின கனிப்பொருள் , எணணெய அல்லது ஏதாவது 
ஒரு கூட்டுப் பொருள அல்லது இந்தப் பொருள்களின் எஞ்சிய பொருள்கள் 
அல்லது இவைகளின் விளைபொருளகள் போன்றவைகளில் தொழிற்சாலையில் 
அல்லது பட்டறையில் வேலை செய்ததன் மூலம் உருவான எபிதீலிய புரையோடிய 
புண்கள் அல்லது சருமப் புற்றுநோய் . 


இந்தச் சட்டம் உருவாக்கிய 25 ஆண்டுகளுக்குள் , அதாவது 1945 - க்குள் , 
2,975 நபர்களில் 3,753 கேசுகள் குறிக்கப்பட்டன. 


புற்றுநோய்கள் பொதுவாகத் தீங்கற்ற பாபில்லோமா போன்றோ அல்லது 
கடினமான புதுவளர் சசி போன்றே ஆரம்பிததன . ஸ்குவாமஸ் செல்கள் கொண்ட 
அலலது பேசல செலகள் ( ரோடணட் புண ) கொண்ட எபிதீலியோமாவாக மாறிக 
கொடூர நிலையை அடையுமுன் , அவைகள் பல ஆண்டுகள் அல்லது மாதங்கள் 
அடங்கிய நிலையில் இருக்கின்றன . 


கீல் , ( அல்லது ) தார் இவைகளின் தொடாபால் எட்டு மாதங்களுக்குள் சில 
சமயங்களில் பாபில்லோமாக்கள் உண்டாகியிருக்கின்றன . வெகு சீக்கிரம் 
உண்டான எபிதீலியோமா பத்து மாதங்களில் உண்டாயிற்று . ஷேல் எணணெயும் 
கனிப்பொருள எணணெயும் அவவளவு சக்தி வாயந்தவை அல்ல . தார்த் 
தொழிலாளர்களிடையே புற்றுநோய் 20-24 ஆண்டுகளில்உண்டாயிற்று . கனிப் 
பொருள எணணெய்த தொழிலாளர்களிடையே புற்றுநோய் 50 - 54 ஆண்டு 
களில் உண்டாயிற்று . 


மற்றப் ( தொழில் சம்பந்தமற்ற ) பொருள்கள் சருமப் புற்றுநோய் உண்டாகக் 
எடுத்துக்கொள்ளும் காலம் ஆர்சனிக் 18 வருடங்கள் , சூரிய கிரணங்கள் 
20-30 வருடங்கள் , எக்ஸ் - கதிர் வீச்சுகள 7 வருடங்கள் . 


மூத்திரப்பையின் புற்றுநோய் ( செய்தொழில் மூலம் உண்டாவது ) 

அனிலின் சாயப் பொருள்கள் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களிடையே 
ண்டான மூத்திரப்பைப் புற்றுநோயைப்பற்றி 1895 - ல் ரெஹ்ன் விவரித்தார் . 
சாயப் பொருள்களின இடைவிளை பொருள்களை நீண்ட காலமாக நாய்களுக்கு 
உணவுப் பொருளாகக கொடுத்து முததிரப்பைப் புறறு நோய் உண்டாககியதில் , 
அமெரிக்காவில் ஹியூவரும அவரது சகாக்களும் வெற்றி பெறும் வரை, அதாவது , 
1937 வரை இதுபற்றித் தெரியவில்லை . பொதுஜனத்தொகையில் மிகக் குறைந்த 


செய்தொழில் ...... 


.........புற்றுநோய் 


41 


சிலருக்குத் தானாகவே மூத்திரப் புற்றுநோய் உண்டாயிற்று . சில வேதியியல் 
தொழிலாளர்களிடையே இந்த ஆபத்து 30 பங்கு அதிகமாகவும் , வியாதி உரு 
வாகும வயது 15 வருடங்கள் முன்னதாகவும் இருக்கிறது . இதில் பங்கு கொண்ட 
வேதிப் பொருள்களாவன . p- நாப்தலமைன் , பெனசிடின் , ஆரமின் , மெஜண்டா 
போன்றவைகள் . ரெஹ்னின் ஆரம்பக் கண்டுபிடிப்பின்படி , அனிலினை மாத்திரம் 
குற்றஞ்சாட்டுவது ஆதாரமற்றது . ரபபாத் தொழிலிலும் முததிரப்பைப் புற்று 
நோய உண்டாவதற்கான ஆபத்தான சூழநிலை இருக்கிறது . நோய் உண்டாக 
15-20 வருடங்கள் பிடிக்கும் . 25 % -நாபதலமைன கொண்ட ஆகசிகரண 
எதிர்ப்புப் பொருள் உபயோகிக்கப்பட்டதால் 1928 - ல் ரப்பர்த் தொழிலில் இந்த 
ஆபதது நிகழந்தது என சமீப கால கேசுகளை ஆராயும்போது தெரிகிறது . 
செஹன தயாரித்த புள்ளிவிவரங்களின் போது இருந்த சூழநிலைகளில் , வேதியியல் 
பொருள்கள் வாய்மூலமும சருமமமூலமும கிரகிக்கப்பட்டன . இன்று இந்தப் 
பொருள்களால் உண்டாகும் ஆபத்துகள தெரிந்ததும் , இந்தப் பொருள்களின் 
உற்பத்தி நின்றுவிட்டது . இது இனனும் உற்பத்தி செய்யப்படும் இடங்களில் 
நேரடியாக வாய் , சருமம் மூலமாக ஏற்படும் தொடாபு போன்ற பழைய ஆபத்து 
களுக்குப் பதிலாகத் தூசிகளும் புகையும் கிரகிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் 
ஏற்பட்டிருக்கின்றன . 


இந்தப் பொருள்கள உடலினுள் வாய்மூலமாகவோ , சருமம்மூலமாகவோ , 
அலலது நுரையீரல்வழியாகவோ உடபுகுந்தால் , முததிரப் புறறுநோய ஏன் 
உண்டாகவேண்டும் என்ற கேளவி மிகவும் பொருத்தமானதே . உடலில் 
B- நாபதலமைன , 2 - அமைனோ- 1 -நாப்தலாக மாற்றப்படுவதாகச் சோதனைகள் 
மூலம் தோன்றுகிறது . இந்தப் பொருள்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுநீரில் 
அதிகமாகக் காணப்படுகிறதோ , அந்த அளவிற்கு மூத்திரப்பைப் புற்றுநோய் 

ணடாகிறது இது ஒருவேளை மனிதன் , நாய் , எலி , முயல் இவைகளுக்குப் 
பொருந்தும . ஆனால் , சுணடெலிககு B- நாபதலமைன அல்லது அதன் விளை 
பொருள்களை உட்செலுத்தினால் , மூத்திரப் புறறுநோய் உண்டாகாமல் , கல்லீரல் 
புற்றுநோய் உண்டாகிறது . இதன்மூலம் மனிதன் , நாய , முயல் , எலியைப் போல் 
அலலாமல் சுண்டெலி இந்தக கூட்டுப் பொருள்களை வேறு வகையில் வளர் 
சிதை மாற்றம் செய்கிறது . 


தொழில் மூலம் இந்த அமைப்புகளால் உண்டாகும் மூத்திரப்பைப் புற்று 
கோயை , தானாகவே நிகழும் அல்லது தொழில் சம்பந்தமற்ற வகையில் உண்டாகும் 
புற்றுநோயிலிருந்து கண்டுபிடிக்க வழியே இல்லை . தானாகவே நிகழும புறறு 
நோயும் , தொழில் மூலம் உருவாகும் புற்று நோயும் ஒரே காரணத்தால் நிகழலாம் 
என்று ஒரு சூசகமான கருததுத தெரிவிக்கப்படுகிறது . தனிநபரின வளாசிதை 
மாற்றப பொருள்களிலிருந்து புற்றுநோய் உண்டாக்கும் ரசாயனத் தூண்டல் 
உருவாகலாம் எனத் தெரிகிறது . 


42 

புற்றுகோய் 
செய்தொழில்மூலம் உருவாகும் நுரையீரல் புற்றுநோய் 

16 ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அகரிகோலா ( டிரெமெடாலிக்கா , 1556 ) என் 
பவரும் , பாராசெலசஸ ( வானடர் பொகஷட் , டிலலிங்கன் , 1567 ) என்பவரும் 
சாக்சனியின் எாஜே பாஜில வாழும் சுரங்கத் தொழிலாளர்களிடையே தோன்றும் 
ஒரு நுரையிரல் வியாதியைப்பற்றி வர்ணித்தனர் . இதற்கு மலை வியாதி எனப் 
பெயரிட்டனா . 300 வருடங்கள் கழிந்து 1879 - ல ஹாா டங்கும் ஹெஸ்ஸூம 
இதை நுரையீரல் புற்றுநோய் எனக் கண்டனர் . மேலும் , அந்தப் பகுதியில் 
மரணங்களின் 75 % -க்கு இது தானகாரணம எனவும் கண்டனர் . வீன்பெர்க சுரங்கத் 
தொழிலாளர்களிடையே இதே காரணததால 1869 முதல 1939 வரை 400 
மரணங்கள நிகழநதிருககினறன. எந்தக காரணததினால் மரணம சம்பவிததாலும் , 
பிணக்கூற்று ஆயவினபோது இந்தப் பகுதியிலுள்ள சுரங்கத் தொழிலாளாகளில் 
பாதிக்குமேல் நுரையீரல புற்றுநோய் இருப்பதாக பெல்லா 1939 - ல் கண்டார் . 
ஷன்பாககில் முக்கியமான தாதுப்பொருளகளாவன : நிககலின சல பைடுகளும் , 
ஆர்சனைடுகளும் , கோபாலடுமாகும் - ஸ்பீஸகோபாலட் , CoAs ,; வாஸநிககல 
கீஸ , N , As2 ; ரோடநிககலகீஸ , NIAS . ஆர்சனிக கொண்ட தூசிகள 
மூலம் இந்த வியாதி உண்டாகலாம எனபது ஒரு சூசகமே . 


ஆனால் , சுரங்கத் தொழிலாளர்களின் சிறுநீரிலோ , நுரையீரலிலோ , நகங்க 
களிலோ , ரோமததிலோ ஆாசனிக காணப்படவில்லை. ஆகவே , ஒருவேளை அணுச 
சிதைவினால் கதிர்கள் வெளிவரும் முறை காரணமாக இருக்கலாம் . இந்த நிலை 
ஜோகிம் ஸ்டாலின் யுரேனிய ( கரிய பளபளப்பான ) தாதுபபொருள்களில் காணப் 
பட்ட நிலையை ஒத்திருக்கலாம் . இந்த நுரையீரல் புற்றுநோயகளுக்கு ஆர்சனிக் 
தாதுப்பொருள்கள் காரணமில்லை என்பதைத் திட்டவட்டமாகக கூற முடியாது . 
ஏனெனில் , ஆாசனிக சம்பந்தப்பட்ட ஆட்டு ரோமத தொழிலாளர்களிடையே 
ஏற்படும் சரும , நுரையீரல் புற்றுநோய்களே இதற்குச் சான்றாகும் . 


குரோமேட் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளரிடையேயும் நுரையீரல் 
புற்றுநோய் உண்டாக வசதியிருக்கிறது . 7 குரோமேட் தொழிற்சாலைகளில் பணி 
புரியும் 1,445 தொழிலாளாகளிடையே ஏற்பட்ட 193 மரணங்களில் 66 புற்று 
நோயால் ஏற்பட்டதாகும் . இதில் 42 நுரையீரல் புற்றுநோயால் ஏற்பட்டதாகும் 
( 63 % ) . இதை ஒப்பிட்டுப் பார்ககும முறையில , 1946 - ல் மற்றத தொழிலாள 
ரிடையே ஏற்பட்ட 773 மரணங்களில் 110 மரணங்கள் புற்றுநோயாலும் , இதில் 
10 மரணங்கள் நுரையீரல் புற்று நோயாலும் ( 9 % ) ஏற்பட்டனவாகும் . 

அஸ்பெஸ்டாஸ பஞ்சாலைத் தொழிலாளரிடையேயும் அதிக அளவில் 
நுரையீரல் புற்றுநோய் தோனறுவதாகத தெரிகிறது . 


புகைபிடித்தலும் நுரையீரல் புற்றுநோயும் 
புகையிலைப் புகை பிடிப்பதற்கும் நுரையீரல் புற்றுநோய் உண்டாவதற்கு 
மிடையேயுள்ள தொடர்பைப்பற்றிய பிரச்சினைதான் இன்றையப் புற்றுநோய் 


செய்தொழில் .... 


......... புற்றுநோய 


43 


ஆராயச்சியில உடனடியான பிரச்சினையாகும் . பொதுவாகப் புகை பிடிக்காத 
மருத்துவர்களும் விஞஞானிகளும் இந்தத தொடாபு ஊர்ஜிதமாகிவிட்டது என 
நமபுகிறார்கள் . புகைபிடிப்பவாகளும் புகையிலைத் தொழில் அதிபாகளும் மனித 
வாககததிற்கு இருககும ஓா ‘ஆறுதலான வழககததை இலலாமல செய்யுமுன்னர்ப 
போதிய சான றுகள் தேவை என ஆவலாகவும் கவனமாகவும் இருக்கின்றனர் . 
புகையிலை வழககம தடை செய்யப்பட்டால் , மனிதன் இதுபோனறே , பயங்கர 
மான தூக்க மருந்துகளைக் கையாள முயலவான் , 1900 - லிருந்து , நுரையீரல் புற்று 
நோயால மரண விகிதம் அகிகமாகிக்கொணடே போகிறது . அப்போது மரண 
விகிதம் பதது இலடசததிறகு 9 எனறிருந்தது . 1953 - ல பதது இலட்சத்திற்கு 
342 ஆயிற்று . வெளிப்படையாகத தெரிகின்ற இந்த அதிக அளவு ஏற்றத்திற்கு 
இரண்டு காரணங்களை நாம் கவனத்தில் கொள்ளவேண்டும் . முதலில் , உயாந்து 
வரும மககளின் ஆயுள் காலமும் , ஆணபால , பெண்பால பரவியிருப்பதில் 
ஏற்பட்ட மாறுதலகளும் . இரண்டாவது , வியாதி நிரணயத்தில் வசதிகளும் 
திறமைகளும் . 1953 - ல நுரையீரல் புற்று நோயால் பால் - வயது விகிதத்தின்படி 
ஏற்பட்ட மரணவிகிதம் 1900 ஜனததொகையின் பால- வயது விகிதததினபடி 
ஏற்பட்டிருந்தால , ஒரு மிலலியனுக்கு 342 என்பது ஒரு மில்லியனுக்கு 188 ஆக 
மாறும் . 

இந்த 2 மடங்கு அதிகரிப்பு 1900 - ல இலலாத , ஆனால் , 1953 - ல 
ஏற்பட்ட சிறந்த வியாதி நிர்ணய முறைகளைப பொறுத்து இருக்கிறது 
( டால் 1955 ) . 


எனினும் , இத்தகைய மாண விகித அதிகரிப்புகளுக்கு அவ்வளவு தூரம் நாம் 
செல்லவேண்டியதிலலை . ஏனெனில் , 1944- க்கும் 1955 - க்கும் இடையில் 
( அப்போது இரண்டு காரணங்களும் அதிகமாக மாறவில்லை ) மூசசுக குழல 
நுரையீரல்கள் , மூசசுக கிளைக்குழல் இவைகளின் புற்றுநோயால ஏற்பட்ட 
மரணங்கள் இங்கிலாந்தில் இரண்டு மடங்காகியது . 


ஆண்கள் 


1944 
1955 


5,331 
14,820 


பெண்கள் 

1,237 
2,451 


மற்றொரு வகைப் புற்றுநோயான லியூகிமியா , ஒரளவு அதிகமாகியிருக்கிறது . 
1920 - ல ஒரு மில்லியனில் மரணவிகிதம 11 ஆக இருந்தது . 1931 - ல 17 எனவும் , 
1955 - ல 50 எனவும் அதிகரித்தது . எனினும் , லியூகிமியா ஓர் அபூாவ வியாதி . 
இது அதிகமாகத் தோன்றினாலும் , 1955 - ல் நுரையிரல புற்றுநோயால் ஏற்பட்ட 
17,271 மரணங்களை ஒப்பிட்டுப் பாாததால் , இது 2,224 ஆகும . 1944 - ககும 
1955 - ககும இடையில் ஏற்பட்ட நுரையீரல் புறறுநோய மரணங்களைக் கவனத்தில் 
கொண்டால் , அந்த அதிகரிப்பு வியாதி நிர்ணயத்தில் ஏற்பட்ட சிறப்பு முறை 
களாலோ அல்லது மக்களின் ஆயுட்காலம் அதிகரிதததாலோ ( புற்றுநோய் , மத்திய 
வயதின் இறுதி நிலையில் ஏற்படும் ஒரு வியாதி ) அன்று என்பது நன்கு தெரிய 
வரும் . 


. 


புற்றுநோய் 
புள்ளிவிவரங்கள பரிசீலனை 

நுரையீரல் புற்றுநோய நிச்சயிக்கப்பட்ட நோயாளிகளிடையே பரவியிருக்கும 
புகை பிடிககும வழககஙகளைப பறறிச செய்யப்பட்ட தனித்தனியான 17 
விசாரணைகளமூலம் தெரியவருவதாவது . இந்தப் பிரிவில் புகைபிடிக்காதவாகளை 
விட இங்குப் புகை பிடிப்பவாகளின எண்ணிககையே அதிகமாக இருந்தது . 
இவைகள் எல்லாம பினனோக்கிப் பார்க்கப்பட்ட விவரங்களாகும் . வருங்காலம் 
நோககி ஆராய்ச்சிகள் செய்யப்படுவதும் சுலபமே . இததகைய ஆராய்ச்சிகள் 
அமெரிக்காவில 50 வயது முதல 69 வயதுவரை 190,000 மக்களிடையேயும 
(1952 - லிருந்து ), இங்கிலாநதில் ( 1951- லிருந்து ) 40,000 மருத்துவாகளிடையே 
யும் செய்யப்படுகின்றன . 1955 - ல இங்கிலாந்தில் செய்யப்பட்ட இந்த ஆராயச்சி 
களின முடிவை டாலலும பிராடபோாடு - ஹில்லும் 1956 - ல வெளியிட்டா. கள . 
கேடகப்பட்ட கேள்விகளுக்கு அவாகள் அளித்த பதிலிலிருந்து , மருத்துவாகள் 
கீழக்கண்டவாறு பிரிக்கப்பட்டார்கள் . புகை பிடிக்காதவர்கள ‘ n ; குறைந்த 
அளவில , அதாவது , ஒரு காளைக்கு , அவுனஸ புகையிலை வீதம உபயோகிதத 
வாகள் , மத்திமக கூட்டம் , அதாவது , அவுனசுமுதல் 2-3 அவுன்ஸவரை m , 
மிகவும் அதிகமாக , அதாவது , 2-3 அவுன்சுக்கு மேலாக உபயோகித்தவாகள் h ; 
35 வயதிறகு மேற்பட்டு , 1951 - க்குப் பிறகு நுரையீரல் புற்றுநோயால் மரண 
மடைந்தவர்களின் மரண விகிதம பின்வருமாறு : 

1,000 - க்கு என 
பிரிவு 

விகிதம் 
in 

0.07 
11 

0.47 
m 

0.86 


1.66 
நுரையீரல் புற்றுநோயால் ஏற்பட்ட மாணவிகிதம் குழாய்கள் -பயோகிததுப் 
புகை பிடிப்பவர்களை விட சிகரெட் உபியாகிப்பவாகளிடையே அதிகமாக 
இருந்தது . 

அதே காலத்தில் , மற்றப் புற்றுநோய்களால் ஏற்பட்ட மரண விகிதம n 
பிரிவில் 2.04 ஆகவும் , , m , h பிரிவில் 1,000 - ல் 2.02 ஆகவும் இருந்தது . 
அதாவது , நுரையீரல் புற்றுநோயகள் குறைவதன மூலம் ஈடுசெய்யப்படவில்லை 
எனத் தெரிகிறது . n பிரிவிலிருந்து ‘ h பிரிவுவரை படிப்படியாக அதிகமான 
மரணங்களுக்கு மூன்று காரணங்களாவன : நாட்பட்ட மூச்சுக் கிளைக குழல் 
சுழற்சி , வயிற்றுப் புணகள் , நுரையீரல் க்ஷயம் . 

நுரையீரல் புற்றுநோய் மூலம் ஏற்படும் மாணத்திற்கும் சிகரெட குடிப்ப 
தறகும இடையே திட்டவட்டமான தொடாபு இருக்கிறது என இந்தப் புள்ளி 
விவரங்களிலிருந்து டால்லும் பிராட்போாடு - ஹில்லும் அறிவிக்கின்றனர் . இந்தப் 
புள்ளிவிவரங்கள் இறுதியான அத்தாட்சி ஆகிவிடாது , என்பதை அவர்களும் 


45 


செய்தொழில் ........ 


.............புற்றுநோய 


ஒப்புக்கொள்கின்றனர் . ஆனால் , ஓரளவிற்குக் காரணகாரியத் தொடர்புடைய 
தாக இருக்கும் என உறுதியாக நம்புகின்றார்கள் , 


இந்தப் புள்ளிவிவரங்கள் மூலம் 40 வயதான ஒரு மனிதன் ஒரு நாளில் 
20 - க்கு மேற்பட்ட சிகரெட்டுகள் உபயோகித்தால் 80 - வயதிற்கு முன்னர் நுரை 
யீரல் புற்றுநோயால் மரணமடைய வாய்ப்பு 100 - ல் 8 பங்காக இருக்கிறது 
எனவும் , அதே சமயத்தில் புகைபிடிக்காதவாகளை விட 7 முதல் 30 பஙகுவரை 
அதிகமாகப் புற்றுநோய் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது எனவும நாம முன் 
கூட்டியே சொல்லமுடியும் . 


நுரையீரல் புற்றுநோய் உண்டாவதில் ஆணபால் பெண்பால் வேற்றுமை , 
மற்ற எந்த வியாதியையும் விட அதிகமாகவே இருக்கிறது . அதாவது , பெணகளை 
விட ஆணகள் ஐந்து பங்கு அதிகமாகப் பாதிககப்படுகிறார்கள் . உண்மையில் 
நுரையீரல் புற்றுநோயக்குப் புகை பிடித்தல் ஒரு காரணமாக இருந்தால் , 1965 - க் 
குள் பெண்களின மரண விகிதம அதிகமாகி , ஆணகளில் அதிகமாகும விகிதம 
குறைந்து விடும் . நுரையீரல் புறறுநோய் உருவாக 25 வருடங்கள் பிடிக்கினறன . 
1930 - ல 21 வயதான பெண்கள இப்போது புற்றுநோய் உண்டாகும் வயதை 
அடைகிறார்கள் . இவர்களில் 20 % வழக்கமாகப் புகைபிடிப்பவர்கள . 25-34 
வயதாக இருப்பவாகளுள , 1965 - ல் புறறுநோய் ஏற்பட வாய்ப்பு உள்ள இவர் 
களில் , 29 % வழககமாக 21 வயதிலிருந்தே புகைபிடிக்கிறார்கள் . இந்த விவரங் 
களைக்கொண்டே இத்தகைய முடிவுக்கு நாம் வருகிறோம் . 


புகைபிடிக்காதவரிடையேயும் , குறிப்பாகப் பெண்களுக்கும் நுரையீரல் 
புற்றுநோய் ஏற்படுகிறது . இங்குச் சூழநிலை , சுற்றுப்புற சாதனங்கள் பெரு 
முக்கியத்துவம் வகிக்கின்றன என்பது தெளிவு . 


புகைபிடிப்பவாகளின் பல வகைகளைப் பிரித்துப் பார்ப்பது மிகவும் சிரமமே . 
சிகரெட , குழாய , சுருட்டுப் புகையை உள்ளிழுப்பவாகள் , உள்ளே இழுக்காத 
வர்கள , வடிகட்டும் சாதனம் உபயோகிப்பவர்கள் , சிகரெட தாங்கிகளை 
உபயோகிப்பவர்கள் போன்ற பல வகையினர் . இவர்கள் ஒரேமாதிரியாக என்றும் 
புகைபிடிப்பதில்லை என்ற காரணத்தால் இதைப் பிரித்துப் பார்ப்பது மிகவும் 
சிரமமே ஆகும் . சுருட்டு உபயோகிப்பவர்களை விட , இவர்களிடையே புற்றுநோய் 
உணடாவது இனனும் குறைகிறது . சிகரெட்டை வாங்கி உபயோகிப்பவர் 
களுக்கும் தாமாகவே சிகரெட செய்து உபயோகிப்பவர்களுக்குமிடையேயும் , 
அல்லது தீப்பெட்டி உபயோகிப்பவர்களுக்கும் லைட்டர் உபயோகிப்பவர்களுக்கு . 
மிடையேயும் அதிக வேறுபாடு இருப்பதாகத் தெரியவில்லை. 


புகைபிடிப்பதற்கும் நுரையீரல் புற்றுநோய்க்கும் இடையேயுள்ள தொடர்பு 
பற்றி முடிவு செய்வது எளிதான ஒன்றன்று . ஆண் பெண் விகிதமான 5 : 1 
என்பது , அடுத்த சில வருடங்களில் பெண்கள் புற்றுநோய்க் காரணிகளால் 


-46 


புற்றுநோய் 


தாக்கப்படும் காலம் அதிகமாகுமபோது குறையுமா என்பது நமக்குத் தெரியாது . 
மேலும் , கிராமப்பகுதிகளை விட நகரப்பகுதிகளில் இந்த மரண விகிதம் 2-4 மடங்கு 
அதிகமாக இருக்கிறது இந்த வேறுபாடு நகரததிலும் கிராமததிலும் பரவி 
இருக்கும் புகைபிடிக்கும் வழக்கத்தைப் பிரதிபலிக்கவில்லை . இந்த நிலைபற்றி 
20 ஆண்டுகளுக்குமுன் ஒன்றுமே தெரியாது . 


உனள 


மாதிரியாக அமைந்த நகர்ப்புறத்திலும் ( லிவர்பூல் மருத்துவ மனைப்பகுதி ), 
நாட்டுப்புறத்திலும் ( வடக்கு வேலஸ் ) வசித்த 45-74 வயதுவரை 
ஆண்களிடையே ஏற்பட்ட நுரையீரல் புற்றுநோய் மரண விகிதத்தைப்பற்றி 
ஸ்டாகஸும கேமபபெலலும ( 1955 ) ஆராயந்தனர் . வடக்கு வேலஸில் 
ஆண்களில் வருட மரணவிகிதம புகைபிடிக்காதவர்களிடையே 140/10 - லிருந்து 
புகைபிடிப்பவர்களிடம 3,630 / 106 ஆக உயாந்தது . ( புகைபிடிப்பவர்கள் 
- என்பவர்கள் வாரத்திற்கு 250 சிகரெட்டுகள் வீதம் 10 வருடங்களாக 
உபயோகிததவர்கள ) எவ்வளவு புகையிலை உபயோகிததாாகள் என்று கணக 
கிடாமல் குழாய உபயோகித்தவர்களிடையே இந்த எண்ணிக்கை 410/106 
ஆக இருந்தது . லிவர்பூலில் புகைபிடிக்காதவர்களிடையே 1,310 / 106 ஆகவும் , 
புகைபிடிப்பவாகளிடம 3,940 / 106 ஆகவும 

ஆகவும் இந்த விகிதம் இருந்தது . 
இந்தப் புள்ளிவிவரங்களிலிருந்து , புகைபிடிக்கும் வழக்கத்தை அடியோடு அகற்றி 
விட்டால் நுரையீரல் புற்றுநோயால ஏற்படும் லிவாபூல் மரணங்கள் பாதியாகக் 
குறைந்துவிடும் என்றும் , கிராமப்புறங்களில் 38 % மரணவிகிதம் ஏதோ ஒரு தலச் 
சூழ்நிலைச் சுற்றுப்புறக காரணஙகளால ஏற்படுகிறது என்றும் ஸ்டாக்ஸும் 
கேம்பெல்லும் முடிவுசெய்தனர் . 


இந்த வகையான தலக் காரணங்களில் நன்றாகத் தெரிவது புகையிலிருந்து 
வரும் ஆகாய அசுத்தமேயாகும் . கிராமப்புறத்தைவிட நகர்ப்புறத்தில் 6 மடங்கு 
புகை அதிகமாகவும் , 3 : 4 பென்ஸபைரீன் 10 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் 
கணக்கிடப்பட்ட உணமை , மேற்கூறியவற்றிற்கு நல்ல ஆதாரமாகும் . 

3 : 4 
பென்ஸ்பைரீன் என்பது ஒரு சிக்கலான பாலிசைக்ளிக் நீரகக கரியாகும். 


W 


இது சில மிருகங்களில் புற்றுநோயை உண்டாக்குகிறது . புகைக்கப்பட்ட 
500 சிகரெட்டுகளில் ஒரு கிராமில் 40 இலட்சத்தில் ஒரு பங்காக ( 4g ) அது 
சிகரெட் புகையில் இருக்கிறது . ஒரு சாதாரண மனிதன் ஒரு வருடத்தில் 7,300 
கன மீட்டர் காறறை உளளிழுக்கிறான் . இந்தக் காற்றிலிருந்து உடலின உட 
செல்லும் 3,4- பென்ஸ்பைரீனின் சராசரி அளவு : வடக்கு வேல்ஸ 41 /ng: 
லிவர்பூல் 4500g . சிகரெட் புகையிலிருந்தோ , ஆகாய அசுததததிலிருந்தோ, 
அல்லது இரண்டிலுமிருந்தோ வரும் 3 : 4 பென்ஸபைரீன் அளவை நேரடியாகப் 


47 


செய்தொழில் 


புற்றுநோய் 


உண்டாகின்றன என 


பொறுததே 

நுரையீரல் புற்றுநோய் மரணங்கள் 
ஸ்டாக்ஸும் கேம்ப்பெல்லும் முடிவு செய்தனர் . 


இந்த முடிவுகள் இறுதியானவை என எவரும் கூறமுடியாது . ஹியூபர் 
( 1956 ) என்பவர் காற்று சம்பந்தமான காரணங்கள் ஒன்று என்பதை விடப் 
பலவாக இருக்கவேண்டும் எனக் கருதினார் . உதாரணமாக , நிக்கல் , குரோமியம் , 
ஆர்சனிக கூட்டுப் பொருள்களிலிருந்து வரும் புகையும் , தூசியும் , அஸ்பெஸ்டாஸ் , 
திலக்கரி எணணெய , கரிப்புகை , புற்றுநோய் உண்டாக்கும் பெடரோலின விளை 
பொருளகள் , கதிர் வெளிவிடும் தாதுப்பொருளகளும் , வாயுக்களும் , பெட்ரோல் 
ஆவிகளும் , டீசல் என்ஜின வெளிவிட்ட வாயுக்களும் , கருங்காரை ரோடுகளி 
லிருந்தும ரப்பர் டயாகளிலிருந்தும் வெளிவரும் தூசுகள் போன்றவைகளாகும் . 


பெட்ரோல் , டீசல் என்ஜின்களிலிருந்து வெளிவரும் வாயுக்களில் 3 : 4 
பென்ஸ்பைரீன்மாத்திரமனறி , மற்றும் பல புற்றுநோய் உண்டாக்கும் பொருள் 
களும் வெளிவருகின்றன என்பதில் சந்தேகமேயில்லை . ரோடு போக்குவரத்து 
சம்பந்தப்பட்ட லாரி டிரைவர்கள் , கார்ஷெட் ஊழியர்கள் , போலீஸ்காரர்கள் 
இவர்களிடையே நுரையீரல் புற்றுநோய் அதிகமாகக் காணப்படுகிறது என்ப 
தற்குப் போதிய உண்மையான ஆதாரம இலலை . டீசல் என்ஜின்கள் மிகவும் 
சமீபகாலத்திலேயே உபயோகத்திற்கு வந்திருப்பதால் , அதுபற்றிய முடிவுக்கு 
வர இயலவில்லை ( 1930 - ல் டி.இ.ஆர்.வி. 600 டன்களே உபயோகப்படுத்தப் 
பட்டிருக்கின்றன . ஆனால் , பெட்ரோல் 3,324,000 டன்கள் உபயோகப்பட்டிருக் 
கின்றன ) . 


புகையிலைப் புகையில் இருக்கும் மற்றும் பல புற்றுநோய் உண்டாக்கும் 
பொருள்களாவன : 1 : 2 பென்சாந்தாசீன் , ஆர்சனிக , கதிர் இயக்க பொடாசியம் 
போன்றவைகளாகும் . புகையிலையைப் போன்றே சிகரெட்டைச சுற்றியிருககும 
காகிதமும எரிபொருள்கள கொண்டிருக்கின்றன . சிகரெட உபயோகிப்பவர் 
களுக்கும் குழாய் உபயோகிப்பவாகளுக்குமிடையே உள்ள வேறுபாடுகளை 
எரியும் சிகரெட்டின் காகிதமகொண்டு விளக்கமுடியாது . சாதாரணமாக , சிகரெட் 
பிடிககுமபோது நிகழும உள்ளிழுப்பது , வெளிவிடுவது போனற முறைகளைக 
கொண்ட இயநதிரப் பொறிகள மூலம் வெளிவந்த புகையிலைப் புகையை 
நேரடியாக மிருகங்களுக்குச் செலுத்தி நுரையீரல் புற்றுநோய் உண்டாககப் பல 
முயறசிகள சென்ற பல ஆண்டுகளாகச செய்யப்பட்டுவருகினறன . முடிவுகள் 
ஐயப்பாடு உடையயனாக இருககினறன . சுணடெலியின சருமததில தாரை 
நேரடியாகப் பூசிய புறறுநோய உணடாககச செய்த முயற்சிகளும் இங்ஙனமே 
ஆயின . பல நாட்களாக நீடித்து வரும் இந்தச் சோதனையைப் பற்றிப் பினவரும 
அத்தியாயங்களில் குறிப்பிடுவோம . 


நுரையீரல் புற்றுநோய்ககும் சிகரெட் புகைபிடிப்பதற்குமிடையே உள்ள 
தாகச் சொல்லப்படும் தொடர்பு பரிசோதனைகள் மூலம் ஊர்ஜிதம் செய்யப 


48 


புற்றுநோய் 


படவில்லை . எனினும் , இன்னும் ஆராய்ச்சிகள் செய்யச் செய்ய இந்த விவரம் 
பற்றிய முழு உண்மைகள் நமக்குக் கிடைக்கும் . உதாரணமாக , டிரான்ஸ்வாலில் 
பாண்டு மரபினர் உபயோகிக்கும் அலோ மூக்குப்பொடிகளில் 3.4 பென்ஸ்பைரின் 
இருப்பதாகக காமபெல்லும் கூபபரும கண்டுபிடித்திருக்கின்றனர் முக்குப் 
பொடி அதிகமாக உபயோகிக்கும் இந்த மரபினரிடையே மூககுக குழிகளின் 
புற்று நோய இருப்பதாகத் தெரிகிறது . முககுக்குழி எனபது முககுப்பொடி 
போடப்படும் இடம் . 


மிகவும் அதிகமாகப் புகைபிடிப்பவரின் மரபுவழி உடலமைப்பில் நுரையீரல் 
புற்று நோய்ககுக காரணம் இருப்பதாக ஓர் எதிர்த்தரப்பு வாதம உருவாகியிருக் 
கிறது . ஆகவே , நுரையீரல் புற்றுநோய் உண்டாவதற்கான முன்நிலையும் , புகை 
யிலைக்கான முன்சாாபுநிலையும் ஒரே சமயத்தில் இயங்கியபோதிலும் , அவற் 
திடையே காரணத் தொடர்பு இல்லை . இந்தக கோட்பாட்டைப் புறக்கணிப்பது 
சிரமமாகும் . ஆனால் , செனற சில ஆண்டுகளாக நுரையீரல புறறுநோய் 
திடீரென அதிகமானதை அந்தக் கோட்பாட்டால் விளக்கமுடியாது . 


. 


இதற்கும் புகையிலை உபயோகிப்பதற்கும் போதுமான அளவு தொடர்பு 
இல்லாவிட்டாலும் , அதிகமாகப் புகைபிடிக்கும் வழக்கத்துடன் சம்பந்தப்பட்ட 
மற்றும் பல வியாதிகள் இருக்கின்றன . அவை : காரோனரி இரத்தநாளம் 
அடைத்துவிடுவது ( காரோனரி இரததநாளமதான் இருதயத்திற்கு இரத்தம் 
எடுத்துச் செல்லும் - தமனியாகும் - மொ -ர் ) . பெர்ஜா வியாதி ( கால்களுக்கான 
இரததத தமனிகள் அடைக்கப்பட்டுக கால்கள் புரையோடி அழுகிப்போதல - 
மொ - ர் ) , டுவடீனம் , இரைபபைப் புண்கள் , பார்வை மந்தம் ( amblyopia ), 
நாட்பட்ட மூச்சுக் குழல் அழற்சி , க்ஷயரோகம் முதலியவைகள ஆகும் . 
டென்மார்க் மருததுவாகள் சிலரின கணிப்புப்படி , முததிரப்பைப் புற்று 
நோய்கூட இதில் அடங்கும் . நுரையீரல் புற்றுநோய்க்கு முன்னோடியாக நாடபட்ட 
மூச்சுக்குழல் அழற்சி இருக்கலாம் எனவும் தெரிகிறது . 1918 - ல் அகில உலகத 
திலும் ஏற்பட்ட இன்புளுயென்ஸா ஜுரம் , நுரையீரலைத் தாக்கி , அதனமுலம் 
நுரையீரல் புற்றுநோய் உண்டாகியிருக்கலாம் எனவும் பல ஆசிரியாகள் கருது 
கின்றனர் எனினும் , இந்த இனபுளுயென்ஸா ஜுரத்தினால் அதிகமாகப் 
பாதிக்கப்பட்ட ஐஸலாண்டு நாட்டில் நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்ததாகத் 
தெரியவில்லை . மேலும் , இந்த இன்புளுயென்ஸா இருபாலரையும் ஒரேமாதிரி 
பாகவே தாக்கியது . 


முடிவாக , நுரையீரல் புற்றுநோய் மரண விகிதத்திற்கும் உபயோகிக்கப்பட்ட 
மொத்தப் புகையிலைக்கும் ஒரு தொடர்பும் இருப்பதாகத தெரியவில்லை . ஆனால் , 
பலதரமான பத்து நாடுகளில் , 20 வருடங்களுக்கு முன்னர் சிகரெட் உபயோகிக்கப் 
பட்ட விகிதத்திற்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது . 


சய்தொழில் ...... 


....... புற்றுநோய் 


49 


நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை 


மூன்று காரணங்கள் ஒன்று சேர்ந்து , நுரையீரல் புற்றுநோயை ஒரு சமூகப் 
பிரச்சினையாக்குகின்றன . ( 1 ) மற்ற அங்கங்களின் புற்றுநோயைவிட , இந்தப் 
புற்றுநோய் குறைந்த வயதிலேயே அதிகமாக உண்டாகிறது . ( 2 ) நோய் தீர்ப்பது 
மிகவும் சிரமம் . ( 3 ) ஏனெனில் , நோயின் அறிகுறிகள் , நோய்வளர்ச்சியின் 
இறுதிக்கட்டத்திலேயே தோன்றுகின்றன . 1951-52 - ல் பிக்னல் கண்ட 637 
நோயாளிகளில் 135 பேர் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டனர் . 210 பேர் எக்ஸ் - 
கதிர் சிகிச்சை செய்யப்பட்டனர் . 292 பேர்களுக்கு ஒரு சிகிச்சையும் தரப்பட 
வில்லை . கடைசியாகக் குறிப்பிட்டவர்களில் 128 பேர்கள் , நோயின் முதல் அறிகுறி 
கண்ட 9 மாதங்களிலேயே மரணமடைந்தனர் . 7 பேர்களில் ஒருவரே இரண்டு 
வருடங்களுக்கு அதிகமாக வாழ்ந்தனர் . 5 மாதங்களாக நோயின் அறிகுறிகள் 
கொண்ட நோயாளிகளின் பாதிப்பேருக்கு முதல்நிலை வளர்ச்சியிலிருந்து மெடாச் 
டேசுகள் ஏற்கெனவே உண்டாகியிருந்தன . நோயாளிகளின் 18 % ல் போதிய 
அறுவை சிகிச்சை செய்யமுடிந்தது . அறுவை வல்லுநர்களும் , செவிலியர்களும் , 
போதிய சிறந்த அளவில் முயற்சிசெய்தும் , அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர் 
களில் 25-30 % விகிதத்தினரே மேலும் 5 ஆண்டுகள் - வாழ முடிந்தது . 


இந்தப் பிரச்சினைக்கு முடிவு கூறுவது சிரமமேயல்ல . உடனடியாகப் புகை 
யிலை தடை செய்யப்பட்டால் , இன்றிலிருந்து 25 ஆண்டுகளுக்குள் ஆண்களில் 
நுரையீரல் புற்றுநோய் தோன்றும் விகிதம் சுமார் 80 % நிச்சயமாகக் குறைந்து 
விடும் . புகையிலை தடைசெய்யப்படுமென்பது நடவாத காரியம் . பல காரணங் 
களால் , தேசிய சுகாதாரக் குழுவினருக்கு ஆகும் முழுச் செலவைவிட அதிகமான 
பணம் , புகையிலை வரிமூலம் அரசினருக்குக் கிடைக்கிறது . சுதந்திரமான 
சமூகத்தில் அது தடை செய்யப்படவேண்டுமா என்று நாம் சந்தேகிக்கிறோம் . 
புகைபிடிப்பதால் உண்டாகும் தீங்குகளைப்பற்றித் தேசமெங்கும் பிரசாரம் செய்ய 
வேண்டும் . இராணுவத்தில் பணியாற்றுபவர்களுக்கு வரியில்லாது சிகரெட் 
கிடைப்பது தடை செய்யப்படவேண்டும் . இதன் மூலம் புகைபிடிக்கும் வழக்கம் 
ஓரளவு மட்டுப்படுத்தப்படலாம் . புள்ளிவிவரங்கள் அதிகமாக ஆகப் புகையிலை 
தயாரிப்பாளர்கள் , ஏற்கெனவே ஆரம்பித்திராவிட்டால் , புற்றுநோய் உண்டாக் 
காத சிகரெட்டுகள் தயாரிப்பதில் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் . 
சக்தி வாய்ந்த வடிகட்டும் சாதனங்கள் , உள்ளிழுக்கப்பட்ட தாரின் அளவைக் 
குறைக்கப் பெரிதும் உதவும் . புகையிலையில் புற்றுநோயின் முன்னோடிகளை 
அகற்றுவதன் மூலமும் , எரிவதன் உஷ்ணத்தை மட்டுப்படுத்துவதன் மூலமும் , 
புகையிலையில் புற்றுநோய் உருவாக்கும் சாதனங்களைக் குறைக்கமுடியும் . 


கதிர்வீச்சும் புற்றுநோயும் 
எக்ஸ் அல்லது ‘ காமா கதிர்வீச்சால் 200 கேசுகளில் புற்றுநோய் 
உண்டானதாக மருத்துவ இலக்கியத்தில் காணப்படுகிறது . 1895 , டிசம்பரில் 


4 


50 


புற்றுநோய் 


உர்ஸ்பர்க் மருத்துவக் குழுவில் ராண்ட்ஜன் , தனது புதிய கிரணங்கள் 
( கதிாகள ) கண்டுபிடிப்பை வெளியிட்ட ஆறு ஆண்டுகள் கழித்து , 1902 - ல முதல் 
கேஸ் விவரிக்கப்பட்டது . ராண்டஜன் குழாய்களை நான்கு ஆண்டுகளாக 
மற்றவாகளுக்கு விவரித்துக்காட்டிய ஒரு ராணடஜன கதிர வலலுநர்தான் 
முதல் நோயாளி . 33 வயது வந்தவர் ; அவருக்கு வலக்கையின் பின்புறத்தை 
பெருமளவிறகுப் பாதிதத காாசினோமா உணடாயிற்று அதன மூலம முழங்கை , 
அககுள இவைகளின நிணநீர் முடிசசுகளில் மெடாசடேசுகள உணடாயின .. 
முதலில் வியாதி பெருமபாலும் எகஸரே மருததுவர்கள , செவிலியர்கள . தொழில் 
வல்லுநாகள இவாகளிடையே தோனறிற்று . இதையே தொழில் மூலம் 
உண்டான கதிர்வீசசுப் புற்றுநோய் எனகிறோம் . 


இதன பின்னர் , சிகிச்சை மூலம் உண்டான கதிர்வீச்சுப் புற்றுநோய் ஆரம் 
பித்தது . தற்காலத்துப் பெரும்பாலான கேசுகள் இந்தப் பிரிவையே சாரும் . 
கதிரவீச்சுகளின் ஆபத்துகளைப்பற்றித் தெரியுமுன்னா முகப்பரு . சோரியாஸிஸ் , 
வெருகா , பேஸ் , புருரைகோ போன்ற பல சங்கற்ற வியாதிகளுக்குக் கதிர்வீச்சுச 
சிகிச்சை செய்யப்பட்டது . கதிர்வீசசிறகும் புற்றுநோய் உண்டாவதற்குமான 
இடையிலுள்ள மறைந்து கிடக்கும் காலம் மிகவும் நீண்டதாகும் ; 4 முதல் 
34 வருடங்கள் வரை ஆகலாம் இந்த சிகிச்சைகளைச் செய்யும் மருத்துவர்களைப் 
பொறுத்தவரையில் சராசரியாக மருததுவாகளை விட , எகஸரே மருத்துவர்கள் 
5 ஆண்டுகள சீககிரமே மரணமடைகிறாகள என ஷிலட்ஸவாரன கணடார் . 
எனினும் , அவாகளிடையே குறிப்பிடும் அளவில் புற்றுநோய அதிகமாக 
உணடாவதிலலை . கதிர்வீசசுக கிரணங்கள் அதிக அளவில் உடமபைத தாக்கும 
போது , மூப்படைதல் துரிதப்படுத்தப்படுகின்றன என மிருகப் பரிசோதனைகள் 
மூலம் தெரிகிறது . 


உறுப்புகளின் உள் கதிர்வீச்சுக்குச் சிகிசசைக்காக உபயோகப்படுத்தப் 
படுகிற கதிரியக்க ஐசோடோப்களும் மேற்கூறியவைபோன்று , சம அளவில் 
ஆபத்து உண்டாககககூடியவைகள . உதாரணமாக , தைராயடுச சுரப்பி 
அளவுக்கு மிஞ்சி அதிக அளவில் வேலை செய்வதற்குச் சிகிச்சையாக , கதிரியக்க 
ஐயோடின கொடுக்கப்பட்டால் அதிதீவிரமான மைலாய்டு லியூகிமியா உண்டா 
வது தெரிந்ததே . ஜப்பானில் ‘ அணுகுண்டு வெடிப்பிற்குப் பிழைத்திருந்த 
எஞ்சியவர்களிடம் காணப்பட்ட நோயும் இதுதான . பொதுவாக ஜப்பானியர் 
களிடையே காணப்படுவதை விட , அதிதீவிர லியூகிமியா அங்கு 5 மடங்கு 
அதிகமாகக் காணப்படுகிறது . திடீரென்று அணுகுண்டு வெடிப்பினால் விளையும 
கதிர்வீச்சுகளுக்கு ஒருமுறை உட்படுத்தப்பட்டால் பலதரப்பட்ட கட்டிகள் 
மிருகங்களிடையே உண்டாகலாம எனவும் தோன்றுகிறது . 


புற்றுநோய் உருவாகும் கணணோடடததில பார்ததால் , மிகவும் ஆபத்தான 
பிளவுப்பொருள ஸட்ரானசியடி -90 எனப்படும் ஸ்டரானசியததின கதிரியக்க 
ஐசோடோப் பொருளதான் இளைஞர்கள , மிருகங்கள் இவைகளின் வளரும் 


செய்தொழில் ........................... 


........ புற்றுநோய் 


51 


எலும்புகளில் உள்ள கால்சியத்தை 

கால்சியத்தை அகற்றி ஸ்ட்ரான்சியம் சோமுடியும் .. 
அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச அளவின் 10 % ( தொழில் மூலம் தாக்கப்படுவது ) ; 
ஒரு வருடத்தின் 0.25 rad ( ரேட ) விகிதத்தில் எலும்பைக் கதிர்வீச்சினால் 
தாககும என லூயிஸ் ( 1957 ) கணக்கிட்டார் . பல நூறு குண்டுகளின் வெடிப் 
பால தொடர்ந்து வெளிவிடப்படுகிற கதிர்களில் அந்த கிலையான ஜன ததொகை 
இருந்தால் , ஒவ்வொரு வருடமும லியூகிமியா மரணங்கள் 5-10 % அதிகமாகும 
என லூயிஸ கணக்கிடுகிறா. தற்போது ஸ்ட்ரான்சியம - 90 - ன அளவு மிகவும் 
குறைவாக இருப்பதால , அதனால் ஏற்படும் ஆபத்தும் குறைவாகவே இருக் 

எனினும் , நிலைமை பழைய நிலைக்கு மாற்றமுடியாத ஒன்றாகும் என்பது 
குறிப்பிடத்தகுந்தது . அணுகுண்டுகளின் 

வெடிப்பு அதிகமாக 
ஸட்ரானசியம் - 90 - ம அதிகமாக உற்பத்தியாகி , அதனால் ஏற்படும் ஆபத்தும் 
அதிகமாகிறது . ஆபதது உண்டாகும் அளவு என்ன என்பது பற்றி நமக்குத 
திட்டமாகத் தெரியாது . இதுபற்றிய தெளிவான விவரங்கள் நமக்குக கிடைக்கும் 
போது , அதன அளவு மிகவும் அதிகமாகி , காலம் கடந்துவிட்டது எனத் தெரியும் 
போது கஷ்டமாக இருக்கும் 


கிறது . 


பரிசோதனைப் புற்றுநோய்களின் முக்கியத்துவம் 
தொழில் மூலமும் சூழ்நிலைச் சுற்றுப்புற மூலமும் மனிதனுக்குப் புற்றுநோய் 
உணடாகக காரணமான சிலவற்றை நாம இந்த அததியாயததில் கண்டோம் . 
நேரடி மனிதப் பரிசோதனை மூலம் இந்தத் தகவல் கிடைக்கவில்லை . பரிசோதனைகள் 
மூலம் மிருகங்களில் புற்றுநோய் உண்டாக்கி , அதன்மூலம் கிடைக்கும் புள்ளி 
விவரங்கள் அதிகரித்துவருகின்றன . செனற 20 ஆண்டுகளாக 3.4 பென்ஸபை 
ரீன் போன்ற பாலிசைகளிக நீரகககரிபபொருளகளும , நீ நாப்தலமைன் போன்ற 
சாயததொழிலின இடைபபொருளகளும் , கதிர்வீசசுகளும் ( எக்ஸ் - ரே அல்லது 
கதிரியக்க ஐசோடோப்கள்), வைரஸகளும் போன்ற 400 - க்கு மேற்பட்ட பல 
பொருள்கள, குறிப்பாக எலிகள் , சுண்டெலிகள் போன்ற கொரிக்கும் உயிரினங் 
களில் புறறுநோய் உண்டாககுவதாகத தெரிகிறது .. 


செய்தொழிலாலோ . சூழ்நிலையாலோ மனிதர்களிடத்தில் இயற்கையிலேயே 
நோயை உண்டாககும முறைகள் மூலம் , விலங்குகளிடததில் புற்றுநோயைப் 
பரீக்ஷாாத்தமாக ஊக்குவிப்பது , புறறுநோய ஆராய்சசியில் மிகுந்த முககியத்துவம் 
வாய்ந்ததாகக் கருதப்படுகிறது . 


5. பரிசோதனைகள் மூலம் புற்றுநோய் 

உண்டாக்குதல் 


புகைக் கூண்டுகளைச் சுத்தம் செய்பவர்களின் விதைப்பையில் , எபிதீன் 
போமா எனப்படும் சருமப்புற்றுநோய் உண்டானதை விளக்கமாக 1775 - ல் 
பெர்சைவல் பாட் ( 1713-88 ) விவரித்ததிலிருந்து , ரசாயன சாதனங்களால 
புற்றுநோய் பரவிய வரலாறு ஆரம்பமாயிற்று . இதுதான் முதல் முதலாக நமக்குத் 
தெரிந்து செய்தொழில்மூலம உருவான புற்றுநோயாகும் . ஒரு குறிப்பிட்ட 
காரணத்தால் இது உருவாயிற்று என பாட் அறியலானா . புகையினால் சருமம 
ஆபாசமடைந்து விடலாம் . அந்த நாட்களில் ஏறும பையன்களால் புகைக் 
கூண்டுகள் சுத்தம செய்யப்பட்டன . இள வயதிலிருந்தே புகையுடன் தொடாபு 
அதிகமாக இருப்பதால் , பிற்காலத்தில் விதைப்பையில் புற்றுநோய் உண்டா 
பிற்று . 1875 - ல் 100 வருடங்கள் கழித்து , ஹேல்லிலுள்ள பாரபின் , தார் தொழிற் 
சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களிடையே , தொழில் மூலம் 

தொழில்மூலம் உண்டாகும 
சருமப் புற்றுநோய்கள் வான் வால்க்மேனால் கண்டுபிடிக்கப்பட்டன. 1876 - ல் 
ஸ்காட்லாந்து ஷேல் நிலங்களில் இதுபோனற கேசுகளை ஜோஸப் பெல் விவரிததார் . 
1887 - ல் லங்காஷயர் பஞ்சாலைத் தொழிலாளாகளிடையே இதைப்போன்ற 
கட்டிகள் உண்டாயிருப்பது தெரியவந்தது . அந்த இயந்திரங்களுக்கு இடம் 
படும் கனிப்பொருள் எண்ணெயுடன் நீண்ட தொடர்புகொண்டிருந்ததால் 
இந்த வியாதி உண்டாயிற்று எனத் தெரிந்தது . 


இவைகளெல்லாம் ஒப்பிட்டுப் பார்க்கப்படாத பரிசோதனைகள் . ஆனால் ,, 
விஞ்ஞான ரீதியான ஆராயச்சியில் பயன்படுத்தக்கூடிய புற்றுநோய்க் காரணி 
களின் மூலத்தை இவைகள் காட்டின . 

வகள் காட்டின . 1839 - ல் ஹானஸ் என்பவர் , வான் 
வால்கமேனின கேசுகளைப் போன்றே , கபிலநிறமான நிலககரி எண்ணெயைச் 
சருமத்தில் பூசி எலிகளிலும் நாய்களிலும் புற்றுநோய் உண்டாக்க முயற்சி 
செய்தார் . அவர் வெற்றி பெறவில்லை . ஆனால் , 1915 - ல் யமகீவாவும் , இச்சி 
காவாவும் நிலக்கரி எண்ணெயை முயல்களின் காதுகளில் பூசியதன் மூலம் 
புற்றுநோய்க் கட்டிகளை உண்டாக்குவதில் வெற்றியடைந்தனர் . 


பரிசோதனைகள் மூலம் புற்றுநோய் உண்டாக்குதல் 

53 
20 ஆம் நூற்றாண்டின ஆரம்ப காலங்களில் , நிலக்கரி எண்ணெயால் 
ண்டான நோய்க்குறியியல் நிலைகள் சாதாரணக் காயமாக இருக்கமுடியாது . 
ஆனால் , ரசாயனக் காயததுடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற கருத்து 
வலுப்பட்டது (ராஸ , கிராப்பா 1912) . கலில் உள்ள ரசாயனப்பொருள் 
சாதாரண செலபகுபபை நேரடியாக ஊக்குவிததன ஏற்கெனவே 
ராசும , கிராப்பரும கருததுத் தெரிவித்தனா ( ஆங்கில மருத்துவ சஞ்சிகை,, 
15-4-1911 ) 1922 - ல பேசி என்பவர் கரிப்புகையின புறறுநோய் உண்டாககும் 
தன்மையைப்பற்றிய பரிசோதனைகள் மூலம் ஊர்சசிதம செய்தார் . இதன் பினனர்ப் 
புறறுநோய் உண்டாக்கும பொருளையோ அல்லது பொருள்களையோ தனிமைப் 
படுத்த முயற்சிகள் செய்யப்பட்டன . 


என் 


கண்டனா . 


சூரிசசின் பிளாக்காலும் , டிரைபசாலும் இதற்கான முதல் சூசகம 1921 - ல் 
தெரிவிக்கப்பட்டது . ஒரு நடுநிலை அங்ககப்பொருளாக , கீலின் அதிகக கொதி 
கிலையின பினனமாக , புறறுநோய் உண்டாக்கும் இந்தப் பொருள் இருந்ததெனக் 

அது நைட்ரஜன , கந்தகம , ஆாசனிக அல்லது மற்ற உலோகங்கள் 
எதுவுமில்லாத , ஒரு பொருளாக , பிகரிக் அமிலத்துடன் நிலையான கூட்டுப் 
பொருளை உணடாககுகிறது . இது ஒருவேளை பாலிசைகளிக நீரகககரிப் 
பொருள வகுபபைச சோந்ததாக இருக்கலாம . 1922 - லிருந்து 1924 - க்குள் 
சா எானஸட கென்னவே , ராயல் புறறுநோய ஆஸபததிரியில் , சுண்டெலிகளின் 
சருமஙகளில சுததமான பாலிசைக்ளிக நீரகக கரிப்பொருளகளைப் பூசினார் . 
ஆனால் , இந்தப் பரிசோதனைகளமூலம் , கிடைத்த முடிவுகள் ஒன்றுமேயில்லை . 
எனினும் , வாயுப்பொருள கலந்த கீல் பொருள்களை , ஒா இருமபு வாலையில் 
500 ° C வரை சூடு செயதால் , தீவிரமான புற்றுநோய உண்டாக்கும் ஒரு 
பொருள் உண்டாவதாக அவா கண்டார் . அதிலும் அதிகமான உஷண 
நிலைகளில் புற்றுநோய் உண்டாக்கும் தன்மையற்ற பொருளகளான பெட் 
ரோலியம எணணெயகள , ஐசே பரீன, அசிடிலீன் , கொலஸ்ட்ரால , மனித ரோமம் , 
மிருக ரோமம் , தசை போன்றவைகளிலிருந்து நீரகத்தின் உதவியுடன் புற்று 
நோய் உண்டாககும தாாகள கிடைக்கும் . இந்தக குழப்பததைத தெளிவு 
படுத்தும் இரண்டாவது சூசகம மேனியாடுக்குக கிடைத்தது . புற்றுநோய்க் 
காரணிகளான கீலகள , எணணெய்கள் இவற்றோடு எப்போதும் தொடர்பு 
கொண்டுள்ள நில ஒளிாவை அவா ஆராயநதாா . 1927 - ல இந்த ஒளிர்வின் 
நிறமாலை தனிப்பட்ட தன்மையுடையதாய இருக்கிறதென்றும் , அதன் தாழ் 
அலைவரிசையில் 3 பட்டைகள் இருககின்றன என்றும் அவர் கண்டார் . 


இயற்கையிலேயே கிடைக்கும் புற்றுநோய்க் காரண தார்களையும் , கென்னவே , 
கோல்டன போன்றவர்கள் பைரோலிசிஸ் ( pyrolysis) பரிசோதனைகள் மூலம் 
கண்டவைகளேயும , மேனியர்டும் , ஹேகரும் ஆராய்ந்தனர் . இதே சிறப்புத் 
தன்மை கொண்ட பட்டைகள கண்டுபிடிக்கப்பட்டன. அதே மாதிரியான 
ஒளிர்வு அடையாளமுள்ள சுத்தமான ரசாயனக் கூட்டுப் பொருள்களை அடைவது 


54 


புற்றுநோய் 


தான் அடுத்தபடியாகும் . 1928 - ல் இதே ஒளிா நிறமாலையைக கொண்ட 1 : 2 
பென்சாந்தரசீனை ஹேகர் கணடார் . இதே கூட்டுப்பொருளோ , அல்லது 
இதனின்று விளைநத மற்றப் பொருளோ, சுத்தி செய்யப்படாத தார்களின் 
ஒளிர்வுககுக காரணமாகும் எனபதில் சந்தேகமிலலை . 


1 : 2 பென்சாந்தரசீனின அமைப்பு 


1929 - ல் கிளார் 1 : 2- 5 : 6 டைபெனசாநதரசீனைச செயறகை முறையில் 
உருவாக்கினார் . இதுதான புறறுநோய் உண்டாககும குணங்களைக கொண்ட 
சுத்தமான முதல ரசாயனக கூட்டுப்பொருளாகும ( கென்னவேயும் , 
ஹேகரும் 1930 ) . 


1.2 : 5 : 6 டைபென்சாந்த்ரசீன 
இந்தச சிக்கலான பாதையினூடே வழிகாட்டும் ஒரு கயிறாக , ஒளிாவு 
நிறமாலையை மட்டுமே கொண்டு , ராயல் புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் ஆராய்ச்சிக் 
குழுவினர் பெக்டன் வாயுத தொழிற்சாலையிலிருந்து கிடைத்த 2 டன கலைப 
பினனப்படுத்தும் வேலையில் இறங்கினா 1931 ஆம் ஆண்டு முன்பனிக 
காலததில இது 7 கிராம எடையுள்ள மஞ்சளான படிகப் பொடியாக மாற்றப் 
பட்டது . இதை மேலும 

பினனப்படுத்தியபோது , பெரிலீன C20 H12 
என்ற பொருளின் ஐசோமாகளாக இரண்டு படிகப் பொருள்கள் கிடைத்தன 

பிரதமக கூட்டுப்பொருளான 3 : 4 பெனஸ்பைரீன புற்றுநோயின் மிகச 
சிறந்த காரணியாகக் கருதப்பட்டது . மூலக கீலின் ஒளிாவுக்கு இது காரணமாக 
இருந்தது . 


3 : 4 பென்ஸ்பைரீன் 
அதிகமான கொதிக்கும் நிலை கொண்ட வாயுத்தொழில் தார்களில் 15 % -ல் 
3 : 4 பென்ஸ்பைரீன் இருக்கலாம் எனப் பின்னர் செய்யப்பட்ட ஆராய்ச்சி 
மூலம் தெரிகிறது . 


பசிசோதனைகள் மூலம் புற்றுநோய் உண்டாக்குதல் 


55 


ரசாயன ரீதியில் மிகவும் சிக்கலான , இரண்டு நீரகக் கரிப்பொருள்கள் , 
சுண்டெலியின தோலிலே பூசப்பட்டாலும் , புற்றுநோயைத் தோற்றுவிக் தம் 
திறனுடையவையாக இருக்கின்றன என்று தெரிந்தவுடன் அதே குணங்களை 
யுடைய , தூய்மையான ரசாயனக் கூட்டுப் பொருள்களைத தேட ஆரமபிததார்கள் . 
இன்று நமக்கு அதுபோல் பல பொருள்கள தெரியும் . கீல , தார் , எணணெய் , 
அதன தொடாபுடைய தொழிலகள் இவற்றில உண்டாகும் செய்தொழில் 
புற்றுநோயப் பிரசசினைகளை , புற்றுநோயைத தோற்றுவிககும ரசாயனப் பொருள் 
களைக கண்டுபிடித்தது , ஓரளவு விடுவித்துள்ளது . ஆனால் , சருமத்தைத தவிர 
மற்ற இடங்களில் புறறுநோய் தோன்றுவதில் உள்ளார்ந்துள்ள பிரசசினைகள் 
இனறும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை . உடலில் இயற்கையாக உள்ள , 
பல கூட்டுபபொருளகள் ஏறத்தாழ இதுபோன்ற ரசாயன அமைப்பை 
உடையனவாக இருக்கின்றன . எனினும் , உடல் இவற்றை அசாதாரண நிலைகளில் 
கூடப் புறறுநோய உணடாககும நீரகக கரியபொருள் களாக மாற்றக்கூடும் 
என்று யாரும் எடுத்துக் காட்டவில்லை . 1947- ல ஹார்ட்வெலலால பிரசுரிக்கப் 
பட்ட ( இரண்டாவது பதிப்பு , 1951 ) ‘ புற்றுநோய் ஊக்கும் செயலமுறைக்காகப் 
பரிசோதிக்கப்பட்ட கூட்டுப்பொருளகளைப்பற்றிய ஆராயசசியில , ஏறக்குறைய 
1,200 பொருளகள வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன . அவற்றில் 350 தீங்கற்ற 
கட்டிகளையோ , கொடுரமான கட்டிகளையோ தோற்றுவிக்கும் தன்மையுடையன 
என்று கண்டுபிடிக்கப்பட்டது . அதன பின்னர் , ஏறக்குறைய 200 புற்று நோய 
ஊககும ரசாயனப் பொருளகள , அப பட்டியலில் சோககப்பட்டுள்ளன . நோய 
ஊககும இந்த ரசாயனப் பொருள்களின் பட்டியலைக் கண்டு நாம் அசச 
முறத தேவையில்லை . ஏனெனில் , அவற்றில் பெரும்பாலானவை , அதை விளை 
விககும செயலமுறையை மனததில் கொண்டே செயற்கை முறையில் தயாரிக்கப் 
பட்டவை . அதில் சிலவறறைத் தவிர , முந்திய பட்டியலிலுள்ள 350 புற்று 
நோய ஊக்கும பொருள்கள 1 : 2 : 5 : 6 டைபென்சாநத் சீனுடன் தொடர்புள்ள 
பாலிசைக்ளிக நீரகககரிப்பொருள்களோ, அல்லது அசோ சாயப் பொருள்களோ , 
வாசனை அமைனகளோ , ஸ்டீராய்டு ஹார்மோன்களோ அல்லது ரேடியக கதிர 
இலககப் பொருள்களோ ஆகும் . 


பாலிசைக்ளிக நீரகக்கரிப்பொருள்கள் தங்களது ஆதிக்கத்தைப் பிரதான 
மாக அவை இடப்பட்ட இடத்திலேயே செலுத்துகின்றன ! உதாரணமாக , 
பரிசோதனைக்குட்படுத்தப்படும் பிராணியின் தோலமீது - பிறவகைப் புற்று 
நோய்க காரணிகள் , இடப்பட்ட இடத்திற்கு அப்பால செயல்படுகிறது . 
பாதிக்கப்பட்ட இடம , நோய ஊக்கிகள கிரகிக்கப்பட்டு , கடத்தப்பட்டு , 
வளாசிதை மாற்றம் அடைந்ததன் விளைவே ஆகும் . இதறகு அசோ சாயப் 
பொருளகள் சிறந்த உதாரணங்களாகும் . 1906 ஆம ஆண்டிலேயே பி . பிஷர் 
என்பவர் , ஸகாாலட் சிவப்பு சாயப் பொருளை முயலின் காதுத் தோலில் 
ஊசிமூலம் செலுத்தி எபிதீலிய வளர்சசிக கட்டிகள்போன்று இருப்பதை 
விவரித்தார் . 


56 


புற்றுநோய் 


HO 
MEN 

N 

* 

ஸ்கார்லட் சிவப்பு 
சில ஆண்டுகள் கழித்து , 1909 - ல் புறறுநோயக காரணி எளிதான 
அமைப்புக் கொண்டதாக ஆக்கப்படலாம் எனவும் , அதன் செயல ஊக்கப் 
பகுதி 4 அமைனோ-2 : 3 அசோடோலுவீன் என்றும் ஹேவர்டு கண்டார் . 


QN=NNE 


NH , 

, 
CH 


CH , 


கிடைத்தன 


எனினும் , ஸ்கார்லட் சிவப்பு அல்லது 4 அமைனோ 2 . 3 அசோடோலுவீன் , 
பரிசோதனை மிருகங்களுக்குக் கொடுக்கப்பட்டதால் , வேறுவிதமான முடிவுகள் 

பல காலமாகப பின குறிப்பிட்ட பொருள எலிகளுக்கு உணவில் 
கொடுக்கப்பட்டால் , கலலீரல் புற்றுநோய உண்டாகிறது என யோஷிடா 
அறிவிததாா ; 1936 - ல அமைனோ அசோடோலுவீனின ஓர் ஐசோமரும் , 
கலலீரலின புறறுநோயக கட்டிகள உணடாககுவதில் தீவிரம வாயந்தது என 
கினோசிடா கண்டுபிடிததாா. இதுதான வெணணெய் மஞ்சள் எனபது - 
4 - டைமீதைல் அமைனோ அசோபென்சீன . 


chi 


N =NO 


CH , 


இது ஆகாரததிறகு நிறம் கொடுக்கும் சாதனமாக முனனா உபயோகிககப் 
பட்டதால் இந்தப் பெயர் கொண்டது . சரும அடியில ஊசிமூலம் செலுத்தப் 
பட்டால் , வெண்ணெய மஞ்சள ஒரு விளைவும் தலத்தில் ஏற்படுத்துவதில்லை . 
ஆனால் , மற்ற உறுப்பான கல்லீரலில் கொலானஜியோமா , ஹெபடோமா போன்ற 
புற்றுநோய்க கட்டிகளை உண்டாககியது . 


மேற்குறிப்பிட்ட மூன்றாவது பிரிவான வாசனையுள்ள அமைன்களைப் பற்றிய 
தற்காலத்தில் அறிவு , 3 நாபதலைமீன் , பெனசிடீன் பொருள உறபத்தியுடன் 
இணைந்த சிறுநீரபபையின புற்றுநோயகளைப்பற்றிய விவரங்களிலிருந்து 
கிடைத்ததாகும் . 


( W MY 


NH4 


நாப்தலைமீன் 


பென்சிடின் 


மற்ற அமைன்களைப்பற்றியும் சமீபத்தில் ஆராய்ச்சி செய்யப்பட்டன . 
2- அசிடைலமைனோபுளோரின் என்ற கிருமி நாசினி , ஒளி நாளத்தின் புற்று 


தனைகள் மூலம் புற்றுநோய் உண்டாக்குதல் 


57 


" நோய் உள்ளிட்ட பலதரப்பட்ட புற்றுநோய்களை எலியில் உண்டாக்கியது . 
4- அமைனோஸ்டில்பீனின் விளைபொருளகளும் 

இததகைய பலதரப்பட்ட 
குணங்களை வெளிக்காட்டின. 


( 


INHCOCH , 


CH = CH 


NH , 


2 - அசிடைலமைனோபுளோரின 


4 - அமைனோஸ்டில் பீன 


இந்தப் பிரிவைச சேர்ந்த கூட்டுப் பொருள்களால் எலியில் உருவான 
கட்டிகள் வருமாறு : ஊசியிடப்பட்ட இடத்தில சாாகோமா . பேசல் செலகள 
கொண்ட கார்சினோமா , வெளிப்புற ஒலி நாளத்தின் புற்றுநோய்கள் , கலலீரலின் 
கோலானஜியோமா , நுரையீரல் அடினோமா , குடலின் சில புற்றுநோய்கள் 
ஹைபர்நெபரோமா ( சிறுநீரகப் புற்றுநோய் - மொ -ர் ) முதலியவைகளாகும் . 


4- அமைனோடை பீனைலும் , அதன் விளைபொருள்களும் தான் சமீபகாலத்தில் 
விவரிக்கப்பட்ட புற்றுநோய் உண்டாக்கும் அமைன்கள் ஆகும . 


பென்சிடின் அல்லது 2 - அசிடைல் அமைனோபுளோரின போல் அல்லாமல் 
4 - அமைனோடைபீனைல் நாய்களில் சிறுநீர்ப்பை புற்றுநோய் உண்டாக்கு 
வதில் மிகுந்த சகதி கொண்டிருந்தது . அவை 3 நாபதலைமைன் போன்று 
சக்தி வாய்ந்திருந்தன . 


NH, 


f 


உடல் இயலைச் சார்ந்த ஒரு முக்கியமான கூட்டுப் பொருளுக்கும் , புற்று 
நோய்த் தோற்றத்திற்குமிடையேயுள்ள ஒரு முக்கியமான இணைப்பு , 1932- ல் 
லகசேனால கண்டுபிடிக்கப்பட்டது . சில குறிப்பிட்ட சாதகமான சூழநிலை 
களில் , பெண்பால ஹார்மோன்களை ஊசி மூலம் செலுத்தினால் , ஆண் 
சுணடெலியில் , முலைப்புற்றுநோய் உண்டாகிறது என அவர் கண்டார் . 
ஈஸ்ட்ரோஜன்கள போனற , ஸ்டீராபடு 

ஹாாமோன்களின் 

புற்றுநோய் 
உணடாககும் வினை , திசுக்களிலே மாததிரம நிகழமுடியும் . இந்தத திசுக்களின 
மீது இயற்கையாகவே , இந்த ஸ்டீராய்டு ஹார்மோனகள் நன்கு வினை புரியும் . 
இயற்கையிலேயே கிடைக்கும் ஒரு கூட்டுப் பொருளால் புற்றுநோய உண்டாக்கப் 
படும் இந்த ஆராய்ச்சி , லக சேனால் முதலில் செய்யப்பட்டது . மேலும் , பாதிக்கப் 
படும் தன்மை கொண்ட சுண்டெலிகளில் , முலை , அண்டம் இவைகளில் புற்று 
நோயை உணடாககும சக்தி , செயறகை முறை பெண்பால் ஹார்மோன்களுக்கு 
உண்டு என்பது தெரிந்தது . 


58 


புற்றுநோய் 


H , CO 


CH , 
CH, 


OH 


HOL 


CH , 
CH , 


HO 

ஈஸ்ட்ரோன் 
( இயற்கையாகக் கிடைக்கும் 
பெண்பால் ஹாாமோன ) 


டைஈதைலஸ்டீல்போஸ்டீரால் 

செயறகைமுறைப் 
பெண்பால ஹாாமோன ) 


மனிதனில் , எக்ஸ- கதிர்கள் புற்றுநோய் உண்டாக்குவது பல நாட்களாகத் 
தெரிந்த ஒன்றாகும் . அணுவிளைபொருள்களும் , அணுகுண்டுகளின் விளை 
பொருளகளும் , 

தீவிர ரேடியக கதிர இயககத தனமை கொண்டதாலும் 
மினனணுக்கதிர்களை வெளிவிடுவதாலும் ( புறறுநோய் உண்டாககும தன்மை 
கொண்டவை ) இது சமீப காலததில மிகுந்த முக்கியத்துவம் அடைந்திருக 
கிறது . ஆராயச்சி விரிவடைவதன அவசியத்தை இது உண்டாக்கியது . இந்த 
வளாசசி தொடர்ந்து நடைபெறவேண்டும் . ஏனென்றால் , அப்போதுதான நமக்கு 
ஏற்படக்கூடிய மரபுவழி சொமாடிக் ஆபத்துகள் நனகு தெரியும் . உடல் 
பூராவும் செலுத்தப்பட்ட குறைந்த அளவு எகஸ- கதிர்மூலம மிருகங்களில் புற்று 
நோய் உண்டாகலாம என்பது ஏற்கெனவே தெரிந்த விஷயம் . துகள்களாகப் 
பிரியாத , வெப்ப நியூட்ரானகள் மூலம் , சுண்டெலிகளில் லியூகாமியா போன்ற 
புற்றுநோய்கள் உண்டாககப்பட்டிருக்கின்றன . 


கதிரியக்க ஐசோடோப்களே புற்றுநோயை உண்டாக்க வல்லன . இவைகள் 
உடலின் ஒரு பகுதியாக ஆகிவிடுவதும் , உயிரினங்களுக்கு நிரந்தரமான ஆபத்து 
விளைவிக்கும் ஒன்றாக ஆகிவிடுவதுமதான . இதறகும வெளிப்புறக கதிர 
வீசசுககும உள்ள வேறுபாடு மனிதனுக்கு சிகிசசைககுக கொடுக்கப்படும் 
அளவிறகுச சமமான , கதிரியக்க பாஸவரததிலுளள ( P33 ) பாஸ்பேடடை உட 
செலுத்தினால் , சுண்டெலிகளில் 
எலும்பு சமபந்தமான சாாகோமாக்கள 
உணடாவது தெரிந்தன . மனிதனின 

மனிதனின தீங்கற்ற தைராயடு வியாதிகளில் 
சிகிசசைககாகக கொடுக்கப்பட்ட ரேடியோ அயோடின பிறகாலததில லியூகிமியா 
உண்டாக்குவதும் நமக்குத் தெரியும் . இங்கு , இரத்த ஓட்டத்தில் சுற்றிக் 
கொண்டிருக்கும் ரேடியோ அயோடினின் கதிர்வீச்சால , எலும்பு மஜஜையில் 
கொடூரமான புறறுநோய மாற்றங்கள் உண்டாகியிருககினறன. கதிரியக்க ஸட 
ரான்சியம் எலும்பிலேயே ஒருமுகப்படும் தனமை கொண்டிருக்கிறது . அது 
அங்கு கால்சியததை வெளியேற்றுகிறது . சுணடெலிகளில் எலும்புப் புற்றுநோய் 
களை உண்டாக்குவதாகவும் தெரிகிறது . புளுடோனியமும் ( Pu 139 ) எலும்புப 
புறறுநோய்களை உண்டாக்குகின்றன . ஒரு கிரா கின் பதது லடசததில ஒரு 
பகுதியை சரும இடையில ஊசிமூலம் செலுததினால் , ஊசியிடப்பட்ட இடததில் 
சராகோமாககளை உண்டாகக முடியும் . இவ்வளவு குறைந்த அலகில் புறறுநோய் 


பரிசோதனைகள் மூலம் புற்றுநோய் உண்டாக்குதல் 


59 


உணடாககும சகதி கொண்டிருப்பதாலதான , அணுகுண்டுகள் வெடிப்பதால் 
ஏற்படும் தீங்கான ரேடியக கதிரியக்க பயங்கர விளைவுகளைப்பற்றி நாம கவலை 
கொள்கிறோம் . ஒரே மூசசில் , 1/4 கிராம புளுடோனியததை மூசசில உள்ளிழுக்க 
முடியும் . 


புற்றுநோய் உண்டாக்கும் ரசாயனப் பொருள்களின் பட்டியலை நீட்டிக - 
கொண்டே போகலாம . பலதரப்பட்ட பாலிமர் மெல்லிய படலங்களை மிருகத்தின 
உடலில் பொதிந்தால் எலிகளில் சார்கோமா உணடாககமுடியும் . செல்லோமேன , 
கைலான , 

டெபலான் , டெகரான் , பாலிநீன் , பாலிஸ்டீரின் , பாலிவினைல 
குளோரைட் போன்ற பல பிளாஸ்டிக் பொருள்களின் மெல்லிய சவ்வுகள்தாம 
புற்றுநோய்க கட்டிகளை உண்டாக்குகின்றன என்பது விசித்திரமாக இருக்கிறது . 
நூல்கள , பொடிகள் , முண்டுகள் போனறவைகள புற்றுநோய உணடாககுவதில 
பலஹீனம வாயந்தவைகள் . 


வெணணெய மஞசள் போன்ற அசோ சாயங்களால் மிருகங்களில 
கல்லீரல் கட்டிகள் உண்டாக்கலாம என்பதை நாம் ஏற்கெனவே பாரததோம 
மேலும் , டேனிக் அமிலம் , செனசியோ அலகலாய்டுகள் , எதியோனின் போனற 
வைகள் இந்த அங்கத்தில் ( கல்லீரல் ) புற்றுநோய் உண்டாக்கலாம் . 
முறைப்படி மிகவும் எளிய பொருளான தையோயூரியா சுணடெலிகள சருமபர் 
புற்றுநோயையும் , யூரதேன் நுரையீரல் புற்றுநோயையும உணடாககுகிறது . 


ரசாயன 


ஆரோக்கியமான செல்களைக கொடூரமான புற்றுநோய் செலகளாக மாற்றப் 
பலதரப்பட்ட ரசாயன , பௌதிக மார்க்கங்கள் உள்ளன . இவைகளுக்குள் 
தொடாபு இல்லாதிருப்பது புற்றுநோய உண்டாக்கும் ஒருமைக கோட்பாட்டிறகுத் 
தடையாக இருக்கிறது . இந்த நிலையை , ஹாடோ ( 1955 ) மிகவும் நன்றாக விவரித.. 
திருக்கிறா . புற்றுநோய்க காரணிகளுக்கு செல்களில் உண்டாகும் மறுவினையின் 
இறுதி வகைகள் ஒரு வரமபிறகுடபட்டவை . அந்த வரமபு மரணமா ? குண 
மடைவதா அல்லது வளர்ச்சி விகிதம் அதிகரித்துத் தன்னை நிரந்தரமாககத 
தக அமைததுககொள்ளுதலா என்பதேயாகும் . 


பின்வரும 


அத்தியாயங்களில் புறறுநோயின் ஆரமபததைப்பற்றிய சில . 
கோட்பாடுகளை ஆராயலாம் . ஆனால் , செயறகைத் திசுககலவையிலிருந்து சில 
முக்கியமான விவரங்கள் கிடைத்துள்ளன. அதாவது , மூல மிருகததினிடமிருந்து . 
அகற்றப்பட்டு , ஓம்புயிரின் இரதத ஓட்டத்திலுள்ள அவசியமான உணவும் 
பொருள்கள் கொண்ட கலவையில் வளாககப்பட்ட ஒன்று , கோழிக்குஞ்சின 
இருதயததை செல்கள போனற அததகைய வளாசசிககலவைகளை , அதே சூழநிலை 
யில பல ஆண்டுகள வைததிருககலாம . சில சமயங்களில் இந்தச சூழநிலைகளில் 
ஒரு மாற்றமும் இல்லாதபோது வளாச்சிக்கலவைகள கொடூர நிலையை அடைந 
திருக்கின்றன . ஒரு பொருத்தமான மிருகத்தினுள இதைச செலுத்தினால் , 


60 


புற்றுநோய் 


செலுத்தப்பட்ட பொருள கொடூரமான புற்றுநோய்க் கட்டிகளைப் போன்று . 
வளர்ந்து தாக்கி அருகிலுள்ள உறுப்புகளில் மெடாச்டேசுகளை உண்டாக்கி 
யிருக்கின்றன . 


நீண்ட கால வளாசசியின்போது வளர்சசிககலவைகளில் காறறை அகற்றி 
நைடரஜனைச செலுததி முன கூறிய மாறுதலகளை உருவாக்கமுடியும என 1953 - ல் 
கோலபிளாட்டும் கேமரானும் கணடனா . இந்தக கண்டுபிடிப்பு ஊர்சசிதம 
செய்யப்பட்டால் , பிராணவாயு இல்லாத நிலைமைக்கும் , கொடூரமான புற்றுநோய் 
மாற்றங்களுக்கும் ஒரு காரணத்தொடர்பு இருக்கிறது எனத் தெரிகிறது . 


மிருகங்களில் தானாகவே உருவாகும் கட்டிகள் 


புறறுநோய்க காரணிகளை வேண்டுமென்றே உட்செலுத்தி , 

புற்றுநோய் 
ருவாக்குவது போல இல்லாமல , மனிதனைப் போன்று மிருகங்களிலும் , மததிய 
வயதிலும் , முதுமையிலும் புற்றுநோயக கட்டிகள் தாமாகவே தோன்றுகினறன . 
1902 - ல வெளியிடப்பட்ட புளளிவிவரப்படி , புறறுநோய் கொண்ட குதிரைகளில் 
மூன்றில் இரண்டு பங்கு , 10 வருடங்களுக்கு அதிகமான வயதுடன இருந்தன . 
மூன்றில் இரண்டு பங்கு நாயகள 6 வயதிறகு மேற்பட்டிருந்தன . புற றுநோய 
ஆராய்ச்சியில் உபயோகப்படுத்தப்பட்ட மிருகங்கள் சுண்டெலியும் , எலிகளு 
மாகும் . சுணடெலிகளில் தானாகவே புற்றுநோய 18 முதல 24 மாதங்களிலும் 
எலிகளில் 24 முதல் 36 மாதங்களிலும் உண்டாயின . 


எனினும் , வீட்டில் வாழ் பலதரப்பட்ட மிருகங்களினுடையவும் , ஆய்வுக் கூட 
மிருகங்களினுடையவும் சாதாரண ஆயுட காலத்தின் வீதததில் உள்ள வேறுபாடு 
களை மனத்தில் கொண்டு பார்ததால் , அவைகள் பொதுவாகப் புற்றுநோயாலும் , 
குறிப்பாகச் சிலவகைக் கட்டிகளாலும் பாதிக்கப்படும் தனனியல்பான தனமையில 
மாறுபடுகின்றன என்பது தெளிவு . ஒரே வயதுடைய மிருகங்களில் எலிகள , 
சுணடெலிகளைவிடச் சீமைப் பெருச்சாளிகளும் , முயல்களும் குறைந்த வீகிதததி 
லேயே புற்றுநோய் அடைகின்றன . பசுக்கள் , குதிரைகள் போன்ற வீட்டில 
வாழ மிருகங்களைவிடப் பனறிகளும ஆடுகளும குறைந்த அளவிலேயே புறறு 
நோய்களால் பாதிக்கப்படுகின்றன . நாய்களை விடக குறைந்த அளவில் பூனைகள் 
புற்றுநோயால் தாக்கப்படுகின்றன . 


கோழிகள் போன்ற பறவை இனங்களில் தானாகவே உண்டாகும் சாதாரணப் 
புற்றுநோயகளாவன : லிமபோசாாகோமா ( நிணநீர் முடிச்சுகளின் புற்று 
நோய் - மொ -ர் ), லியூகிமியா , சூல்பை , ரூல்பை நாளம , குடல இவைகளின் 
புற்றுநோய்களுமாகும் . ஒரு பறவையிலிருந்து மற்றொரு பறவைக்கு , வடிகட்டப் 
படும் வைரஸ்மூலம் , லிம்போசாாகோமாவும் , லியூகிமியாவும் கொண்டு 
செல்லப்படுகினறன எனத் தெரிகிறது . இவை ஒரு தனியான , வழக்கத்திற்கு 


61 


பரிசோதனைகள் மூலம் புற்றுநோய் உண்டாக்குதல 


மாறான ஒரு பிரிவாகும் . ஏனெனில் , வடிகட்டப்பட்டவைகள் மூலம் பெரும் 
பாலான பறவையின் கட்டிகள் மற்றவைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட மாட்டா . 


முதுகெலும்புள்ள குளிர் ரத்த ஜந்துக்களில் புற்றுநோய்கள் உண்டானதைப் 
பற்றிய விவரங்கள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன . ஊர்வனவற்றிலும் , 
நீரிலும் , நிலத்திலும் வாழ்வனவைகளிலும் காணப்படுவதைவிடப் பல கட்டிகள் , 
மீன்களில் காணப்படுகின்றன . மீன்களில் தோனறும் கட்டிகளைப் பற்றிய 
ஆராய்சசிகள் பெரிதும் செய்யப்பட்டிருக்கின்றன . அதே அளவில ஊர்வன 
வற்றிலும் , நீரிலும் , நிலத்திலும் வாழவனவற்றிலும் ஆராய்ச்சிகள் செய்யப் 
பட்டால் , அவைகளிலும் அதிக அளவில் கட்டிகள் காணப்படும் . 


முதுகெலும்பற்றவைகளில் ஏற்படும் புற்றுநோயைப்பற்றி நமக்கு அதிகம் 
தெரியாது . தேனியிலும் ஒரு புற்றுநோய்க்கட்டி ஏற்பட்டதாகத் தெரிகிறது . ஸமித 
( 1934 ) சிப்பிகளில் (கிளிஞ்சல்கள் ) புற்றுநோய் ஏற்பட்டதை விவரித்தார் ; நத்தை 
இனங்களில் இரண்டு புற்றுநோய்க் கட்டிகள் ஏற்பட்டதற்கான ஆதாரங்களயும் 
கண்டுபிடித்தார் . 


இடம் மாற்றி அமைக்கப்படும் கட்டிகள் ( கழலைகள் ) 
சென்ற நூற்றாண்டின் இறுதியில் புற்றுநோய் ஆராய்ச்சிபற்றிய கண்டுபிடிப்பு : 
களில் முக்கியமான ஒன்று நிகழ்ந்தது . ஒரே இன மிருகங்களிலிருந்து ஒட்டுதல் 
மூலம் அதே இன மற்ற மிருகங்களுக்குப் புற்றுநோய்களை இடம் மாற்றி அமைக்க 
லாம் எனக் கண்டுபிடிக்கப்பட்டது . இடம் மாற்றியமைக்கப்படும் இத்தகைய 
கட்டிகளில் சிலவற்றை மிருகத்தின் தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு 
வரையறையில்லாத அளவில பரப்பலாம 

பரப்பலாம எனவும் தெரிந்தது . இந்த நூற் 
றாண்டின் ஆரம்பகாலப் புற்றுநோய் ஆராய்ச்சியின் பெரும்பகுதி இவ்விதம இடம் 
மாற்றியமைக்கப்பட்ட கட்டிகளின் நடத்தைபற்றிய ஆராய்ச்சியில் செலவழிக்கப் 
பட்டது . இந்தக் கட்டிகள் எல்லாம் தேடிக் கண்டுபிடிக்கப்பட்டன . அவை 
களுக்கு அவைகளைக் கண்டுபிடிததவாகளின் பெயர்கள இடப்பட்டு , இப்போது - 
பெரும்பாலும் அங்ஙனமே அழைக்கப்படுகின்றன . உதாரணமாக , ஜென்சனின் 
சுண்டெலி கார்சினோமா , ஜென்சனின் எலி சார்கோமா , பிளெகஷனா - ஜாப் 
லிங்கின் எலி காாசினோமா , பிரவுன் - பியர்சின முயல் புற்றுநோய்க கட்டி , ஹார்டிங் 
பேசி சுண்டெலி மெலனோமா , வாககர் எலி கார்சினோசார்கோமா போன்ற பலப்பல . 
இந்தப் பெயர்கள் , புற்றுநோய்க் கட்டி முதலில் உருவான அந்த மிருகம் இறந்து 
பல தலைமுறைகள் கழிந்தும் நிலைத்திருக்கினறன . 


ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் செய்யப்பட்டும் கூட எல்லா ஒட்டவைப்பு 
களும் சரியாக வளரவில்லை என்பதை , இடம் மாற்றி அமைக்கப்படும் கட்டிகள் 
சம்பந்தமான ஆராய்ச்சியாளர்கள் கண்டனர் . ஓம்புயிரின் எதிர்ப்புச் சக்தியி 
லுள்ள வேறுபாடுகளே இதற்குக் காரணம் எனக் கூறப்பட்டது சரியானதே . ஒட்ட 


62 


புறு நோய் 


வைப்புகள் சரியாக வளராத அல்லது சிறிது வளர்ந்து பின்னா மறைந்துவிட்ட 
அந்த மிருகங்கள் , மேலும் ஒட்டவைப்புகளுக்கு எதிர்ப்புச் சக்தி கொண்டிருந்தன . 
இந்த எதிர்ப்புச் சகதியின் தனமையைப் பற்றி ஆராய்ச்சி செய்யப்பட்டால் , புற்று 
நோய்களைத தடுப்பதிலும் அவைகளுக்கு சிகிசசை செய்வதிலும் பயனுடைய 
முறைகள் கண்டுபிடிக்கப்படலாம என்ற நம்பிக்கை பிறந்தது , எனினும் , கட்டி 
களின் ஒட்டவைப்புகளுக்குள்ள அதே எதிர்ப்புச் சகதி ஆரோக்கியமான திசுவை 
அளிப்பவரிடமிருந்து ஓம்புயிருக்கு ஊசிமூலம் செலுத்தினாலும் உண்டாக்கப் 
படலாம் எனத தெரிந்தது . ஏற்கெனவே இருக்கும் தானாகவே ஏற்பட்ட கட்டியின் 
மீதோ அல்லது மிருகத்தின் பின்னர் கட்டி உண்டாகவிருக்கும் வாய்ப்பின்மீதோ 
இந்த எதிர்ப்புச் சகதி ஒன்றும வினைபுரிய முடியவில்லை . உண்மையில் இந்த 
" எதிர்ப்புச்சக்தி வெளியிலிருந்து வரும் திசுக்களுக்குத் தெரிவிக்கப்படும் ஒரு 
பொதுவான எதிாபபுச சக்தியே தவிர , குறிப்பான புற்றுநோய் செலகளுக்கு 
எதிராக அல்ல . மிருகங்களின் திசுக்களிலிருந்து தாமாகவே உருவாகும் கட்டிகள் 
அயலானதல்ல . ஆகவே அது எதிர்ப்புச் சக்தியை உண்டாக்குவதில்லை . 


1907 - ல் இந்த நிலைக்கு விதிவிலககை டைசா கண்டுபிடிததாா . ஜப்பானிய 
வால்ட்ஸ் (நிலைகொள்ளாத ) சுண்டெலிகளில் தாமாகவே உண்டாகும் கட்டிகள் , 
அதே இனததைச சார்ந்த சுண்டெலிகளில் வெற்றிகரமாக இடம மாற்றி அமைக்கப் 
படமுடியும் எனக் கண்டார் . வாலட்ஸ் அல்லாத ( நிலையான ) சுண்டெலிகளில் 
ஒட்டவைப்புகள் நன்றாக வளரவில்லை . ( வாலடஸ என்பது இருவா சேர்ந்து 
ஆடும் நடனம் . அதாவது , ஆடிககொண்டிருக்கும் ஒரு நிலையில்லாச் சுணடெலி 
களை இங்குக் குறிக்கும் . இங்குச சுணடெலிகள நிலையில்லாமலிருப்பது , உ.காதுக 
கோளாற்றால் ஏற்பட்டது . இந்தக கோளாறு பிறவியிலேயே வந்தது- ( மொ -ா ). 
ஒரே நிலையில்லாச சுணடெலிகள் உட்குழு மணமுறையைப் பின்பற்றி வருவதால் 
இந்த நிலை ஏற்பட்டது . ஒரே மாதிரியான இரட்டையாகளில் எப்படி ஒருவர் திசுவுக் 
கும் , மற்றவா திசுவுககும ஒற்றுமை உணடோ , அதுபோலத்தான ஒரு மிருகத் 
திசுவிற்கும , மற்றொரு மிருகத திசுவிற்கும மரபியலான ஒரே சீாத தனமையே 
இடம் மாற்றி அமைக்கப்படும் புறறுநோய்க கட்டிகளின் இரகசியம் ஆகும் .. 


. 


சிலவகையான புற்றுநோய் ஆராய்ச்சியில் , இடம் பெயர்த்து அமைக்கப்படும் 
புற்றுநோய்க கட்டிகளுக்கு விசேஷ முக்கியத்துவம் உண்டு . பரீக்ஷார்த்தமாக , 
மெடாசடேசுகள் பரவிய தன்மையையும் , விகிதததையும தூண்டுகிற சில காரணங் 
களை விளகக . மெடாசடேசுகளின் தனிப்பட்ட சிறப்புக் குணங்களை உபயோகப் 
படுத்தலாம் . பிரவுன் - பியர்ஸ் முயல் கட்டிகளிலிருந்து , மெடாசடேசுகள் , 
அட்ரினலிலும் , சிறுநீரக கெளிலும் , கண்களிலும் உண்டாவதாகவும் , மிகவும் 
குறைந்த அளவில் காலீரல்.லும் நுரையிரலிலும் உண்டாவதாகவும் . போல்ட்ஸ 
கண்டார் . கட்டிகளின் செல்களை சிரைக்குள் செலுத்தினால் , இதே மாதிரியாகப் 
பரவிய புற்று நோய் வளர்ச்சிகள் உண்டாயின . எனினும் , இதற்கு முனபாகவே , 
உயிருள்ள திசுக்களுக்கு நிறம் கொடுககினற சாயமான டிரைபான நீலத்தை 
ஊசி மூலம் மிருகங்களுககுச செலுத்தினால் மணணீரலிலும் , கல்லீரலிலும் , நுரை 


63 


யரிசோதனைகள் மூலம் புற்று நோய் உண்டாக்குதல் 


யீரல்களிலும் மெடாசடேசுகள் உண்டாயின . மெடாச்டேசுகளைப் பற்றிய எந்த 
விவரமும் உபயோகமுள்ளதே . நோயாளி சிகிசசையால் குணமடைவது கட்டிகளின் 
பொதுப்படையாகப் பரவும் தன்மையைப் பொறுததிருககிறது . 


புற்றுநோய் சிகிசசைககுப பயனபடுவதாகக கூறப்படும் மருந்துகளைப் 
பரிசோதிக்கவும் , கட்டிகளின் வளர்ச்சியைத தூண்டுகிற காரணங்களைப்பற்றி 
ஆராயவும் , இடம் மாற்றி அமைக்கப்படும் கட்டிகளும் , தாமாகவே உண்டாகிற 
கட்டிகளும நலல வாய்ப்புகளை அளிக்கின்றன . கடந்த காலத்தில் புற்றுநோயின் 
வேதியியல் சிகிசசைபற்றி உபயோகமற்ற கட்டுரைகள் பல வெளிவந்திருக 
கின்றன . செயயப்பட்ட பரிசோதனைகள் போதிய அளவு ஒப்பிட்டுப் பார்க்கப்பட 
விலலை . சிகிசசை செய்யப்படாத கட்டிகளின நடததையில் தானாகவே நிகழ்ந்த 
பலதரப்பட்ட வேறுபாடுகளைப்பற்றிக் கவனம செலுத்தப்படவில்லை . மிருகங்களின் 
பொதுத தேகநலம் , வயது , போஷாக்குத் தன்மை இவைகளுக்குப் போதுமான 
முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை , அல்லது பரிசோதனைக்காகக் கையாளப் 
பட்ட கழலையின் வளர்சசி விகிதம வேறுபாடு அடைந்தாலும் , தானாகவே மறையும் 
தனமை கொண்டிருந்தாலும் அந்தக கழலை பரிசோதனைககுத தகுதி வாய்ந்ததாக 
இல்லை . கலப்பற்ற இனததைச சோந்த ஓம்புயிா மிருகங்கள் உபயோகப்பட 
வேண்டும் 

ஓம்புயிருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியதும் , அதன் 
நடத்தையைப்பற்றி நன்கு தெரிந்ததுமான அததகைய இடய மாற்றி அமைக்கப் 
படும் கட்டிகளை பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் , நாம் 
ஏற்கெனவே கூறியதிலிருந்து தெளிவாகும் . இததகைய சூழநிலைகளில் 
கிடைக்கும் ஆராய்ச்சி முடிவுகள் மிகவும் உபயோகமாக இருக்கும் . ஆனால் , நேரடி 
ஆதாரம் இல்லாதபோது , மற்றக கட்டிகளின் சிகிசசைககு இவைகளை உபயோகிப் 
யது அவ்வளவு விவேகமன்று. 


எனவும் , 


8 ஆம் அத்தியாயததில கட்டிகளின் வேதியியல் சிகிசசைபற்றிய ஆராய்ச்சி 
வின் முன்னேற்றத்தை நாம விவாதிப்போம . தனியான சிறப்பு உணவு வகைகள் , 
ஹார்மோன்கள் , வைடமின்கள் , திசுவிலிருந்தும் சிறுநீரிலிருந்தும் எடுக்கப்பட்ட 
வடிநீரகள் , பாக்டீரியாப் பொருள்கள் போன்றவைகள் புற்றுநோய சிகிசசையில் 
நல்ல பலனை அளிக்கின்றன என்று பறைசாற்றுவது போதிய அததாட்சி 
இல்லாமல் சொல்லப்படுகிறது என்றும் , அது அவ்விதம் கூறுபவாகளின் பகுத்தறி 
வற்ற தனமையைக காட்டுகிறது என்றும் நமக்குத் தோன்றுகிறது . அவ்விதம் 
பறைசாற்றுபவர்கள் போலி அறிஞர்களாக இருக்கவேண்டும் அல்லது மன 
மயக்கத்தின் அடிமைகளாக இருக்கவேண்டும் . 


ஒரு சிகிச்சைமுறை தாறுமாறாக மனிதப் புற்றுநோய்க்கு உபயோகிக்கப்படு 
முன்னர் அல்லது ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையாளர்களுக்குத் தெரிவிக்கப்படு 
முன்னர் அந்த சிகிசசைமுறை போதிய அளவில் புற்றுநோய்க் கட்டிகள கொண்ட 
விலங்குமீது உபயோகிக்கப்பட்டிருக்க வேண்டும் . 


64 


புற்றுநோய் 


இடம் மாற்றி அமைக்கப்படக்கூடிய கட்டிகளுக்கு ஓம்புயிர்களாக எலி 
களையோ , சுண்டெலிகளையோ உபயோகிப்பதைப்பற்றி இந்த அததியாயத்தில் 
நாம் குறிப்பிட்டு இருக்கிறோம் . திட்டமிட்ட முறையில் புற்றுநோய ஆராய்ச்சி 
செய்யப்பட்ட செனற பல ஆண்டுகளாக இததகைய ஆயிரக்கணக்கான 
மிருகங்கள் வளர்க்கப்பட்டு , பரிசோதிக்கப்பட்டு, ஆராயசசி செய்யப்பட்டு 
இறந்துபட்டிருக்கின்றன . இன்று நாம ஓரளவிற்குத் தெரிந்துகொண்டிருக்கும் 
புற்றுநோய்பற்றிய ஆராய்ச்சி அறிவு அவைகளின் உதவியின்றி இவ்வளவு 
தூரம வளாநதிருகக முடியாது என நாம கூறினால் அது மிகையாகாது . ஆராய்ச 
சிக்காக உயிருளள மிருகங்களைப் பயனபடுததுவதை எதிாதது வருததம் 
தெரிவிக்கும் அந்தப் பெரியோர்கள் , தங்கள் உயிர்களுக்கு மாததிரமல்ல , 
தங்களது அக்கம்பக்கத்திலுள்ளவாகளின் உயிர்களுக்குப் புறறுநோயால் 
ஏற்படப்போகும் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இருக்கவேண்டும் . 


இரக்கப் பார்வை கொண்ட ஸபேனியலகளும் , நாய்களும் , பஞ்சு போன்ற 
பூனைக குட்டிகளும் உயிர் அறுவை எதிாப்புச சுவரொட்டிகளுக்கு அழகு தரலாம . 
ஆனால் , புற்றுநோய் ஆராய்ச்சியின் மிருகச்சாலைகளில் அவ்வளவு அழகு தரவில்லை . 
ஒருவேளை எலிகளும் சுண்டெலிகளும் , நாய்களையும் பூனைகளையும் போன்று 
நமது இரக்க உணர்வைத தூண்ட முடியாது எனபதனாலோ ! 


பொதுமக்களின் சரியான மனச்சாட்சியைப் பாதுகாக்க ஒரு உள்துறை 
தணிக்கைக் குழு இருக்கும் போது , வேறு எந்த வழியில் ஆராய்ச்சி செய்யப்பட 
வேண்டும் 

எனச் சொல்லவேண்டிய பொறுப்பு , உயிர் அறுவை எதிர்ப் 
பாளர்களிடம் நிச்சயமாக இருக்கிறது . 


6. புற்றுநோயின் காரணங்கள் 


பல வகையான இரசாயன , பௌதிக , உயிரின சாதனங்கள் எவ்விதம் ஓர் 
யிரினத்தின் ஆரோக்கியமான செல்கள் மீது வினை புரிந்து , அவைகளைப் புற்று 
நோய செல்களாக மாற்றுகின்றன என்பதை விவரிக்க முயற்சி செயயப்பட்ட 
தத்துவங்களையும் , நடைமுறைக் கோட்பாடுகளையும்பற்றி இந்த அத்தியாயத்தில் 
கவனிபபோம . நாம இவைகளைக் காரணங்கள் என்று குறிப்பிட்டோமே தவிரக் 
காரணம எனக குறிப்பிடவில்லை ஏனெனில் , நமககுத தெரிந்தவரை இந்த 
எல்லாச சாதனங்களும் இறுதி விளைவை அடைய ஒரே வழியில் பணிபுரிகின்றவா 
என நம்ப இடமில்லை . 


புற்றுநோய் உண்டாக்கும் இரசாயன முறைகள் 
விலங்குகளின் மீது அவைகள் ஆற்றும் செயலால் கண்டுபிடிக்கப்படும் 
இரசாயனப் புற்றுநோய்க காரணிகள் , ஒவ்வொரு வருடமும் புதிது புதிதாகக 
கண்டுபிடிக்கப்படும் மனிதப புற்றுநோயின் புதிய கேசுகளில் சிலவற்றிறகே 
காரணமாகின்றன என்பதை நாம ஒப்புக்கொள்கிறோம் . என்றாலும் , மனிதனிலும் 
மிருகத்திலும் புற்றுநோய் உண்டாக்கும் பொதுவான காரணிகள் சந்தேகத்திற்கு 
இடமின்றி உள்ளன . பரிசோதனை மிருகங்களில் , இரசாயனப் பொருள இடம் 
பட்ட இடத்திலோ, அதன வளாசிதைமாற்றம் , சேமிப்பு , அல்லது வெளியேற்றம் 
நடககும இடங்களிலோ புறறுநோய்க கட்டி உண்டாகலாம் . அது உண்டாகும் 
இடம் முழுக்க முழுக்க இரசாயனக் கூட்டுப் பொருளின் தனமையைப் 
பொ றுததது . செலமீது நேரடித தாக்குதலால் ஒருவேளை உண்டாகலாம் . 
ஓம்புயிருக்கு வெளியே , திசு வளர்ச்சிக் கலவையின் செல்களில் புற்றுநோய் 
உண்டாககப்படுவதால் , மேற்கூறியவாறு கூறுவது சாததியமே . கொடூரமான 
புற்றுநோய மாற்றம் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கும் சாதனத்தால் உண்டாகிறது. 
எனக கூறப்படும் சித்தாந்தங்களின் மீது , இதன் மூலம் நமக்கு ஓர் ஐயம் உண்டா 
கிறது . 


E 


பல செல்கள் கொண்ட உயிரினத்தில் வெளியிலிருந்து நிர்ணயிக்கப்படும் 
ஜாாமோன் , போஷாக்குப்போன்றவைகளால் செல் ஊக்குவிக்கப்படுகிறது . 

5 


66 


புற்றுநோய் 


ஆரோக்கியமான செல் புற்றுநோய் செல்லாக மாற்றப்படுவது எளிதாக 
இருக்குமா , அல்லது கடினமாக இருக்குமா என்பது அத்தகைய வழிகளால் 
திரணயிக்கப்படுகினறன . இவ்விதம் மாற்றும் அமசங்களே இரசாயனப் புற்று 
நோய்க காரணியின திறமையை ஓரளவோ அலலது முழுவதுமோ நிர்ணயிக 
கலாம , அவைகள் சகதிவாய்ந்தனவாக இருந்தால் , அவைகளே கட்டிகள் 
ஆரமபிககப் போதுமானவையாக இருக்கலாம் , மிருகங்களில் புற்றுநோய 
உணடாககுவது எளிதான , ஒரே ஒரு முறையால நிகழவதனறு . பல நிலைகள 
கண்டுபிடிக்கப்பட்டிருககினறன . அந்த நிலைகள எலலாம மனிதனில் இனனும் 
கண்டுபிடிக்கப்படவில்லை . 


புறறுநோய்க காரணிகள் செல்களினமீது வினைபுரிந்து , உடனே கட்டிகளை 
உணடாககுவதில்லை . புறறுநோய்க் காரணிகளால் பாதிககப்படும் காலததிறகும 
கட்டி தோன்றும் காலத்திற்கும் இடையிலுள்ள காலத்தையே நாம மறைகாலம் 
என்கிறோம் . காரணியின் இரசாயனத் தனமை , உபயோகிக்கப்பட்ட அளவு , 
அதனால் பாதிக்கப்பட்ட திசு அல்லது உறுப்பு , விலங்கு இனத்தின் வகை இவை 
களைப் பொறுத்து அந்த மறைகாலம் இருக்கிறது . பொதுவாகப் பேசுங்கால் , 
புற்றுநோய்க் காரணி அதிக அளவில் இடப்பட்டால் விரைவிலேயே புற்றுநோயும் 
உருவாகிறது . ஆனால் , ஓர் ஆரோக்கியமான செல் , புற்றுநோய் செல்லாக மாற 
ஒரு குறிப்பிட்ட காலம் பிடிக்கிறது . எவ்வளவு அதிகமாக அந்தக காரணி இடப் 
பட்டாலும் , குறைந்தபட்ச அளவை ஒரு வரம்பிறகுககீழக குறைக்கமுடியாது . 
இந்த ‘ மறைகாலம் ஒவ்வொரு வேறுபட்ட சிறப்பினங்களின ஆயுட்காலத்திறகு 
ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இருக்கிறது எனத தெரிகிறது . இது பொதுவாக 
10-15 % ஆக இருக்கிறது . உதாரணமாக , புற்றுநோய் உண்டாககப் பிடிக்கும 
காலம சுண்டெலியில் 5 மாதங்களாகவும் , எலிகளில் 8 மாதங்களாகவும் , சீமைப் 
பெருசசாளிகளில் 12 மாதங்களாகவும் , 

நாயகளில் 2 வருடங்களாகவும் . 
மனிதனில் 5-15 வருடங்களாகவும் இருக்கினறன . இது செல்களின் இயற்கை 
யான வயதைப் பொறுத்ததன்று . 


புற்றுநோய் உண்டாக்கும் ரசாயனக் காரணிகளால் வயது முதிர்ந்த மிருகங 
களின் செலகள் எந்த அளவில் பாதிக்கப்படுகின்றனவோ , அதே அளவில்தான் 
இளம்பிராய மிருகங்களின் செல்களும் பாதிக்கப்படுகின்றன . வயது ஏற ஏற 
மனிதனின் புற்றுநோய் அதிகமாக உண்டாகும் மனித சாதனங்களின் பலம் 
குறைந்த தனமையையும் , அளவில குறைந்திருப்பதையும் காட்டுகிறது . 
ஏனெனில் , மிருகப் பரிசோதனையிலும் புற்றுநோய்க காரணி பலம் குறைந்திருந் 
தாலும் குறைந்த அளவில் இருந்தாலும் , புற்றுநோய் வாழக்கையின் கடைசிக் 
காலத்திலேயே உண்டாகிறது . 


புற்றுநோய் உண்டாக்கும் ரசாயனக் காரணிகளின் பொதுவான குணங்களைப் 
பற்றிக் குறிப்பிடும்போது , மற்றும் இருதன்மைகளைப் பற்றியும் நாம கூறவேண்டும் . 
முதலாவதாக , புற்றுநோய் உண்டாக்கும் பெரும்பான்மையான சாதனங்கள் 


புற்றுநோயின் காரணங்கள் 


67 


( கதிரவீசகப்போனற புற்றுநோய் உண்டாக்கும் பௌதிக சாதனங்கள் உட்பட ) 
தனிச்சிறப்புவாயந்தவை அல்ல . எலும்பு சாாகோமோ , மற்ற சாரகோரமாககள் , 
தசைசெல் கட்டிகள் , லியூகிமியாககள் , இரைப்பை , குடல் , நுரையீரல் , சருமம் , 
ப்ராஸ்டேட் , மூளை போன்ற பல உறுப்புகளின் புற்றுநோய்க கட்டிகள் , பரிசோதனை 
மிருகங்களில் பாலிசைகளிக நீரகக கரிப்பொருளகளால் 

உண்டாககபபடு 
கின்றன . இந்தக கூட்டுப் பொருள்கள உடலின திரவங்களில் கரையாதவை . 
எங்கு இடப்படுகிறதோ அங்கு நிலையாகத தங்கிவிடுகின்றன . புகுத்தப்பட்ட 
இடத்தில் புற்றுநோய உணடாககும் தனமைகொண்டவை என்று சொல்லப்படு 
கின்றன . வாசனைகொண்ட ரசாயன அமைன்களைப்போன்ற மற்றப் புறறுநோயக 
காரணிகளை ஓா உயிரினம் சேமிதது அல்லது வளாசிதை மாற்றம அடையசசெய்து 
வெளியேற்றும்போது , அவை உடலினுள எடுத்துச 

செல்லப்படுகினறன . 
உதாரணமாக , நோபதலமைன் நாய்களிலும் மனிதனிலும் சிறுநீர்ப் பாதையில் 
புற்றுநோய் உண்டாக்குகின்றன . சிறுநீரில் உள்ள நாப்தலமைனின் கழிவுப் 
பொருள் புற்றுநோயக காரணியன்று . ஆனால் , மற்றொரு நொதியின் உதவியால் அது 
சிறுரோபபையில் புற்றுநோய் உண்டாக்கும் சாதனமாக மாற்றப்படுகிறது என்பதற் 
கான ஆதாரங்கள் உள்ளன . 

புற்றுநோய் உணடாககும் கூட்டுப் பொருள்களில் சிலபல இடங்களில 
புற்று நோயக கட்டிகளை உண்டாக்குகின்றன . கலலீரலிலும் , ஒலிசார்நத நாளத் 
திலும் , தைராய்டிலும் , இரத்த செலகளிலும் , முலையிலும் , சிறுநீர்ப்பையிலும் , 
இரைப்பையிலும் , எலிகளின் - சுண்டெலிகளின் கர்பபபபையிலும் 2 - அசிடைல் 
அமைனோ புளோரின் கட்டிகளை உண்டாக்குகினறன . 


இரண்டாவது அம்சம் என்னவென்றால் , புற்றுநோய்க காரணியின் புற்று 
நோய் 

உண்டாக்கும் தன்மையைப் புற்றுநோய்க காரணி அல்லாத ஒரு சாதனம் , 
அதன உடனிருப்பதால் அதை ஊக்குவிக்கலாம் என்பதே . இந்தப் பலனைத 
தான புறறுநோய உணடாககும இணைத்தன்மை என்கிறோம் . புறறுநோயக 
காரணிகள நோயூக்கும தேவைகளுக்குக் குறைந்த அளவில் இருந்தாலும் , புற்று 
நோய் இணைக்காரணிகள் அதன பணியை ஊக்குவிககவோ , முழுமையாக்கவோ 
முடியும் . 


இந்த அம்சங்களின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்திவிடக்கூடாது . 
நுரையீரல் புற்றுநோய்க்கும் புகைபிடித்தலுக்கும் உள்ள தொடர்பைப் பற்றிய 
பிரசசினைகளுக்கு முடிவுகாண்பது , பலவீனமான புற்றுநோய்க் காரணிகள் , 
புற்றுநோய இணைக்காரணிகள் இவைகளின் பரஸ்பர பணியைப்பற்றி அதிகமாகத் 
தெரிந்துகொள்வதில் இருக்கிறது . 


புற்றுநோய்க் காரணிகள் செல்களுக்கு நஞ்சானவை . இவைகளின் அடர்ந்த 
செறிவுடன் செல்கள் தொடர்பு கொள்ளும்போது அவை கொல்லப்படுகின்றன 
அல்லது நிரந்தரமாக ஊனம் அடைகின்றன . ஆரோக்கியநிலை கொண்ட அல்லது 


-68 


புற்றுநோய் 


கொடூரப் புற்றுநோய்த் தன்மை கொண்ட வாரிசுகள் அந்த செல்களுக்கு 
இருக்கமுடியாது என்பது தெளிவு . பிரதானமாகச் சேதமடைந்த கேந்திரங் 
களுக்கு அப்பால் - அதாவது , புற்றுநோய்க் காரணிகளைப் புகுத்திய இடத்தி 
லிருந்து வெகு தொலைவில் - அல்லது புதிய செல்களைத தோற்றுவிக்கவோ , 
சீரமைக்கவோ வேண்டிப் பகுப்படையும ஓரளவு சேதமுற்ற செலகளின் பின் 
சந்ததிகளில் நியோ பிளாஸ்டிக் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கட்டிகள் தோன்று 
கின்றன . 

தகுந்த அளவு சேதம பற்றிய இந்தக் கருத்து மிகவும் முக்கியமான 
ஒன்றாகும் . தாமாகவே உண்டாகும் கட்டிகள் மாற்றமடைந்த திசுக்களின் 
‘வெளிகளில் தோன்றுகின்றன எனபது நோயககுறியியல வலலுநர்களின் 
அனுபவமாகும் . இங்கு செலகள் வாழ்வு , சாவு இவற்றின எல்லா நிலைகளிலும் 
காணப்படுகின்றன . உதாரணமாக , எலிகளின் கலலீரலில் பரீட்சாரததமாகப் 
புற்றுநோய் உண்டாககுமபோது , புற்றுநோய்க காரணிகளால திசு சேதம 
அடைவதைக தொடர்ந்து சீர்செய்யப்படும் இடத்திலும் , மறுவளாச்சி அடையும் 
இடத்திலும் கட்டிகள் உண்டாவதாகத் தொன்றுகின்றன . 


பல காலமாகத ‘ தினவு புற்றுநோய்க்குக் காரணமாகக கருதப்பட்டது . 
நீண்ட காலமாக இடைவிடாத தலையீட்டால் பாதிக்கப்பட்ட செல்கள் இருக்கும் 
இடங்களில் எல்லாம சில செல்கள் போதுமான அளவு சேதமடைந்து , ஓர் 
அசாதாரண நிலையை அடைந்தன . திசுவில் சுற்றுப்புறத்திலுள்ள செலகளிடையே 
உள்ள சமநிலை குலைக்கப்பட்டு , ஒரு புதிய நிலை ஏற்பட்டது . அங்ஙனம பாதிக்கப் 
பட்ட செல்களினிடையே , உடலின் கட்டுப்படுத்தி ஒழுங்கமைககும தூண்டல் 
களுக்கு மறுவினை புரியாத சில செல்களும இருககக்கூடும் . சுயேச்சையான 
கொடூர வளாச்சிக் கேந்திரங்களை அவை தோற்றுவிக்கின்றன . அவை எந்த 
செலகளிலிருந்து தோன்றினவோ, அவற்றைவிடத் துரிதமாகப் பகுப்படைகின்றன . 


இவ்விதம் சமநிலையற்றதன்மை மற்ற வழிகளிலும் உண்டாகலாம் . உதாரணம் , 
உயிரினத்தின் ஹார்மோன் நிலையில் ஏற்படும் மாறுதல்கள் . இவைகளைப்பற்றிப் 
பின்னர்க் கவனிப்போம் . முழுவதும் கொல்லப்படாமலும் , முழுவதும் தப்பிக்கா 
மலும் , போதிய அளவு பாதிக்கப்பட்ட செலகளதாம கொடூரமான புற்று நோய் 
நிலையை அடைகின்றன என்பது ஒரு முக்கியமான விஷயமாகும் . இது ஓரளவு 
தான் விளக்கம் கொடுக்கிறது . இததகைய கொடூரமான மாற்றத்திற்கான விளக் 
கங்களைத் தரும் சில கோட்பாடுகளை நாம கவனிப்போம் . 


இரசாயனப் புற்றுநோய்க் காரணிகள் செல்மட்டத்தில் வினைபுரிகின்றன . 
செல்களுக்குள் நிகழும் கூட்டுச் சேர்க்கை நிகழ்ச்சிகளில் தலையிடுகின்றன . செல் 
வளர்ச்சிக்கும் பகுப்பிற்கும் நேரடிப் பொறுப்பான கிரியைகளிலும ஒருவேளை 
தலையிடக்கூடும் என்பது தெளிவு . புற்றுநோய்க் காரணிகள் எந்த செல் 
களுடன் இணைகின்றனவோ , அந்த செல்களின் பகுதிப் பொருள்களைத் தனிமைப் 
படுத்தி ஆராய முயற்சிகள செய்யப்பட்டுவருகின்றன. 


புற்றுநோயின் காரணங்கள் 


69 


புற்றுநோய் உண்டாகும் தன்மைக்கும் , பாலிசைக்ளிக் நீரகக கரிப்பொருள் 
களில் உண்டாகும ரசாயன எதிர்வினைத தனமைககும் உள்ள தொடர்பைப்பற்றி 
நீண்ட நாளாகவே தெரியும் . இந்தப் பொருள்கள் பௌதிக முறைப்படி 
அல்லாமல் இரசாயன முறைப்படி வினை புரிகின்றன என்பது தெரிகிறது . 
அதாவது , செலகளின் பகுதிகளுடன் நேரடியாக எதிர்வினை புரிகின்றன . 
இரசாயனக கணணோட்டததின்படி கரையாத பெரிய மூலக்கூறுகள் வேலை 
செய்வது கடினமாகும் . அவைகளில் சில புற்றுநோய் உண்டாகுமபோது 
நேரடியாக செல்புரதங்களுடன சோந்து , செல்லில் ஒரு புதிய புரத வகையை 
உருவாக்குகிறது எனபதறகுப போதிய சாட்சியம் இருக்கிறது . எனினும் ,, 
இரசாயன முறைப்படி அதிக அளவில் எதிர்வினை புரியும் புதிய வகை இரசாயனப் 
புற்றுநோய்க காரணிகளைப்பற்றிப் பெரிதும் ஆராய்சசி செய்யப்பட்டிருக்கின்றது . 


இரண்டாவது உலக மகாயுத்தத்தின்போது , பகுப்படையும் செல்களின் மீது 
தனிப்பட்ட நாசவேலை புரியும் புதிய இரசாயன யுத்த சாதனங்களைப்பற்றிப் பல 
ஆராய்சசிகள் செய்யப்பட்டன . இந்தப் பிரிவின் முதல் பொருள் HN ? என்ப 
தாகும் . 


CHẠCH , 


CH - N 


CH , CH , 


வளர்ந்து கொண்டு பகுப்படையும் செல்களுக்கு எதிரான அவைகளின் 
செயகைகளால் , அந்தக் கூட்டுப் பொருள்களை லியூகிமியாபோன்ற மற்றக் கொடூர 
நோய்களுக்கு எதிராக உபயோகிக்க வாய்புக் கிட்டியது . இததகைய மருந்து 
களின் பொது நசசுததனமையைக குறைத்துத் திறமையைக கூட்டச் செய்யப்பட்ட 
முயறசிகளினபோது , செஸ்டர் பியட்டி ஆராயசசிக் கழகததில ராசும் அவரது சகாக் 
களும் HN , - ன அடிப்படை அமைப்புடன் கூடிய பலதரப்பட்ட வாசனை விளை 
பொருள்களைக் கண்டுபிடித்தனர் . 


CHCHC 
NO 

CH , CH , a 


செல்பகுபபை மட்டுப்படுத்தும் இந்த மூலக்கூறுகளின் திறன் அவைகளின் 
இரசாயன எதிராவினைத தன்மையைய்ப் பொறுத்திருக்கிறது என்பது தெளி 
வாயிற்று . பகுப்படையும செல்களினமேல் , நைட்ரஜன் மஸ்டர்டுகள் நேரடியாக 
வினை புரிந்து , அவை குரோமோசோம்களைத் துண்டித்தல் போன்ற உட்கரு விகாரங் 
களைத தோற்றுவிககின்றன . இவை அயனீகரணக கதிர்வீசசு ( எக்ஸ் - ரேபோன்ற ) 
வினையின் விளைவாக ஏற்படும் மாற்றங்களை மேலெழுந்தவாரியாக ஒத்திருக் 
கின்றன என்பதை விரிவான செல்லியல் ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன . 


70 


புற்றுநோய் 


அயனீகரணக் கதிர்வீச்சுகள் செலகளைச் சிதைப்பதுடன புற்றுநோயையும் 
உருவாக்குவதால் , செஸ்டர் பியட்டி குழுவினா, பல நைடரஜன மஸ்டாடுகளின் 
புற்றுநோய உணடாககும தனமையைச சோதிததனா. இந்த மருந்துகளைத தசை 
ஊசிமூலம் செலுத்தினால் , சுண்டெலி, எலி , ஹேமஸ்டர் போன்றவைகளில் புற்று 
நோய்க கட்டிகள் உண்டாகும் . 


நைடரஜன் அணுவுடன் இணைக்கப்பட்ட இரண்டு பக்கவாட்டுச் சங்கிலிகளைக் 
சார்ந்தே இந்த உயிர் இயல் நடவடிக்கை இருந்தது என ஒரு சமயம நம்பப் 
பட்டது . அவ்விதம எதிர்வினைபுரியும் “ இருபிணி மூலக்கூறு குரோமோ மின் 
பொருளகளையே குறுக்கிணைக்கும் தன்மை வாயந்தது எனவும் நம்பப்பட்டது . 
மருந்துகளால சிகிசசை செய்யப்பட்ட பகுபடும் செல்களில் உள்ள குரோமோ 
சோமகளின தோற்றததிலிருந்து இந்த எணணம உருவாகியது . ஒன்றுடன் ஒன்று 
ஒட்டிககொணடு தனியாகப் பிரிவதற்குப் பதிலாக ‘ பாலங்கள் அமைக்கும் 
தன்மை கொண்டிருந்தன. நைட்டிரஜன் மஸ்டர்டுகள குரோமோசோமகளைக 
குறுக்குவாட்டில் இணைத்தன எனறு தோனறியது . இந்தப் பொதுமைக்கு 
அநேக விதிவிலக்குகள இருந்தமையால , இது செலலின விகாரங்களை விளக்கும் 
அளவிற்குக்கூட முழுமையான ஒரு விளக்கமாக இல்லை . 


ஆனால , பஞ்சாலைத் தொழிலில் உபயோகிக்கப்படும் ‘ குறுககிணைக்கும் இது , 
மற்றப் பொருள்களைப்பற்றிய ஆராய்ச்சிக்கு அடிகோலியது . டை எபாகசைடகள் , 
எதிலீன் அமைனகள் போன்ற இரசாயனத் தொகுதிகளும் நைட்டிரஜன மஸ்டாடு 
களின் பொதுவான உயிரியல் குணங்களைக் கொண்டிருந்தன . இம்பீரியல 
கெமிக்கல தொழிற்சாலைகளில் , வால்போலும் அவரது சகாககளும் காணபித்த 
படி , அவைகளும ( டைஎபாகஸைட , எதிலீன் அடீைனகள ) புற்றுநோய 
உண்டாக்கும் சகதி வாய்ந்த சாதனங்களாகும் . 


இந்த இரசாயனப் பொருள்கள செல்லிலுள்ள எதோ ஒரு பொருளினமீது 
எதிர்வினை புரிவதன் மூலம அவைகளின உயிா இயல் விளைவுகளை உண்டாக்கு 
கின்றன என்று நினைப்பது இயல்பே . அவை ஒரே முறையில் பணியாற்றுகின்றன 
என்பதில் சந்தேகமே இல்லை . அவை குரோமோசோம விகாரங்களைத் தோற்று 
விக்கும் காரணததால , இந்த ஏதோ ஒரு பொருள மரபுப் பொருளின் ஓரு 
இரசாயனப் பகுதியுடன் அநேகமாக டி ஆகஸரைபோ நூகளியஸ டன் ( டி.என்.ஏ.) 
நேரடியாகத் தொடர்புகொண்டிருக்குமோ என்று கருத இடமுண்டு. டி என.ஏ. 
ருவாக்கப்படும்போது , செல் பகுபபின இடையே உள்ள அமைதி நிலையில் 
மருந்துகள் கதிர்வீசசுப்போன்று வினைபுரிவதாகத் தோன்றும் . இந்த உருவாகும் 
நிகழ்ச்சியிலோ அல்லது குரோமோசோம எனப்படும் இந்த டி என்.ஏ. புரத 
இணைப்பிலோ நைடரஜன மஸ்டர்டுகள் தலையிடுகினறன எனத தெரிகிறது . 
இந்த அனுமானததைப பொறுத்தமட்டில் புற்றுநோய உணடாககப போதிய 
சேதம் என்ற தத்துவத்திற்கே மீண்டும் வருகிறோம் . பெருதத அளவில் 
டி.என்.ஏ. சேதமடைந்துள்ள செல்கள் மரணமடையும் . போதிய அளவு சேதம 


புற்றுநோயின் காரணங்கள 


71 


இல்லாவிட்டால் ஒரு பலனும் விளையாது . போதிய அளவு சேதம் ஏற்பட்டால் , 
புற்றுநோய் உண்டாக வழி இருக்கிறது . 


இந்த அருமானம் நிரூபிககப்படவேண்டும் . ஆனால் , இரசாயனக் 
கணணோட்டத்தில் பார்ததால் , உடலுக்கு வெளியே உயிருளள செலலின் பகுதி 
களாகிய புரதங்கள் , நூகளியிக அமிலங்கள் இவைகளுடன் ரசாயன முறைப்படி 
அந்த மருந்துகள் பிரதிவினை புரியமுடியும் . 


புற்றுநோய் உண்டாக்கும் பாலிசைகளிக் நீரகக் கரிப்பொருளுக்கு ஓரளவு 
இரசாயன எதிர்வினை உண்டென்றும் , அதைவிட அதிகமாக நைடரஜன மஸ்டர்டு 
களுக்கு உணடென்றும் நாம் கண்டிருக்கிறோம் . எனினும் , பலவீனமான சிலபோது 
இல்லவே இல்லாத இரசாயன வினைத்திறனின - திசையில இரசாயனப் புற்று 
நோயூக்கிகளின பட்டியலை நீட்டிககொணடேபோகலாம . 


நைலான் , டெப்ளான , டேகரான் , பாலிஎதிலின் , பாலிஸ்டீரைன் , பாலி 
வினைல் குளோரைடபோன்ற பல பிளாஸ்டிக பாலிமர் படலங்களை எலிகளின் 
தசைககுள் புகுத்தியதில் சாாகோமா உணடாகியிருக்கிறது . புகுததப்பட்ட 
முழுமையான படலததின் பரப்பிறகு நேர்விகிதததில புறறுநோய் உண்டாக்கும 
திறமை இருக்கிறது . ஏனெனில , துளைகள் உள்ள மெல்லிய படலத்தின் புறறு 
நோய உண்டாக்கும் சக்தி மிகவும் குறைந்ததே . செல் தொடர்பு தததுவம 
( சாதாரணமாக ஒன்றோடொன்று ஒட்டியிருக்கும் செல்களைச செயற்கை முறையில் 
பிரித்தால் , கொடூரமான புற்றுநோய் மாற்றங்கள் நிகழலாம் ), செல் போஷாக்கு 
ஆகிய இரண்டு தததுவங்களைப்பற்றி நிறைய ஆராயவேண்டியிருககிறது . 
மெலலிய படலங்கள் செல்களுக்கான போதிய போஷாககைத தடைசெய்கின்றன . 


பாதிக்கப்பட்ட செல்களில் நிகழும் ஆரம்ப இரசாயன மாற்றங்களைப்பற்றித் 
தெரிந்துகொள்வதிலேயே இரசாயனப் புற்றுநோய்க காரணிகளைப்பற்றிய தற்கால 
ஆராய்ச்சி நடைபெற்றுவருகிறது . ஒரு நிலையில் புற்றுநோயாக மாறக்கூடிய 
செலகள் , வளர்ச்சி , தனி வேறுபாடு இவைகளைக் கட்டுப்படுத்தும் தன்மைகளை 
மீறுகினறன . இந்த நிகழ்ச்சிகள் செல்களுக்குள் நடந்தாலும் ஹார்மோன்கள் 
மூலம் நடந்தாலும் , இதற்கு முன்னதாக ஓர் இரசாயன வினை நிகழவேண்டும் . 
புற்றுநோய்க காரணி ஒரு பாலிசைக்ளிக நீரகககரிப் பொருளாகவோ , அல்லது 
4 - டைமீதைல அமைனோ அசோபென்சின என்ற சாயப்பொருளாகவோ ( இது , 
இதைச் சாப்பிடும் எலிகளில் கலலீரல் கட்டிகளை உண்டாக்குகிறது ) இருந்தால் , 
ஒரு புதிய இரசாயன அமைப்புப் புரதம - புற்றுநோய்க காரணிக் கூட்டமைப்பு - 
செலலின அதன் ஆரம்ப நிலையில் தோன்றுகிறது எனத தெரிகிறது . நைட்ரஜன் 
மஸ்டாடுகள குரோமோசோம்களின் டி.என்.ஏ.மீது நேரடியாக வினைபுரிந்து 
செலலில் மரபுவழிப்பட்ட ஒரு நைவை உண்டாக்குகிறது என்பதற்குப் போதிய 
அத்தாட்சி இருக்கிறது . 


72 


புற்றுநோய் 


சில புற்றுநோய்க் காரணிகளுக்குத் திருப்திகரமான இரசாயனக கோட்பாடு 
இன்னும் கொடுக்கப்படவில்லை. உதாரணமாக , மெதியோனின் எனப்படும் 
இயற்கையில் கிடைக்கும் அமைனோ அமிலத்தைப்போன்ற எதியோனின் என்ற 
பொருளையோ , செனசியோவிலிருந்து கிடைக்கும் அல்காலாய்டுகளையோ உண 
வாக்க கொடுப்பதனமூலமோ அல்லது டேனிக் அமிலத்தின் மூலமோ விலங்கு 
களின் கலலீரல்களில் புற்றுநோய் உண்டாகிறது . தைராய்டு வீககததைக் கண்டு 
பிடிக்கும் முறையாகக் குறைந்த அளவு அயோடினை உணவில் கொடுத்தாலோ 
அல்லது தைராயடு வீக்கம் உண்டாக்கும் புரோபைல்தையோயூரசில என்ற 
மருந்தைக் கொடுப்பதாலோ தைராயடு கட்டிகள் உண்டாககப்படலாம் . யூரதேன் 
என்ற ஓர் எளிய இரசாயனப் பொருளால் சுண்டெலிகளில் நுரையீரல் அடி 
னோமா உண்டாக்கப்படலாம் . இது கொடூரமான புற்றுநோய் அன்று எனவும் , 
இதைவிட எளிய அமைப்புக்கொண்ட தையோயூரியாவால சருமப் புறறுநோய் 
உண்டாகலாம எனவும் நாம் ஏற்கெனவே கணடோம் . 


இததகைய உண்மைகளின் மத்தியில் புற்றுநோய்க காரணிகள் பற்றிய 
முழுவதுமான ஓர் இரசாயனக் கோட்பாட்டை முன்வைப்பது மிகவும் சிரமமாகும் . 


கதிர்வீச்சுமூலம் புற்றுநோய் உண்டாவது 
மிருக , மனிதப் பரிசோதனைகள் மூலம் கண்ட ஆராய்ச்சியின்படி , அயனீகரணக் 
கதிர்வீச்சும் அயனீகரண மற்றக் கதிர்வீசசும புற்றுநோய் உண்டாக்கும் என்பது 
பல காலமாக நமக்குத் தெரியும் . ஆனால் , இரசாயனப் புற்றுநோய்க் காரணிகளைப் 
போன்றே இவையும் எஙஙனம் புற்றுநோய் உண்டாக்குகின்றன என்பது தெரிய 
வில்லை . 


முதன்மையான மரபுப் பொருள்களாகிய டி.என்.ஏ. - க்கும புரதங்களுக்கும 
கதிர்வீச்சு இரசாயன சேதத்தை உண்டாக்குகிறது என்பது பரிசோதனைகள் 
மூலம் பல நாட்களாகத் தெரிந்த ஒன்று . செல்லின் மற்றப் பகுதிகளிலும் மாற்றங் 
கள் உண்டாகின்றன என்பதும இப்போது தெளிவாயிற்று . குறைந்த அளவுக கதிர் 
வீசசால் , சில என்ஸைம் அமைப்புகள் குலைக்கப்படுகின்றன . செலலின் சைடோ 
பிளாஸ் அமைப்பில் உள்ள பல அமைப்புகளுக்குச சேதம் உண்டாவதால இது 
நிகழலாம் . இதுபோன்ற இன்னும் பல திடீர் நிகழச்சிகளும் நடைபெறுகின்றன . 
பைகோமைசீசின ஸ்பொரான்ஜியோ காமபு நீளவதை எக்ஸ் - கதிரின 0.0005 
காணடஜன் போன்ற குறைந்த அளவு தடைசெய்ய முடியும் என பாஸ்பாக 
கண்டுபிடித்திருக்கிறார் . 1-0 ராண்ட்ஜன அளவால அதிக விளைவு ஏற்படும் கதிர் 
வீசசை நிறுததிவிட்டால் , நீள்வதும தடைசெய்யப்படுவதும நினறுவிடுகின்றன . 
மற்றொரு பக்கத்தில் மஙக் 

மங்க் மொச்சைக்கொட்டையின் இளஞ் செடிகளின் 
வளர்ச்சியை எகஸ் - கதிர்களின் குறைந்த அளவால் ஒன்று இரண்டு நாட்களுக்குத் 
தடை செய்யமுடியும் என 1956 - ல் கார்டன கண்டார் . கதிரவீசசால பாதிக்கப் 
பட்ட செடியிலுள்ள ஆக்ஸின் என்ற வளாச்சிப் பொருள் குறைந்ததால் 
இந்த விளைவு ஏற்பட்டது . இதன் முன்பொருளாகிய டிரப்டோபானிலிருந்து 


Tp 


1 ( a ) ஓர் எலியின் கணையத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு செல்லின் தோற்றம் 
-- எலக்ட்ரான் உருப்பெருக்கிமூலம் . இதில் செல் படலம் , உட்கரு , மைடோ 
காண்ட்ரியா , சைடோபிளாசத்தில் மடிப்புக்கொண்ட படலங்களின் சிக்கலான 
அமைப்பு , எண்டோபிளாஸ்மிக் வலை ஆகியவை தெரிகின்றன . ( அளவு கோடு : 
lr = 0.001 மி.மீ.) 


( b ) மேலே சதுரமாகக் குறியிடப்பட்டுக் காட்டப்பட்ட பகுதியின் பெரிதான 
தோற்றம் . ஸைடோபிளாசத்தில் புரதம் உருவாக்கப் பொறுப்பான ரைபோ 
நூக்ளியோப் புரதத் துகள்கள் ( ரைபோசோம்கள் ), படலங்களின்மீது சிறிய 
கருமையான புள்ளிகளாகத் தெரிகின்றன . புரதம் சுரக்கும் ஓர் உறுப்புக் 
கணையம் . ஆகவே , அதன் செல்களில் நன்கு உருவான எண்டோபிளாஸ்மிக் 
வலை இருக்கின்றது . ( அளவு கோடு : 0.0005 மி.மீ. ) 


0.5 


2 ( a ) மனிதக் கரு செல்லின் ஸைடோபிளாசத்தின் ஒரு பகுதி . இவைதாம் 
மைடோகாண்ட்ரியா எனப்படுபவை . முப்பரிமாணத்தில் , மைடோகாண்ட்ரியா , 
வெள்ளரிக்காய்போன்ற அமைப்புக் கொண்டவை . ( அளவு கோடு : 0.0005 மி.மீ. ) 


P 


( b ) பகுப்படையும் மனிதக் கரு செல்லின் பகுதி - எலக்ட்ரான் உருப் 
பெருக்கி மூலம் . சென்ட்ரோசோமை ஊடுருவி இந்தப் பகுதி எடுக்கப்பட்டது 
( அம்புக்குறி காண்க ) . இதிலிருந்து ஸ்பின்டில் இழைநார்கள் அலை 
அலையாக வெளிவருவதைக் காணலாம் . குரோமோசோம்களின் இரண்டு பகுதி 
களைப் பகுப்படும் செல்லிலிருந்து வெளியே இழுக்கும் ஸ்பின்டில் இழைநார்கள் , 
மெல்லிய சுவர்களையுடைய சிறு குழாய்களாகத் தெரிகின்றன . ( அளவு கோடு : 
0.001 மி.மீ. ) 


பே 


3 ( a ) எலக்ட்ரான் உருப்பெருக்கியின் மூலம் தெரியும் மனிதப் புற்றுநோய் 
செல்லின் ஒரு பகுதி . கோடிட்டுக் காட்டப்பட்ட பகுதிக்கு இணையாக , நூக்ளியப் 
படலம் கூறுபோடப்பட்டுக் காட்டப்பட்டிருக்கிறது . ( அளவு கோடு : 0.001 மி.மீ. ) 


Ip 


( b ) உள்ளே கோடிட்டுக் காட்டப்பட்ட அதே படத்தின் பெரிதான 
தோற்றம் . நூக்ளியஸ் துளைகள் நன்கு தெரிகின்றன . ( அளவு கோடு : 0.001 மி.மீ.) 


* 


தா 


* 


4(a)ஆரோக்கியமானசுண்டெலியினுடையகல்லீரற் 

பகுதியின்நுண்படம்.(x230.) 


(b)ஆரோக்கியமானசிறுநீரகத்துப்பகுதியின் 

நுண்படம்.(x210.) 


5(a)சுண்டெலிப்புற்றுநோய்க்கட்டியின்ஒருபகுதி. 

செல்பகுப்பின்பலநிலைகளைக்காணலாம்.(x450.) 


(b)தைராய்டுசுரப்பியின்சாதாரணஅடினோமா.கோளவடி 

வில்சுற்றியிருக்கும்மற்றத்திசுக்களிலிருந்துநன்கு பிரிக்கப்பட்டு,அதிலிருந்துஒருநார்வெளியுறையால் பிரிக்கப்பட்டிருக்கிறது.(பீரியாடிக்ஆசிட்ஷிப்ட்ரை குரோம்x4.) 


6 ( a ) முலைப்புற்றுநோய்க் கட்டி . ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கிறது . 

சுற்றியிருக்கும் ஆரோக்கியமான திசுவை , ஒரு கட்டி செல்களின் 
தொகுதி ஊடுருவுகின்றது . வெளியுறை இல்லை. ( ஹெமா 
டாக்ஸிலினும் இயோசினும் x3 . ) ( b ) முன்னர்க் காட்டிய அதே 
படம் . வெளிப்புறத்திலுள்ள ஸ்குவாமஸ் எபிதிலியத்தைப் புற்று 
நோய் செல்கள் ஊடுருவுகின்றன . ( ஹெமாடாக்ஸிலினும் 
இயோசினும் x75 . ) 


( c ) ( a ) , ( b ) - ல் காட்டிய அதே படம் ; முலைப் புற்றுநோயின் மிகப் பெரிய 

செல்களில் பல தொகுதிகள் இருக்கின்றன . இந்த செல்களின் 
அளவிலும் உட்கரு அமைப்பிலுமிருந்தும் , ஆரோக்கியமான முலை 
எபிதீலியம் பெரிதும் மாறுபட்டிருக்கின்றது . ( ஹெமாடாக்ஸிலினும் 
இயோசினும் X70 . ) ( d ) முலையின் புற்றுநோய் . ( a ) , ( b ) , ( c ) - ல் 
காட்டப்பட்ட கோசிலிருந்து எடுக்கப்பட்ட அக்குள் நிணநீர் முடிச்சு 
உள்நோக்கிச் செல்லும் நிணநீர் நாளங்களிலும் நிணநீர்த் திசுவிலும் 
புற்றுநோய் செல்களின் தொகுதிகள் இருக்கின்றன . ( ஹெமா 
டாக்ஸிலினும் இயோசினும் X70 . ) 


O - 33 


7 ( a ) நுரையீரலில் பரவிய , ஹேம்ஸ்டர் சார்க்கோமாவின் ஒரு மெடாஸ் 

டேசின் நுண்படம் . ( X 45. ) ( b ) பால்மூலம் பரவிய காரணி 
யால் தூண்டப்பட்ட சுண்டெலியின் முலைப்புற்றுநோய்களுடன் 
இணைந்த செல்லுக்கு வெளியேயுள்ள வைரஸ் துகள்கள் . ( அளவு 
கோடு : 0.0005 ம் .மீ . ) 


to.SRI 


OF 


( c ) மில்ஹில் பாலியோமா வைரஸால் பாதிக்கப்பட்ட சுண்டெலிக் கரு 

செல்லின் ஒரு பகுதியின் நுண்படம் . நூக்ளியஸில் (உட்கரு ) 
பெரும் பகுதி ஒரேமாதிரியான வைரஸ் துகள்களால் நிரம்பி 
யிருக்கின்றன . உட்கருப் படலம் வலப்புறமாகச் செல்லுகிறது . 
இடது ஒரே மூலையில் காணப்படும் ஓர் இருண்ட பகுதி நூக்ளி 
யோலஸ் ஆகும் . ( d ) ( c ) ஐப் போன்ற ஒரு நுண்படம் . மில்ஹில் 
பாலியோமா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு சுண்டெலியின் உமிழ் 
நீர்ச் சுரப்பிப் புற்றுநோய்களிலிருந்து எடுக்கப்பட்டது . செல் 
நூக்ளியஸில் இருக்கும் துகள்கள் , ( c ) - ல் காட்டப்பட்டவைகள் 
போன்று இருக்கின்றன . ( அளவு கோடு : 0.0005 மி.மீ. ) 


Olu 


8 ( a ) எதிர்மறை வேறுபாடு என்ற முறையால் தயாரிக்கப்பட்ட நான்கு 

தனித்தனியான வைரஸ் துகள்களின் தோற்றம் . இந்த முறையின் 
சிறப்பு என்னவென்றால் , துகள்களின் உள்ளமைப்பைத் தெளி 
வாகக் காட்ட முடியும் . விட்டத்தில் உட்பகுதிகள் , 6m D 
இருக்கும் வடிவ இயல் முறையில் ஒரே ஒழுங்கில் அமைக்கப் 
பட்டிருக்கின்றன . ( அளவுகோடு : 0.0001 மி.மீ. ) 


0 05 


( b ) மேற்கூறியதுபோன்றே தயாரிக்கப்பட்ட ரௌசின் கோழிக்குஞ்சு 

சார்கோமாவின் வைரஸ் . புற்றுநோய் உண்டாக்கும் இந்த வைரஸ் , 
மில்ஹில் பாலியோமா வைரஸிலிருந்து மாறுபட்டது . ஒழுங்கற்ற , 
தெளிவில்லா வெளியுறையுடன் , 

வரையறுக்கப்பட்ட 
உள்ளுறை , மணல் வடிவம் கொண்ட மத்தியப் பகுதி கொண்டது . 
வைரசின் ரைபோ நூக்ளியிக் அமிலம் மத்தியில் இடம் பெற் 
றிருக்கிறது . 


நன்றாக 


புற்றுநோயின் காரணங்கள் 


73 


ஆக்சின் உருவாவது பெருமளவு குறைந்ததால் இந்த வளர்ச்சித் தடை ஏற்பட்டது 
என்பதும் தெரிந்தது . டிரப்டோபான் ஆகஸிஜனாக மாறும் இறுதிக் கட்டததிற்குத 
தேவையான நொதிகள் எகஸ் - கதிர்களால் ஒருவேளை அடக்கப்பட்டிருக்கலாம் . 


குரோமோசோமகளின் டி.என்.ஏ. - யின் முன்பொருள்களை உற்பத்தி செய்யக் 
காரணமான நூகளியஸிலுள்ள ( உட்கரு ) நொதி அமைப்புகள் கதிர்வீச்சுகளால் 
பெரிதும் பாதிக்கப்படுகின்றன என்பதற்குப் போதிய அத்தாட்சிகள் இருக் 
கின்றன . உடகருப் புரதங்களை உணடாககுவதற்குத தேவையான ஏ . டி . பி . 
( ATP) ஐ உண்டாக்கும் ஒரு நொதி அமைப்பு செலலின உட்கருவில் இருக்கிறது . 
டி . என் . ஏ . ஐயும் புரதததையும உண்டாக்கும் இரு அமைப்புகளின ஒரு சம 
கிலையைக கதிர்வீசசுகள் பாதிககின்றன என்பதற்குப் பின்னர் சாட்சியம் 
கிடைத்தது . இதன் மூலம் உட்கரு சேதம அடைகிறது . 


கதிர்வீச்சுகளின் புற்றுநோய் உண்டாக்கும் தன்மையை , செல் உட் 
கருவின் மரபுவழிப் பொருளகளினமீது ஏற்படும் நேரடி விளைவுகள் என்ற 
கண்ணோட்டத்திலமாததிரம நாம ஆராய்வது போதாது என்பது தெளிவு . உடல் 
இயல அமைப்பு என்ற முறையில் செல்லில் கதிர்வீச்சுகளால் ஏற்படும் ஆரம்ப 
விளைவுகளைப்பற்றிய போதுமான அறிவு நமக்குத் தேவை . இத்தகைய ஆராய்ச்சி 
இப்போதுதான் ஆரம்பமாகியிருக்கிறது . 


வைரஸ்களும் புற்றுநோயும் 
கோழிக்குஞ்சில் யூகோசிஸ எனப்படும் வைரஸால் உண்டாக்கப்பட்ட 
முதல் புறறுநோய் 1908 - ல் எல்லாமனால் விவரிக்கப்பட்டது . இதைத தொடர்ந்து 
1911 - ல் வடிகட்டக்கூடிய ரூஸ் கோழிக்குஞ்சின் சார்கோமா கண்டுபிடிக்கப் 
பட்டது . இருபது ஆண்டுகள் கழிந்து , முயலகளில் கரணைகள் , சருமக் கழலைகள் 
உண்டாககும வைரஸகளைப்பறறிய முடிவுகள் முதன் முதலாக 1932 , 1933 - ல் 
ஷோப் என்பவரால் தெரிவிக்கப்பட்டன . சிலவகைச சுணடெலிகளில் உண்டாகும 
முலைக் கட்டிகளுக்குக் காரணமாகப் பால் மூலம் பரப்பப்படும் ஒரு சாதனம் 
என , 1930 இறுதியில் மிட்னர் ( 1936 ) போன்ற பலா அமெரிக்காவில் கண்டு 
பிடிததனா ( புகைப்படம் 76 ) . தவளையில் உண்டாகும் சிறுநீரகப் புறறு நோய , 
மற்றத் தவளைகளுக்கு செல் இல்லாத வடிசாற்றால பரப்பமுடியும் என லியூக் 
( 1938 ) விவரித்தார் . 


இந்தப் புற்றுநோய்கள் மிகவும் ரசமிக்கவை ; மிகவும் தீவிரமான முறையில் 
ஆராயப்பட்டன . 1940 - க்குள் சீர்கெட்ட திசுக்களில் வளரும் சக்தி கொண்ட 
உருப்பெருக்கியாலும் பார்க்கமுடியாத சில சாதனங்கள் , பலவகையான மிருகங் 
களில் கட்டிகளை உருவாக்கமுடியும் எனப் பெரும்பான்மையான நோய்க்குறியியல் 
வல்லுநர்கள் ஒப்புக்கொண்டனர் . மனிதனில் புறறுநோய் உண்டாவதில் அந்த 
வைரஸ்களுக்கு எந்தவிதமான பங்கும் இருப்பதாக அத்தாட்சி எதுவும் இல்லை . 


74 


புற்றுநோய் 


யிர் இயல் சம்பந்தமான விந்தைப் பொருள்களாகவே அவைகளைக கருத 
வேண்டும் . சில மிருகங்களில் புறறுநோயகளைப்பற்றி இன்னும் நனகு தெரிந்து 
கொள்வதற்கு உபயோகமான கருவிகளாக இருக்கலாமே தவிர , மனிதனின் 
பிரச்சினைகளுக்கு அவற்றால் பலன் இல்லை. 

சென்ற 10 வருடங்களாக நுணுக்கமுறையில் பல முனனேற்றங்கள் ஏற 
பட்டதால , வைரஸகளால ஏற்படுகினறன எனத தறபோது தெரியும மிருகப் 
புற்றுநோயகளின பட்டியல் வளாந்துகொணடேபோகிறது . இதனமூலம் மனித 
வியாதியைப் புதிய முறையில் அணுகுவதும் முன்னேற்றமடைந்துள்ளது . இந்த 
நுணுக்கமுறை முனனேற்றங்களாவன : புதிய வைரஸகளின் புறறுநோய் 
உண்டாக்கும் தனமையைப் பரிசோதிகக பாதிப்பினமை இயல்படி , இளமை 
யான , முதிராத மிருகங்களை உபயோகித்தது , வைரஸ்களைப்பற்றிய பொதுவான 
ஆராயசசிககுத் திசு வளாசசிக கலவை முறைகளின் பங்கு ; எலகடரான உருப் 
பெருக்கியில் ஏற்பட்ட முனனேற்றங்கள் . இதனமூலம் பாதிககபபட்ட செல் 
களின மெலலிய பகுதிகளில் வைரஸ் துகள்களைப் பார்கக முடிவதோடல்லாமல் , 
அவைகளை எணணவும் முடிந்தது . சமீபகாலத்தில் அவைகளில் சிலவற்றின 
துணை அமைப்பைப் பெருமளவில் பெரிதாககிக காணபிககமுடிந்தது ; மனிதனில் 
இளம்பிள்ளை வாதம் , மிருகங்களில் கால- வாய வியாதி , தாவரங்களில் புகை 
யிலைப் பல்வண்ண வியாதிபோனறவற்றின புற்றுநோய் ஊக்கும் நுணுக்கமுறை 
களினமூலம் இந்த வைரஸ்களை , இரசாயன முறைப்படி , எளிதாகக முடிந்தது . 
இந்தத் தாவரங்களின புரதப் பகுதிகளை அகற்றிவிட்டால் , தங்களது நூகளியிக 
அமிலங்களின் வினையால்மாததிரமே மற்ற செலகளைப் பாதிக்கமுடியும் . 


இததகைய புதிய நுணுக்கமுறைகன , வைரஸ்கள , ஆராயசசி சமபந்தமான 
கண்டுபிடிப்புகளில் எவ்வளவு உதவியாக இருக்கினறன எனபதைப் பார்ப்போம் . 


சுண்டெலிகளில் வைரஸ்கள் தோற்றுவித்த லியூகிமியா 


குறைந்த அளவில் தானாகவே தோன்றும் லியூகிமியாவால பாதிக்கப்படுகிற 
ஒருவகையான சுணடெலியில் ( C.H ) அரு நோயை 1951 - ல கிராஸ விவரிததாா . 
பெருமளவில் தானகவே லிமபாடிக லியூகிமியா உண்டாகிற ஒருவகைச் சுண 
டெலியின ( AkR ) லியூகிமியா திசுக்களிலிருந்து பெற்ற செல அகற்றிய சாறறைப் 
பிறந்த மறுநாளே மிருகங்களுக்கு ( C , H ) ஊசிமூலம் செலுத்தினால் லியூகிமியா 

ணடாவதைக் கண்டார் . இளமிருகத்தினுள் புற்றுநோயின எல்லா செல்களையும் 
செலுத்திவிடக்கூடாது எனபதறகாக , திசுக்களை நன்றாக அரைதது , வைரஸகளை 
விடப் பெரிதாக இருககும எலலாத துண்டுகளும வடிகட்டி மூலம் அகற்றப் 

தாயப்பாலமூலம் கடத்தப்படும் சுணடெலி முலைப் புற்றுநோயின 
பிட்னரின் 

சாசனததைபபோல் , இந்த லியூகியா சாதனமும இளமிருகங் 
களினுள் செலுத்தப்பட வேண்டும் . ஆகவே , நீண்ட 

ஆகவே , நீணட மறைகாலத்திற்குப்பின் 
கட்டிகள் தோன்றுகின்றன . 


பட்டன . 


75 . 


புற்றுநோயின் காரணங்கள் 


கிராஸால் தயார் செய்யப்பட்ட லியூகிமியா சாறுகள் வயதான பால்குடிக்கும் 
சுண்டெலிகளுக்குள் செலுத்தப்பட்டதில் ஒழுங்கற்ற ( ஒரேதன்மையில்லாத ) 
முடிவுகள் கிட்டின . வயதுவந்த சுண்டெலிகளோ எதிர்ப்புசகதி கொண்டிருந்தன . 
சுண்டெலியின் C57 என்ற பிரிவு ( தனி மரபைச் சேர்ந்தது ) உபயோகிக்கப்பட்டதால் 
லியூகிமியா மாததிரமே உணடாயிற்று . ஆனால் , C , H எனற இனததிறகுச 
செலுத்தப்பட்டதில் லியூகிமியாக்கள் , பாரோடிட கட்டிகள் , சாகோமாக்கள் 
உட்பட்ட மாறுபட்ட பலவகைக் கட்டிகள் உருவாயின . AkR லியூகிமியாக்களின் 
பல சாறுகள் சகதியற்றனவாக இருந்ததாலும் இளஞ சுணடெலிகளை மிகவும் 
கட்டாயமாக உபயோகிக்கவேண்டியிருந்ததாலும் , கிராஸின் ஆராய்ச்சியைத . 
திருமபவும் செய்துகாட்டுவது சிரமமாக இருந்தது . சுண்டெலியின C , H 
இனததில் 0 • 5 % -ல்தான் தானாகவே லியூகிமியா நிகழ்ந்தது என கிராஸ் 
கூறினாலும் , மற்றும் பல பரிசோதனைச்சாலைகளில் 10 % வரை இந்த நோய் . 
உண்டானதை கிராஸின விமாசகர்கள சுட்டிக்காட்டினாகள் . 


புதிதாகப் பிறந்த சுண்டெலிகளில் மீண்டும் செலுத்தி , லியூகிமியா வைரசின் 
ஒரு சகதிவாயந்த இனததை கிராஸ் பினனா உருவாக்கினா ( கிராஸ 1957 ) .- 
மூலாதார வைரஸ எடுத்துக்கொண்ட நேரத்தில் பாதி நேரத்திலேயே ( 2-3 % 
மாதங்கள் ) இந்த வைரஸ் லியூகிமியாவை உணடாககியது . இது மூப்படைந்த 
சுணடெலிகளையும் பாதிககும சகதிகொண்டிருந்தது . ( ஒன்றுமுதல் பதினான்கு 
நாட்கள் வயதான ) இந்த லியூகிமியா வைரஸ் இருப்பது நிலைநாட்டப்பட்டாலும் , 
ஒப்பிட்டுப்பார்க்கும் முறைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட சுண்டெலி இனத்தின் 
முக்கியத்துவத்தை நாடிப் புறக்கணிக்க முடியாது . இளம் , வயதடைந்த C , H . 
சுண்டெலிகளுக்கு ( 0.5 % -ல் தானாகவே லியூகிமியா நிகழும் இனம் ) எகஸ கதிர் 
வீசசு செலுத்தப்பட்டால் , இந்த விகிதம் 50% ஆக உயர்ந்தது என கிராஸ ( 1958 ) 
பின்னர் கண்டார் . மேலும் , இந்தக் கட்டிகளின செல இல்லாத சாறுகளை இதே 
இனததைச சேர்ந்த புதிதாகப் பிறந்த சுணடெலிகளுக்கு ஊசிமூலம் செலுத 
தியதில் , லியூகிமியாவும் பாராடிட் கட்டிகளும் உண்டாயின . ஆரோக்கியமான 
C , H சுண்டெலிகளின் உறுப்புகளின செல இலலாத சாறுகள்கூடப புறறு 
நோய் உண்டாக்கும் சக்தி கொண்டவை என கிராஸ் கண்டார் . பலதரப்பட்ட 
சுணடெலிகள் மறைந்துகிடக்கும் வைரஸ்களை எடுததுச் செலகின்றன . பின்னா, 
போதிய தூணடலகளுக்குப் பிறகு அவைகள் உண்டாககும் கட்டிகளிலிருந்து 
அவைகளை மீண்டும் பெறலாம என்பது தெளிவு . 


. 


எஹ்ர்லிக் கார்சினோமா எனப்படும் லியூகிமியா அற்ற கட்டிகளிலிருந்து 
சுண்டெலிகளில் லியூகிமியா உண்டாக்கும் இரண்டாவது வகை வைரஸ்களைக் 
கண்டிருக்கின்றனர் . எஹர்லிச் கட்டி செல்களின் செல் இல்லாத சாறறை இளம் 
பிராயத்தில் செலுத்தியதில் , 14 மாதம் வயதுடைய சுவிஸ் சுண்டெலியின் மண் 
ணீரலிலிருந்து பிரெணட் ( 1957 ) என்பவரால் இந்த வைரஸ் தனிமைப்படுத்தப் 
பட்டது . மிகவும் குறைந்த மறைகாலமான இரண்டு வாரங்களுக்குள் இந்த 
வைரஸ வயது வந்த சுவிஸ் சுண்டெலிகளில் லியூகிமியாவை உருவாக்குகிறது . 


76 


புற்றுநோய் 


ஜெர்மனியில் கிராபியும் அவரது சகாககளும ( கிராபி 1957 ) ஆராய்ச்சி 
செயத சுண்டெலி லியூகிமியா வைரஸ் , பலதரப்பட்ட சுண்டெலி கார்சினோமாக் 
களிலிருந்தும் சாாகோமாககளிலிருந்தும் பெறப்படும் . கிராபி வைரஸுககும 
புதிதாகப் பிறந்த சோதனை மிருகங்கள் தேவையாக இருந்தன . மேலும் , நோய் 
உணடாக 

ஏற்பட்ட ‘மறைகாலம் 4 முதல் 10 மாதங்களாக இருந்தன . 
கிராஸ வைரஸும பிரண்ட வைரஸும் சிறப்பாகச் சுண்டெலிகளாலேயே நோய் 
ஊக்குவனவாக இருந்தாலும் , புதிதாகப் பிறந்த எலிகளுக்கு , கிராபியின் வைரஸ் 
மூளைமூலமாகச் செலுத்தப்பட்டதில் , மார்புக்கூட்டின் உடபுறம் கட்டிகள் 
உண்டாயின . 


( இளம் எலிகளுக்கு கிராஸ் வைரஸ செலுத்தப்பட்டால் லியூகிமியா உண் 
டாகிறது என கிராஸ் 1961 - ல் கண்டார் .) 


சுண்டெலிகள் , லியூகிமியா உண்டாக்கும் வைரஸ்களை எடுத்துச் செல்வ 
தோடல்லாமல் அதனால் பாதிக்கவும் படுகின்றன என இந்த முடிவுகள் நிரணயிக 
கின்றன . லியூகிமியா கொண்ட மனித நிணநீர் முடிச்சுகள் , மூளை இவைகளின 
சாறுகள் சுண்டெலிகளுக்கு லியூகிமியா உண்டாக்கலாம் என்று கண்டவர்களின் 
ஆராய்ச்சியைப்பற்றிப் பரிசீலிககுமபோது இந்த உண்மையை நினைவில் கொள்ள 
வேண்டும் . 


பாலியோமா வைரஸ் 


பாலியோமா வைரஸ் இருப்பது திசு வளர்ச்சிக் கலவை முறைகளால் நன்கு 
தெரிந்தது . புற்றுநோய் - வைரஸ் பிரசசினைக்கு இந்த முறை அளிதத பேருத 
விககு இது ஒரு நலல உதாரணம் ஆகும் . திசு வளாசசிக கலவை முறை 
என்பது அதன் பெயருக்கேற்றாற் போல் ஓர் உயிரினத்தின் செல்கள் , அதன் 
உடலிலிருந்து வெளியே வளாந்து உயிருடன இருக்கும் சூழ்நிலையில் வைக்கப் 
படுவதாகும் . அவறறை முழகவைக்க போஷாககுககொண்ட ஒரு திரவததைக 
கண்டுபிடிப்பது மிகவும் அவசியமாகும் . சோதனைச்சாலையில் அதறகென 
உணவளிக்க இரத்தம் கொடுப்பது , இரத்த உஷணமான 87 ° செல் வளாச்சிக் 
குழாய்களை வைததிருப்பது , பாகடீரியாக்கள் , பூஞசைக காளானகள அவை 
களால் தாக்கப்படாமல் பாதுகாப்பது மிகவும் அவசியம் . இததகைய சூழ் 
நிலைகளில் பலதரப்பட்ட மிருக செலலின் வகைகள் , குறிப்பாகக் கருமுதிரா 
செல்களும புறறுநோய் செலகளும காலவரையின்றி உயிருடன வைக்க 
முடியும் . அந்த போஷாக்குத திரவத்தில் இடப்பட்ட மருந்துகள் , வைரஸ்கள் 
இவைகளின் பிரதிவினைகளை நன்கு ஆராயமுடியும் . 


திசு வளர்ச்சிக் கலவை முறையுடன் தொடர்பு கொண்ட பிரசித்தமான காரல் 
என்பவர் , இந்த முறையின் மூலம் கருமுதிராக் கோழிக்குஞ்சின் இருதய செல்களை 


புற்றுநோயின் காரணங்கள் 


17 


நீண்ட நாட்களுக்கு வைத்திருந்தார் . இத்தகைய வளர்ச்சிக் கலவைகள் நாற்பது . 
( 40 ) வருடங்களுக்கு மேலாகக் காப்பாற்றப்பட்டன . 


எவைகளிலிருந்து வெளிவந்தனவோ அந்தக் கோழிக்குஞ்சுகளின் வாழ் 
நாளைக்காட்டிலும் அதிக நாட்கள் வாழ்ந்தன . செல்கள் இருதயத தசை செல்கள் 
சுருங்குவதைக் காண்பித்தன . அவை செழித்து வளாந்தன . அடிக்கடி இடை 
வேளைகளில் வளாச்சிக் கலவையை உபபிரிவுகளாகப் பிரிக்கவேண்டியிருந்தது . 
ஹு - லா என்று சொல்லப்படும் ஓர் அமெரிக்கப பெணமணியின புற்றுநோய்க . 
கட்டியிலிருந்து கிடைத்த மனித செலகள்தாம் , காரெலின் கோழிக்குஞ்சு இரு 
தயத்திற்குச சமமானதாகும் . ஹுலா செல் வளர்சசிக் கலவை இல்லாத ஒரு . 
வைரஸ் பரிசோதனைச்சாலையே உலகில் இல்லை எனலாம் . 


சுண்டெலி லியூகிமியாக்களின் செல் இல்லாத சாறுகளை , ஒரு நாள் வய 
துடைய C , H சுண்டெலிக்குள் செலுத்தினால் பரோடிட் சுரப்பியின் கட்டிகள் 

ணடாகின்றன என்பதை ஏற்கெனவே கிராஸ விவரித்துள்ளார் . இத்தகைய 
பரோடிட சுரப்பிக கட்டிகளின துண்டுகளை வளாசசிக கலவைகளுக்குள் ( குரங்கின் 
சிறுநீரக செல்களையும் , கருமுதிராக் கோழிக்குஞ்சுகளின் முட்டைகளின் படலங் 
களையும் கொண்டவை ) 1957 - ல் ஸடூவாடும் அவரது சகாக்களும் செலுத்தி 
னாகள. இததகைய வளாசசிக கலவைகளை அன்று பிறந்த சுண்டெலிகளுக்குள 
ஊசிமூலம் செலுத்தினார் . புற்றுநோயக கட்டிகள் உண்டான எல்லாச சுண்டெலி 
களிலும் பரோடிட் சுரப்பி சார்கோமாக்கள மாததிரம அலலாமல , தைமஸ் , 
அட்ரினல் சுரப்பி , முலைபோன்றவைகளின் முதலநிலைக கட்டிகளும உணடாகின . 
C , H சுண்டெலியில் இடம்பெயர்த்து அமைக்கப்பட்ட லியூகிமியாவின் வளாச்சிக் 
கலவையில் இடப்பட்ட செல இல்லாச சாறுகளும் இதே பலனைத தந்தன . 
சுண்டெலிகளில் லியூகிமியாககள் காணப்படவில்லை . இதைத் தொடர்ந்து , 
குரஙகு சிறுநீரக வளர்ச்சிக் கலவைகள் அகற்றப்பட்டு, சுணடெலிக கருக்களி 
லிருந்து செல்கள் இடப்பட்டன ( ஸ்டூவர்ட் முதலியோர் 1958) . இதைத் 
தொடர்ந்து , சுணடெலிககரு செல்களுடன் வளர்ந்த சுணடெலிக கட்டிச சாறுகளி 
லிருந்து எடுக்கப்பட்ட வளாசசிக கலவைத திரவங்களை அனறு பிறந்த 
ஹாம்ஸ்டருக்குள் செலுத்தினால் பல கட்டிகள் உருவாவதை எட்டியும் , அவரது 
சகாக்களும் ( 1958 ) கணடனர் . புதிதாகப் பிறந்த எலிகளுக்குள இதே 
வைரஸைச செலுத்தியதிலும் கட்டிகள் உண்டாயின ( எட்டி முதலியோர் 1958). 
முயலகளில் முதலில் உண்டான வைரஸ கொணட கழலைகள் பின்னர் 
கரைந்தன ; இரத்த வடி நீரில் வைரஸ்களுக்கான எதிர்ப்பொருள்கள் தோன்றின 
( எட்டி முதலியோர் 1959) . 


இனச்சிறப்புத் தன்மை அற்றும் , பல முதல்நிலைக் கட்டிகளை உருவாக்கும் 
தன்மை பெற்றும் இருப்பதால் , இந்த வைரஸை எஸ் . ஈ . ( S.E.) பாலியோமா " 
என அழைத்தனர் . மனிதப் புற்றுநோய்க்கு வைரஸும் ஒரு காரணம் என்ற 
கொள்கைககு ஏற்பட்ட ஓர் இடைஞ்சலை இது தகர்த்தது . எத்தனை கட்டிகள் : 


78 


புற்றுநோய் 


உள்ளனவோ அதற்குக் காரணமான அத்தனை வகை மாறுபட்ட வைரஸ்கள் 
இருக்கவேண்டும் என்று அவசியமிலலை . 


மக்குலோக் போனறவாகளால் ( 1959) வேறுவகையான தோற்றம் கொண்ட 
ஒரு பாலியோமா வைரஸும் விவரிக்கப்பட்டது . தானாகவே நிகழும் சுண்டெலி 
முலைக்கட்டியின் பிழிநீர் உடன்கலந்த , சுணடெலிக கருசெலகள கொண்ட 
திசு வளர்ச்சிக் கலவையிலிருந்தும் இது கிடைத்தது . எஸ் . ா . பாலியேமாவைப் 
போனறு , இந்த வைரஸ் , சுணடெலிக் கரு வளர்ச்சிக் கலவைகளில் செல் அறிவை 
உண்டாக்கின . 

புதிதாகப் பிறந்த சுண்டெலிகளிலோ , ஹாம்ஸ்டர்களிலோ , 
இந்த வைரஸ் உட்செலுத்தப்பட்டதில் பல கட்டிகள் உண்டாயின . 


நமக்குத் தெரிந்த பலதரப்பட்ட மனித , மிருக வைரஸ்களுடன் இதற்கு 
எந்தத் தொடர்பும் இல்லை என எஸ் . ஈ . பாலியோமா வைரஸ்கள் மீது செய்யப 
பட்ட பரிசோதனைகள் மூலம் தெரியவந்தது ( ரோவ முதலியோர் 1958 ) . 
ஆரோக்கியமான அல்லது கட்டிகள் கொண்ட ஆண்கள் , பெண்கள் பலரின் 
இரத்தத்தில் பாலியோமா வைரஸ் உள்ளிருப்பதற்கான ஓர் அறிகுறியும் இல்லை 
அனால் , சீமைப் பெருச்சாளியின் சிவப்பு அணுக்களை ஒட்டிக்கொள்ளச் செய்யும் , 
வைரஸின் சகதியை மட்டுப்படுத்தும் எதிரப் பொருளகள் அமெரிக்காவின பல 
பரிசோதனைக் காலனிகளில் சுணடெலிகளில் நிறைய காணப்பட்டன . 


களான 


மில்ஹில்லிலுள்ள இம்பீரியல் புற்றுநோய் ஆராய்ச்சிக்குழுவின் என சகாக 

டாக்டாகள நெகரோனி , செஸ்டர்மான் , டவாமேஸ்கின் ஆகியோர் 
லியூகிமியா கொண்ட ஏ . கே . ( A K ) சுணடெலித திசுக்களிலிருந்து ( 1959 ) ஒரு 
பாலியோமா வைரஸைத தனிமைப்படுத்தினர் . ஸ்டூவர்ட் , அவரது சகாக் 
களாலும் செய்யப்பட்ட வளர்ச்சிக் கலவை முறைப்படியும வைரஸ் தனிமைப் 
படுததப்பட்டது . நோயவாய்ப்பட்ட சுணடெலிக கருசெல்லின் நூக்ளியஸிறகுள 
முதனமுதலில் வைரஸ் தெரிகிறது . இதற்குள வைரஸின் செல் அழிவுப் பணிக்கு 
செல் இரையாகிறது . நூகலியஸினுள் 30-40 ம அளவில் ஆயிரக்கணக 
கான துகள்கள் காணப்படுகினறன ( புகைப்படம் 7c ) . நூகளியஸ் படலம 
சிதைந்து இருக்கிறது ; துகள்கள் சைடோபிளாசததிற்குள் வெளியிடப்படு 
கின்றன . சைடோபிளாசத துகளகளில் சில , ஒரு வெளிப்படலத்தை புதிதாகக் 
கொண்டு 60 ம அளவு மொத்த விட்டத்துடன் இருக்கின்றன . 


1 


எம்.ஹெச் . பாலியோமா வைரஸ் கொண்ட வளர்ச்சிக் கலவை ஊடுபொருளைப் 
புதிதாகப் பிறந்த சுண்டெலிகள் , எலிகள் , ஹேமஸ்டர்கள் போன்றவைகளில் 
உட்செலுத்தினால் , மற்ற பாலியோமா வைரஸ்கள் உண்டாக்கும் அதே கட்டித் 
தொகுதிகள உண்டாகின்றன . ஹேமஸ்டர் கட்டிகளில் சிலவற்றை வரிசையாக 
மற்ற ஹெம்ஸ்டர்களுக்கும் நெக்ரோனி போன்றவர்களால் மாற்றியமைக்க 
முடிந்தது . வளர்சசிக் கலவையிலுள்ள சுண்டெலிக கருசெல்கள் இரண்டு 
வாரங்களில் 107 என்ற விகிதத்தில் வைரஸ்களின் எண்ணிக்கையை அதிகப் 


79 


புற்றுநோயின காரணங்கள் 


படுத்த முடியும் என்றாலும் , ஹேம்ஸ்டர் சிறுநீரகக் கட்டிகளின் வளரவைக்கப் 
பட்ட செல்கள் , அதே காலத்தில் மிகக் குறைந்த அளவே வைரஸ்களை உண்டாக்க 
முடியும் என்பது தெளிவு . கட்டி செலகளில் பல , நோய் உண்டாக்கும் வைரஸ் 
எதையும் கொண்டனவாகத தெரியவிலலை . 


ஒரு கட்டியின் கொடூரத்தன்மைக்கும் , அது கொண்டிருக்கும் வைரஸ்களின் 
உள்ளடக்கத்திற்கும யாதொரு தொடர்பும் இல்லை என்பது தெளிவு , பெரும் 
பாலான வைரஸ்களை உண்டாககும நோய்வாய்ப்பட்ட சுணடெலிக கருவளர்ச்சிக 
கலவையின செல்கள் அழிக்கப்படலாம . வைரஸ விருததிககும் செல் வகுப் 
பிறகும் இடையே போதிய தொடாபு இருந்தால் , அந்த செல்களையே கட்டிகளில் 
கொடூரமானவை என்கிறோம் . 


எம் . ஹெச் . பாலியோமா வைரஸால் C , H சுண்டெலியில் உண்டாக்கப் 
பட்ட பரோடிட் சுரப்பியின் கட்டி , எலக்ட்ரான் உருப்பெருக்கி மூலம் பரிசோதிக 
கப்பட்டது (டவாமேஷகின் , நெகரோனி 1959) . கட்டி செல் நூக்ளியஸிறகுள் 
அளவிலும் , புற அமைப்பிலும் , வைரஸ்களினால் பாதிக்கப்பட்ட சுண்டெலிக்கு 
செல வளர்ச்சிக் கலவையில் காணப்படும் நூக்ளியஸிடைத் துகள்களின் 
பங்கீட்டிலும் ஒருமைப்பாடுடைய பல துகள்கள் காணப்படுகின்றன ( புகைப் 
படம ( d ) . செல வளாசசிக் கலவைகளில் முன்னர் விவரிக்கப்பட்ட பெரியவான 
சைடோபிளாசத் துகள்கள் இதுவரை காணப்படவில்லை . 


வைரஸை எளிதில் ஒருமுகப்படுத்த முடிவதாலும் , எலக்ட்ரான் உருப 
பெருக்கியில் எதிர்மறைச சாயமேற்றும் முறைகளை உபயோகிப்பதாலும் (இந்த 
முறை கேம்பிரிடஜில் ஹார்ண , அவரது சகாக்களால் உருவாக்கப்பட்டது ), 
வைரஸின் துணை அமைப்பைத் தெரிந்துகொள்வது எளிதாயிற்று . பாலியோமா 
வைரஸிலிருந்து எடுக்கப்பட்ட எதிர்மறையில் சாயமேற்றப்பட்ட துகள்களின் 
ஒரு தொகுதி 576,000 மடங்கு பெரிதாகப் புகைப்படம் 8 - ல் காணபிககப் 
பட்டிருக்கிறது . புரதததின் உப அலகு ஒன்றும் 60 A விட்டம் கொண்டிருக 
கிறது . மத்தியில் எங்கோ நூக்ளியிக் அமிலம் அமைந்திருக்கிறது . மககுலோக 
வைரஸிறகாகவும் இத்தகைய படங்கள் கிளாஸ்கோவில் ஸ்டோகராலும் அவரது 
" சகாக்களாலும் எடுக்கப்பட்டன . 


ரூஸின் கோழிக்குஞ்சின் வைரஸ் , இதிலிருந்து மாறுபட்ட நுண் அமைப்புக் 
கொண்டிருக்கிறது ( புகைப்படம் 85 ). 


டி ஆக்ஸிரைபோ நூக்ளியிக் அமிலத்தின் தன்மைகளைக்கொண்ட ( டி.என்.ஏ. ) 
ஜீன்களுக்கும் வைரஸ்களுக்கும் இடையே உள்ள தொடர்பைப்பற்றி நன்றாகத 
தெரிந்து கொள்ள இந்த மேற்கூறிய நான்காவது தொழில்நுணுகக முன்னேற்றம் 
- பாதிக்கும் தன்மை கொண்ட வைரஸ் நூக்ளியிக் அமிலம் - பெரிதும் உதவி 
புரிகின்றது . ஒரு கட்டி செல்லின் நூக்ளியஸ் துண்டங்கள் - எல்லா செல்களின் 


80 


புற்றுநோய் 


நூக்ளியஸில் இருப்பதைப் போன்றே டி.என்.ஏ. கொண்டுள்ள ஒரு கட்டி 
செல்லின் நூகளியஸ் துண்டங்கள் ஓர் ஆரோக்கியமான செல்லிற்குள் புகுந்து 
அதை ஒரு புற்றுநோய்க் கட்டி செல்லாக மாற்றமுடியுமா ? ஆரோக்கியமான 
சுணடெலித திசுக்களிலிருந்தும் லியூகிமியாகொண்ட சுணடெலித திசுக்களி 
லிருந்தும லியூகிமியா உணடாககும் நூகளியிக அமிலம் தயார் செய்யப்பட முடியும் 
எனச சென்ற சில ஆண்டுகளாக வெளிவந்த ஆராய்சசிகள் தெரிவிக்கின்றன 
( ஹேய்ஸ் , சிம்மன்ஸ் , பெக , 1957 ; லடாாஜெட் முதலியோர் , 1958 ) . மனித 
லியூகிமியா நிணநீர் முடிச்சுகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ரைபோ நூகளியக் 
அமிலததின் பகுதி ( ஆர்.என்.ஏ. ) ஹேரல முதலியோர்களால் அன்று பிறந்த 
சுணடெலியின்மீது பரிசோதிக்கப்பட்டது ( 1958 ) இந்தப் பரிசோதனைகளில் 
லியூகிமியாககள உண்டாகவில்லை . ஆனால் , 15 நாட்களில் 4 சுணடெலிகளில 
3 - ல , பெரியவான மெடாசடேசு கட்டிகள் தோனறின . 


புற்றுநோய்க கட்டி வைரஸ் , புற்றுநோய்க் கட்டி திகவிலிருந்து மாறுபட்ட , 
பாதிககும நூகளியிக அமிலததை ஈந்த முதல் வைரஸ பாலியோமா வைரஸாகும . 
எஸ் . ஈ . பாலியோமா வைரஸிலிருந்து டிமேயோர்கர் முதலியோர் ( 1959 ) 
டி . என . ஏ . - ஐ தனிமைப்படுத்தினர் . சுணடெலிக கரு வளர்சசிக கலவை 
களின் மீது நூகளியிக அமிலம் , செல அழிக்கும் பணியைச் செய்கிறது . இதனால் 
புதிதாகப் பிறந்த ஹேமஸ்டாகளைத் தாக்கும் வைரஸ் ஒன்று வெளியாகிறது . 
கட்டித திசுக்களிலிருந்து எடுக்கப்படுவதன மூலம புறறுநோய உணடாககும் 
நூகளியிக அமிலங்கள் உற்பத்தி செய்யப்பட்டால் , உயிரியலிலும் புற்றுநோயக 
கட்டி நோயக குறியியலிலும் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டதாகவே கருத 
வேண்டும் . 


மனிதப் புற்றுநோய்க் கட்டி வைரஸ்கள் 
மனிதப் புற்றுநோய்க கட்டிகளில் வைரஸ்களைக் கண்டுபிடிக்க ஒரு தீவிரமான 
முயற்சி செய்யப்படவேண்டும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை . இந்தப் பகுதி 
யில் கூறப்பட்ட 4 தொழில் நுணுக்க முன்னேற்றங்கள் இந்த முயற்சியில் உதவி 
புரியும் . எனினும் , இதில் பல சிரமங்கள் இருக்கின்றன . மிருகக் கட்டி வைரஸ் 
களை ஒப்பிட்டுப்பார்க்கப் புதிதாகப் பிறந்த மிருகங்களை உபயோகித்தாலும் , 
மனிதக கட்டி வைரஸ்களைக் கண்டுபிடிப்பதில் இளஞ் சிசுககளை உபயோகிக்க 
யாரும ஆலோசனை தெரிவிக்கவில்லை. இனபுளுயெனஸா, இளம்பிள்ளைவாதம 
போனற வைரஸ்களை மனிதனற்ற ஓம்புயிர்களில் வளர வசதி செய்வது சாததிய 
மாகும் . மிருக ஓம்புயிரில் ஏற்கெனவே இருக்கும் வைரஸ்களிலிருந்து மனிதன் 
மூலம் வந்த வைரஸ்களை பிரிததறிவதில் மிகுந்த அக்கறை காட்டப்படவேண்டும் . 
இரத்தப் பரிசோதனை மூலம் ஒரு திருபதிகரமான சிறப்பு வேறுபாடு கிடைக்கும் 
வரை , சுண்டெலிகளின் செல் வளாச்சிக் கலவைகளுடன் மனிதக கட்டிப் பிழிநீர் 
களை அடைகாததும் அதே மிருகங்களுக்கு வளாசசிக கலவைத திரவங்களை 
ஊசிமூலம் செலுத்தியும காணபிககப்பட்ட மனிதக் கட்டி வைரஸ்களைப்பற்றிய 


புற்றுநோயின் காரணங்கள் 


81 


எல்லா அறிக்கைகளையும் தாற்காலிகமாக நிறுத்திவைக்கவேண்டுவது நல்லது . 
பிழிநீர் , எந்த மனிதக்கட்டியிலிருந்து எடுக்கப்பட்டாலும் அதனால் சுண்டெலி 
களுக்கு லியூகிமியா உண்டாகிறது . மனிதக் கட்டிகளின் மெல்லிய பகுதிகளை 
எலக்ட்ரான் உருப்பெருக்கி மூலம் பார்த்ததில் சிறப்புக் குணமவாயந்த வைரஸ் 
துகள்கள் தெரிகின்றன என்ற கூறறெல்லாம ஒருபுறமாக ஒதுக்கிவைக்கப்பட 
வேண்டும் . மனிதக்கட்டி வைரஸின் சிறப்புக் குணங்கள் இதுவரை வரையறுக 
கப்படவிலலையாதலால , அந்தச சிறிய கறுப்புப் புள்ளிகள் எதைக குறிககினறன 
எனத தெரிவது கடினமே. தற்போது திசுவளர்ச்சிக கலவைமுறை நுணுக்கங்கள் 
பெருமளவில் உபயோகிக்கப்படுவதால மனிதக்கட்டி வைரஸ்கள் என்று , 
சொல்லப்படும் இவை செலகளுக்குத தீங்கு விளைவிககும சாதனததின மாற்றங் 
களை விளைவிக்கும் என நாம எதிர்பார்க்கலாம் . மனிதனிலோ , மிருகங்களிலோ 
உண்டாகும எலலாக கட்டிகளும் வைரஸ்களால்தான நிகழகின்றன என்ற 
சம்பிககைக்கு இடமில்லை . எனினும் , மனிதனும் ஒரு மிருகமே . மற்ற இனங்க 
ளுக்கு எது பொருந்துகிறதோ அது மனிதனுக்கும் பொருந்தக்கூடும் . வைரஸ் 
காரணமாக மனிதனில் தோன்றும் பல கட்டிகள் சீக்கிரம் கண்டுபிடிக்கப்பட 
வேண்டும் . 


வைரஸ்களும் புற்றுநோய் சிகிச்சையும் 
சில மனிதப் புற்றுநோயகள் வைரஸ்களால் ஏற்படலாம் என்ற கண்டுபிடிப்பு 
சிகிச்சை முறைகளை எளிதாககககூடுமா எனச சிலர் கேட்கலாம . 

அதற்கு 
உடனடி பதில் , இலலை என்பதே . எம் . ஹெச . பாலியோமா வைரஸ்களால 
உண்டாக்கப்பட்ட கட்டிகளில் சில வைரஸ்களைச் சார்ந்து இருப்பதில்லை என்ற 
ஐயம ஏற்கெனவே எழுந்துள்ளது . அதாவது , அவைகளின் தொடர்ந்த 
வளர்ச்சிக்கும் , மெடாசடேசுகளுக்கும் , நோய் உண்டாக்கும் வைரஸ் துகள்கள் 
இருப்பது அவசியமில்லை எனவும் தெரிகிறது . இது உணமையானால் , வைரஸ 
களுககெனத தனியான மருந்துகள இருந்தபோதிலும் , வைரஸ்களைக் கொல்ல 
எடுக்கப்படும் முயற்சிகள , புறறுநோயக கட்டியின் வளாசசியைப் பாதிக்கப் 
போவதில்லை . அதுபோலவே புற்றுநோயச செலகள் தாமாகவே நோய உண்டாக் 
கும் வைரஸின் ஆன்டிஜெனிககுணததில பங்குகொண்டால ஒழிய , வைரஸ் 
எதிாபபு வாகஸினகள் போதிய பலன் அளிககா. 

. ( ஆனடி ஜெனிக்குணம் 
எனபது வைரஸிறகு எதிர்ப்பொருள உணடாககும தனமை . மொ -ா .) புறறுநோய் 
உண்டாக்கும் இரசாயன சாதனங்களும் , கதிர ஒளிவீசசும , செலலின்மீது வினை 
புரிந்து , அதை ஏதோ ஒரு வகையில சேதப்படுத்துவதாகத் தோன்றினாலும் . 
வைரஸ் பாதிக்கப்பட்ட செல்லிற்குள் அதிகப்படியான தகவல்களை எடுத்துச் 
செல்கிறது எனபது புறறுநோய ஆராய்ச்சியில வைரஸகளினால் தூண்டப்பட்ட 
பிராணிக்கட்டிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது . சில சமயங்களில் 
பரிசோதனைச்சாலையில் எம் . ஹெச் . பாலியோமா வைரஸைபபோல , மேலும் அதிக 
வைரஸ்களை உண்டாக்குவதற்கான ஆணை யாகவே இந்தத் தகவல் பிரதானமாக 
6 

A 


82 


புற்றுநோய் 


இருக்கக்கூடும் . பாதிக்கப்பட்ட செல்களின் எல்லாச் செயல்களும் இந்தக் 
குறிக்கோளை நோக்கியே செல்கின்றன . எனினும் , எப்படி இரசாயனப் புற்று 
நோய்க காரணிகளும் , கதிர்வீச்சும் செல்லுக்குப் போதிய சேதம் விளைத்துப் 
புற்றுநோய் உண்டாககுகிறதோ , அங்ஙனமே சில சமயங்களில் வைரஸ- 
செல உறவு செல அழிவிற்கு அனறிப புற்றுநோய உணடாககவும் 
அடிகோலுகிறது . இந்த வேறுபாடுகொண்ட வைரஸ் -- செல உறவைப்பற்றி 
மிருகததில மாததிரம அலலாமல திசுவளாசசிக கலவையிலும் தெரிந்துகொள்ள 
இது 

சாதிககப்படுகிறது எனபது தான் பல நாடுகளில் 
தற்போதைய ஆராயசசியின் அடிப்படை . 


லாம் . 


எங்ங்னம் 


புற்றுநோயின் மற்றக் காரணங்கள் 


உடற்கூறு சார்ந்த திடீர் மாற்றம் - சொமாடிக் திடீர் மாற்றம் ( Somatic 

mutation ) 
ஓர் ஆரோக்கியமான சொமாடிக் செல்லின் உள்நிகழும திடீர் மாற்றம்தான் 
ஒரு புறறுநோய் செல் உருவாவதன முதல் நிகழ்ச்சி என்றும் , பாதிககப்பட்ட 
ஜீனோ , ஜீன்களோ , நேரடியாகவோ , மறைமுகமாகவோ செலபகுப்பை ஆரம 
பித்துத் தொடர்ந்து நடத்திக்கொண்டிருக்கப் பொறுப்பானவை என்றும் இந்த 
அனுமானம் கூறுகிறது . ஆரோக்கியமான ஒன்று . கொடூரமான ஒன்றாக 
மாறுவது , உடல் செல்லினுள் நிகழும ஒரு கடததபபடததகக மாற்றம் எனபதால் 
புற்றுநோய் இந்தத் திடீர் மாற்றத்தின் விளைவேயாகும் . 1927 - ல முல்லா , எகஸ் - 
கதிர்களைக்கொண்டு ஜீனில் ஏற்படும் முதல் செயற்கை முறை மாற்றததை 
திடீர்மாற்றம நிகழ்ந்த செல்லிலிருந்து ஒருவழிததோன்றலில தெரியும் திடீர் 
மாற்றத்தை ஏற்படுததினார் . 1946 - ல் ஆர்பககாலும் , ராபசனாலும் ,, சில 
இரசாயனப் பொருள்களின் திடீர் மாற்றத்தன்மை காணபிக்கப்பட்டது . மஸ்டர்டு 
வாயுவால , டிராசோபிலா என்ற பழாயில் மாணாபாயம் கொண்ட திமாமாற்றங்கள் 
உண்டாக்கினார்கள் . ஜீன்களின்மீது திடீாமாற்றம் நிகழததும சாதனததின வினை 
நேரடியாக இருக்கவேண்டும் என்பதல்ல . திடீர்மாற்றம் உண்டாக்குபவைகள , 
அவைகள் இரசாயனப் பொருளாக இருந்தாலும் சரி , பௌதிகப பொருளாக 
இருந்தாலும் சரி , நேரடியாக ஜீனினமீது வினைபுரிவதில்லை . ஆனால் , திடீர் மாற்றம் 
நிகழ்வதற்கான சாதகச சூழ்நிலையை உருவாக்குகிறது . ஏற்படும் திடீர் மாற்றம் 
பிற சாதனங்களினால் மாற்றப்படவும் கூடும் . 1920 - ன் ஆரம்பத்திலேயே ஜீனில் 
ஏற்படும் திடீர்மாற்றத்தின் காரணமாகப் புற்றுநோய் உண்டாகிறது என்ற 
எண்ணம் உருவாயிற்று . அன்றிலிருந்து இது இரசாயன வைரஸ் தினவுபோன்ற 
அனுமானங்களுடன் சேர்க்கப்பட்டது . இந்த அனுமானம உணமையாக இருக்க 
வேண்டுமானால் திமாமாற்றம் நிகழ்த்தும் சாதனங்களுக்கும் , புற்றுநோய்க் காரணி 
களுக்கும் இடையே பலமான ஒரு தொடர்பு இருக்கவேண்டும். தொடர்பு 
இல்லா விட்டால் நாம் நான்கு வகையான சாதனங்களை எதிர்பார்க்கலாம . ( 1 ) 
புற்றுநோய்க்கட்டி உண்டாக்குவது மட்டும் , ( 2 ) திடீர்மாற்றம் உண்டாக்குவது 


புற்றுநோயின் காரணங்கள் 


83 


மட்டும் , ( 3 ) இரண்டும் . ( 4 ) இரண்டுமல்லாதது . சரியான முறை என்பதனால் 
அவைகள் ஒரே உயிரினத்தில் பரிசோதிக்கப்படவேண்டும் . ஆனால் , சந்ததிகாலம் 
மிகக குறைவாகவும் , திடீர் மாற்றத்தின் விளைவுகள் எளிதில் தெரிவதாகவும் , 
( விளைவுகள் மாணாபாயமாக இருந்தாலும் சரி , இல்லாவிட்டாலும் சரி ) அமைந்த 
ட்ரோசோபிலாவில் திடீர்மாற்ற சாதனங்களைச் சோதிப்பது மிகவும் இலகுவாக 
இருக்கும் . 


சுணடெலியில புற்றுநோய் உண்டாக்கும சகதிவாய்ந்த பாலிசைக்ளிக 
நீரகக்கரிப்பொருளில் ஒன்று , மீதைல்கோலாந்தரனீ ஆகும் . சுண்டெலிகளின் 
சிகிச்சை செய்யப்படாத வாரிசுகளுக்கு இந்தக் கூட்டுப்பொருள் சரும அடியில 
ஊசிமூலம் செலுத்தப்பட்டால் , வெளிஉறை நிறத்தைப் பாதிக்கும் 13 வகையான 
திடீர் மாற்றங்கள் நிகழ்கின்றன என ஸ்டராங் கூறியிருக்கிறார் . ஆரோக்கியமான 
சுண்டெலியில் , 27 வருஷ காலங்களில் வெளிஉறை நிறத்திடீர் மாற்ற விகிதம் 
26,000 - ல் 1. ட்ரோசோபிலாவில் செய்யப்பட்ட சோதனைகள் ஐயப்பாடுடையன 
வாக இருக்கின்றன . மீதைலகொலாந்தரனீனின் கரையும் விளைபொருள, 
நியோரோஸ்போரா என்ற பூஞ்சக்காளானில் திடீர்மாற்றம் உண்டாக்குவதாக 
இருக்கிறது என டேடம் சாதித்தார் . ஆனால் , பர்டெட்டோ , வெஸ்டர்கார்டோ 
ஆகியோர் இதை உறுதி செய்யவில்லை . 


ஏற்கெனவே விவரிக்கப்பட்ட நைட்டிரஜன மஸ்டர்டுகள் திடீர்மாற்றம 
நிகழத்தவும் , புற்றுநோய் உண்டாககவும சக்தி கொண்டிருந்தன என்பது 
தெளிவு . இரசாயன அமைப்பில் இவைபோன்ற பொருளகளான எதிலின 
ஆக்ஸைட் ,டைமீதைலசலபேட , டையசோமீதேன் போன்றவைகள் புற்றுநோய 
உண்டாக்குபவைகளாகத தோன்றினாலும் . அவவிதம நிருபிக்கப்படவில்லை 
பல வாசனை அமைன்கள் புறறுநோய உணடாககுவன . ஆனால் , நாம ஏறி 
கெனவே பார்த்தபடி புற்றுநோயக காரணிகள் மெடபொலைட்டுகளாக இருக்க 
லாம் . டெமரெக்கும் , அவரது சகாக்களும் வெணணெய் மஞசள் ( 4 டை 
மீதைல அமைனோஅசோபென்சீன் ) 2 - அசிடைல அமைனோபுளோரின் 1 a & jp 
நாப்தலமைன போன்றவைகள் ட்ரோசோபிலாவில திடீர்மாற்றம் உண்டாக்கும் 
வையாக இருககவிலலை எனக கணடனா . 

உடல்செல திடீர்மாற்றம் அனு 
மானத்தை இது உறுதி செய்யவில்லை . 


புற்றுநோய்க காரணிகள் என்று நிருபிக்கப்படாத இத்தகைய திடீர்மாற்ற 
சாதனங்களின் பட்டியலை நீட்டிக்கொணடே போகலாம் . இத்தகைய நிரூபணம் , 
எந்த வகையிலும் உதவி செய்வதாக . இல்லை . இந்தக் கோட்பாட்டுவாதிகள , 
ஒரே தனமையான குணங்கள் இல்லாமல் இருப்பதற்கான பல காரணங்களைக் 
கூறினர் . 


உடலசெல் திடீர் அனுமானத்துடன் ஒவ்வாத பல விவரங்களும் இருக 
கின்றன . புற்றுநோய்க் கட்டிகள் உருவாவதற்கு செல்களின்மீது மீண்டும் . 


84 


புற்று நோய் 


மீண்டும் ஊதா மேற்கதிர் கிரணங்களைச் செலுத்துவது அவசியம் என 1953 - ல் 
பிளம் கண்டார் . கதிர்வீச்சின் ஒவ்வொரு அளவும் , ஒன்றுக்கு மேற்பட்ட திடீர் 
மாற்ற செல்களை உருவாக்கி , ஒவ்வொன்றும் வளர ஆரம்பிககினறது என நாம் 
கொண்டால் , முதல் அல்லது இரண்டாவது அளவோ கொடூர மாற்றத்தை 
விளைவிககப போதுமானதாக இருககும என நம்பப்படுகிறது . இதன பின்னா 
கதிரவீச்சுக்கு உடபடுத்தினால் கட்டிகள் தோன்றும் நேரத்தில் ஒரு மாறுதலும் 
நிகழவில்லை . கட்டி தோனறும் நேரம , இந்தத திடீர் மாற்ற செல்கள பெருகும 
விதததைப் பொறுதது இருககிறது . எனினும் , உணமையில இடைவிடாத ஊதா 
மேற்கதிர்களைச செலுத்துவதால , கட்டிகள் உருவாவது துரிதப்படுத்தப்படுகிறது . 
சுணடெலிகளின சில இனங்களில் லிம்போமாககள உணடாகத தேவையான 
விவரம உடல் செல் திடீர்மாற்றத் தத்துவத்திற்ரு முரணபட்டு இருந்தது எனக 
கேப்லான் கருதினார் . இங்கு எக்ஸ் - கதிர் போதுமான அளவிறகுக குறைவாக 
இருந்தால் கட்டிகள் உருவாகாது . ஆரமப செல்களில் கட்டிகள் உருவாக்கும் 
முறை மீளதனமைததானது . 


ஸ்டீனர் கூறிய எபிகார்சினோ- ஜெனிசிஸ்- புற்றுநோய்க்காரணி அல்லது அதன் 
இணைக்காரணி , இவைகளின் இடைவிடாத விளைவுகளால் ஒரு தீங்கற்ற கட்டி 
ஒரு கொடூரமான கட்டியாக மாறலாம் என்பதிலிருந்து மற்ற சாட்சியங்களும் 
கிடைத்தன . உதாரணமாக , மனிதனில் தீங்கற்ற மெலனோமாவுக்கு ஏற்படும் 
சேதம் அல்லது முழுவதும் அகற்றப்படாத ( அரைகுறையாக அகற்றப்பட்ட ) 
சிறுநீர்ப்பை அல்லது குரல்வளை பாபில்லோமா , தீங்கற்ற ஒன்றைக கொடூரமான 
ஒன்றாக மாற்றுவதைத் 

மாற்றுவதைத் துரிதப்படுத்தும் . குடலின் தீங்கற்ற அடினோமா 
பாலிப்கள் , கொடூரப் புற்று நோயாகப் பின்னர் மாறலாம் . நோயக் குறியியலாளர் 
களால் தானாகவே , நிகழும் மனித வியாதியில் , மிகவும் தெளிவாக வேறுபடுத்தப் 
பட்டு , ஆனால் , பிராணிப் பரிசோதனையில் அசட்டை செய்யப்படும் . வரிசையான 

ஆரோக்கிய - தீங்கற்ற - கொடூரததொடர் , ஒரு தனியான திடீர் செல் 
மாற்றத்தை யன்றிப் படிப்படியாக நிகழும் மாற்றங்களையே குறிப்பிடுகிறது . திமர் 
செல்மாற்ற நிகழ்ச்சிகள் அபூர்வமானவைகளாகும் , அவைகள் , படிப்படியாக 
நிகழ்வது இன்னும் அபூர்வமாகும் . 


நிணநீர் நாள அடைப்பு 


பல புற்றுநோய்க கட்டிகளையும் , புற்றுநோய்க்கு முந்திய நிலைகளையும் 
ஆராய்ந்த சேம்ஸன் - ஹேண்ட்லி நிணநீர் நாள அடைப்புத்தான் புற்றுநோய்க்குக் 
காரணம் என்ற தததுவததை வெளியிட்டாா . புற்றுநோய்க்கு முந்திய நிலையி 
லுள்ள திசுக்களில் நிணநீர் நாள அழற்சிக்கான அறிகுறிகள் இருக்கின்றன . சில 
சமயங்களில் நாட்பட்ட நிணநீர்த தேக்கம ஏற்படுகிறது . இது முழுதும் உண்மை 
யாக இருக்கமுடியுமா எனபது சந்தேகமே . பரிசோதனைச்சாலையில் வளர்க்கப் 
பட்ட திசுக்களும் , நிணநீர்ப போககு இல்லாதவைகளும கொடூரப் புறறேநாய் 
அடையலாம் என்பதற்கான சந்தேகத்திற்கிடமில்லாத சாட்சியங்கள் இருக்கின்றன 


புற்றுநோயின் காரணங்கள் 


85 


என்பதை நாம் மறக்கக்கூடாது . சில சமயங்களில் இவைகள் தாமாகவே 
நிகழ்கினறன. ரசாயனப் புறறுநோயக காரணிகளாலும் , புறறுநோய் உண்டாக 
கும் வைரஸ்களாலும் சில சமயங்களில் இவைகள் நிகழகின்றன . 


நாட்பட்ட தினவு 


ஒரு திசுவோ , உறுபபோ நாட்பட்ட தினவுக்கு உட்படுத்தப்பட்டால் , புற்று 
நோய் உண்டாகலாம் என்ற கோட்பாட்டைப்பற்றி நாம் மிகவும் அதிகம் சொல்ல 
லாம் . இங்குககூடப் புற்றுநோய்க காரணிகள உட்புறத்திலோ , வெளிப்புறத் 
திலோ இல்லை எனபதை நிரணயிப்பது மிகவும் சிரமம் . செல் பகுப்பையும் , திசு 
சீரமைபபையும நோக்கி மீண்டும் மீணடும இட்டுசசெல்லும் தினவு , புற்றுநோயை 
உண்டாககப் போதுமான தே என்பதைக காண்பிக்க முடிந்தாலும் செல் உடல் 
இயல் , செல் உயிர் இயைபியல் முறைப்படி பார்ததால் , இந்த முறை மிகவும் 
புதிராகவே தோன்றுகிறது . எனினும் , புற்றுநோய் விளைவின் உண்மைத் தன்மை 
யைப்பற்றிய அறிவை இந்தத தததுவங்கள் நமககுத தரவில்லை. 


. 


அனைததையும சுருங்கக்கூறின , செல்லுக்குப் போதிய சேதம் விளைந்ததன் 
பயனாகவே புறறுநோய் உண்டாவதாகத் தெரிகிறது . இதன்மூலம் இதற்கு 
முன்னா அறிந்திராத , வளாச்சியைக் கட்டுப்படுத்தும் அம்சங்களிலிருந்து அது 
விடுதலை பெறுகிறது . இந்த அமசங்கள் செல்கள் பற்றியனவாகவோ, அல்லது 
திரவம பற்றியனவாகவோ இருக்கக்கூடும் . இவ்வாறு விடுதலை பெற்ற செலகள் 
பகுப்படையவும் , 

சிறப்பு இயல்புகளை மாற்றியமைக்கவும் அருகிலுள்ள 
ஆரோக்கிய திசுக்களை முற்றுகை இடவும சில சமயங்களில் மெடாசடேசு 
களாகவும் இந்த செலகள் செய்கின்றன . 


7. புற்றுநோய் சிகிச்சை 


தற்காலத்தில் புற்றுநோய் ஆராய்ச்சி எவவிதம செய்யப்படுகிறது 
என்பதைத் தெளிவுபடுத்துவதே இந்தப் புத்தகத்தின் முதல் நோக்கம் என்றாலும் 
சிகிச்சை முறைகளில் பரந்த அளவில கையாளப்படும் அறுவை சிகிசசை , கதிர் 
வீச்சு இவைகளைப்பற்றிச் சிறிதும் கூறாமல் , புறறுநோயின் வேதியியல் சிகிசசை 
யைப்பற்றி விவரிப்பது பொருததமல்ல. 


நோய் நிர்ணயம் 


முதல பிரச்சினை நோய நிர்ணயமே . எந்த அறுவை சிகிச்சையாளரும் , 
எக்ஸ - கதிர் சிகிசசையாளரும் வியாதி நிர்ணயம் செய்யப்படாத புற்றுநோய்க்கு 
சிகிசசை அளிக்க விரும்புவதில்லை . எனினும் , வியாதி நிரணயததிறகென ஒரு 
குறிப்பிட்ட சோதனையும் இல்லை . உடலின் எந்த உடல திரவத்திற்கும் பொருத்த 
மான , உயிர் இயைபியல் சோதனையோ அல்லது எளிய ரத்தப் பரிசோதனை யோதான் 
இருக்கிறது . இததகைய பரிசோதனைகளைப்பற்றிப் பல நற்சான்றிதழகள் 
இருந்தபோதிலும் ஒன்றாவது நம்பத்தகுந்ததலல . 


இததகைய பரிசோதனைக்குத் துலலியத்தன்மையே ஒரு முக்கியமான அளவு 
கோல் புற்றுநோயின் ஆரம்ப நிலையிலுள்ள எல்லா கேசுகளுக்கும் 100 - க்கு 100 
நேர் முடிவு அளிக்கும் ஒரு பரிசோதனை இருப்பதாக வைத்துககொளவோம . 
ஆனால் , இது போக 10 % -ல் தவறான முடிவுகளும் தருவதாக வைத்துக்கொள் 
வோம் . பரீட்சார்த்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட 100,000 ஜனத்தொகையில் 
35 வயதுக்கு மேற்பட்ட 40,000 பேருக்கு இந்தப் பரிசோதனை செய்யப்பட்டால் 
இவைகளில் 4,000 கேசுகள் தவறான முடிவுகள் கொண்டிருக்கும் . இந்த 425 
லிருந்து 250 - ஐ பற்றும் பல சோதனைகளின் உதவியால கண்டுபிடிக்க வேண்டி 
யிருக்கும் . ஒரு பரிசோதனையைத் திருப்திகரமான ஒன்று எனக கொள்ள 
வேண்டுமானால் , தவறான பாசிடிவ்கள் 5 % ஆகவும் , தவறான நெகடிவகள் 107 
ஆகவும் இருக்கலாம் என ஸ்டோவல் கூறுகிறா . 


தற்போது , வியாதி நிர்ணயம் செய்ய நோய் அறிகுறிகள் உண்டான விதத்தை 
நோயாளிகள் மூலமாகவே மருத்துவர்கள் தெரிந்து கொண்டு ஆராயர்வ 


புற்றுநோய் சிகிச்சை 


87 


வெளிப்புற சோதனைகள் மூலமாகவும் அறிகுறிகளைக் கண்டறிவர் . இத் தகவலின் 
விளைவாக மருத்துவர்கள் வேறு ஏதாவது சிறப்புப் பரிசோதனைகள் அவசியமா 
என்பதை நிரணயம செய்வா 


எகஸ் - ரே பரிசோதனைகள் மிகவும் சாதாரணமானவை . எலும்பைப்போல் 
அல்லாமல் எங்கெங்கு திசுக்கள் எக்ஸ் - கதிர் ஊடுருவும் வண்ணம் அமைந்திருக் 
கிறதோ அங்கெல்லாம் . மற்ற முறைகள் கையாளப்பட வேண்டும் . இரைப்பை , 
குடலகள் போன்ற உட்குழிவான உறுப்புகளில் எல்லாம் பேரியம் உணவு 
கொடுக்கப்பட்டால் , இந்த உறுப்புகள் நன்கு தெரிகின்றன . எக்ஸ் - ரே படத்தில் 
இந்த உறுப்புகளிலுள்ள அசாதாரண வளாசசிகள் நிறைவு குறைபாடாகத் 
தோனறும் . சிறுநீர்ப்பை , சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் எக்ஸ் - கதிர்மூலம் 
பரிசோதனை செயய இதைபபோனற ( பேரியமபோன்ற ) பல ஒளியைத தடை 
செய்கிற பொருள்களும இருககினறன . 


உடலின் உள் அறைகளையும் உறுப்புகளையும் நேரடியாகச் சோதிதது 
அறியப் பல முனனேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன . இரைப்பையைக கண்டறிய 
அறுவை மருத்துவருக்கு கேஸ்டராஸ்கோப் என்ற சாதனம கிடைததிருககிறது . 
உருப்பெருககிமூலம சோதனை செய்வதற்கு சில திசுததுண்டுகளையும் இரைப 
பையிலிருந்து எடுக்கமுடியும் . இதுபோனறே நுரையீரலின் காற்றுக்குழாயகளைக் 
கண்டறிய பிராங்கோஸ்கோப் உதவுகிறது . 


- 


துரிதமாக வளர்ந்து , உட்புகுந்து புறறுநோய் செல்கள் விளைவிக்கும் 
மாற்றங்களின் உதவியால நோய்க்குறியியல் நிபுணர்கள் , உறுப்புகளிலும் , திசுக் 
களிலும் ஏற்படும் புறறுநோயைக கண்டறியமுடிந்தது . தனிததனியாக இருககும 
புற்றுநோய செல்களின் கூட்டங்களையும் கண்டறியமுடியும் என்பது தெரிகிறது . 
இத்தகைய தனிததனியான கூட்டங்கள் , வளரும கட்டிகளால உணடாககப்படு 
கின்றன . உடலில் சுரக்கப்படும் திரவங்களிலும் வெளியேற்றப்படும் திரவங் 
களிலும் இவைகளைக் காணலாம உதாரணமாக , நுரையீரலுக்கும் , காப்பப்பையின் 
கழுத்துக்கும் , எகஸபோலியேடிவ சைடாலஜி எனப்படுவதை பிரயோகிக்கலாம் . 
தனிப்படுத்தப்பட்ட செல்களின் , சிறப்பான புறக்குணங்களிலிருந்து கட்டிகளின் 
பண்புகளை அறியலாம் . 


குறிப்பிட்ட புற்றுநோய்களுக்கான மற்றும் பல சிறப்பான முறைகளும் 
இருக்கின்றன. உதாரணமாக , பெருமபாலான ஆரோக்கியமான செல்களின 
வளாசசிவிகிதம் மிகவும் மெதுவாகவே இருக்கிறது . ஆகவே , தொகுப்பிறகாக 
அவைகள் பொருள்களை எடுத்துக்கொள்ளும் விகிதமும் குறைவாகவே இருக 
கிறது . கட்டி செல்களுக்கு வளர்சிதை மாற்றத் தேவைகள் அதிகமாக உண்டு . 
கண்டுபிடிக்கும் வகையில் , அவைகள் எடுத்துக்கொள்ளும் பொருள்களை நாம் 
காணுமாறு அடையாளமிட்டால் ஆரோக்கியமான செல்களிலிருந்து , அவைகளைப் 
பிரித்தறியலாம் . இதற்குக் கதிரியக்க ஐசோடோப்புகள் மிகவும் வசதியானவை 


88 


புற்றுநோய் 


சாதாரண மூலப்பொருள் போன்றே , அவைகளின் இரசாயன குணங்களும் இருப்ப 
தால , அவற்றின் கதிரியக்கத்தைக் கண்டு பிடித்து விடலாம் . தைராயடு சுரப்பி 
அயோடினைச சோதது வைக்கிறது . ஆகவே , கதிரியக்க 1-131 ஐ எடுததுக 
கொள்கிறது . தைராயடு புற்றுநோயகளும் , அயோடினைச் சோத்து வைக்கினறன . 
உடலின் மற்றப் பகுதிகளிலும் இங்ஙனமே சோததுவைப்பதால் , இத்தகைய 
புற்றுநோயகளின மெடாசடேசுகள 

தாங்கள் இருக்குமிடத்தைக் காட்டிக் 
கொடுதது விடுகினறன . செயலமுறையில் கதிரியக்க அயோடின் நோயாளிக்குக் 
கொடுக்கப்படுகிறது . ஒளிக்கதிர்களைக் கண்டுபிடிக்கும் மிகவும் துல்லியமான 
கருவியால உசசிமுதல் உள்ளங்கால வரையில சோதிககப்படுகிறது . எங்கெங்குக் 
கதிரியக்கததின சுவடு தெரிகிறதோ , அங்கெலலாம மெடாசடேசு இருப்பதாகத 
துலலியமாக நிர்ணயிக்கப்படுகிறது . 


மூளைப் புற்றுநோய்க் கட்டிகளின் எல்லையை வரையறுக்க கதிர்களை வெளி 
விடும் ஆாசனிககை ( As74 ) உபயோகிக்கிறாகள் . ஐசோடாப்பை சிரை 
வழியாகச் செலுத்துகிறார்கள் . பின்னர் , மண்டை ஓட்டைத் திறந்து கதிரியக்கத்தை 
கண்டுபிடிக்கும் ஒரு சிறிய கருவியைக கொணடுளள ஊசிமூலம் அறுவையாளர் 
கள் மூளையை ஆராயகினறனா . ஜோடியான ஆராயும் கவுணடா கருவிகளின 
உதவியால் மண்டை ஓட்டின் வழியாக மூளையைத் துருவி நோக்கலாம் . இதன 
மூலம் கட்டியின எலலையை அறிந்து அதற்கேற்ற அறுவை சிகிசசையைத திட்ட 
மிட , அறுவை வலலுநரால் முடியும் . 


இதுபோலவே கதிரியக்க பாஸ் .பேடடின உதவியால் ( P3204 ) முலைக் 
கட்டிகளின் எல்லையை நிர்ணயிக்க முயற்சிகள் செய்யப்படுகின்றன . 


- 


அறுவை சிகிச்சை 


முந்திய அறுவையாளாகளின நுணுக்கமுறைகளை விடத் தற்கால அறுவை 
யாளர்களின் நுணுகக முறைகள் மிகவும் சிறந்தவை என்று கூறுவது ஒருவேளை 
உணமையாக இராது . எனினும் , அறுவை சிகிசசையின் முடிவுகள் நிசசயமாக 
நல்லவிதமாகவே இருக்கின்றன . 


இந்த முன்னேற்றங்கள் கீழ்க்கண்ட காரணங்களால் ஆகும் ! 


( 1 ) அறுவை சிகிச்சைக்குப் பின்னர் ஏற்படும் அதிர்ச்சி நிலையைப் 
பொறுத்தமட்டில் , சிறந்த முறை மயக்க மருந்துகள் . 

( 2) அறுவை சிகிச்சைக்குப் பின்னா ஏற்படும் நோய்களைத் தீர்க்கக் 
கண்டு பிடிக்கும் உயிர் எதிர்ப் பொருள்கள் . 


( 3 ) எதிர் உறை மருந்துகள் . 


புற்றுநோய் சிகிச்சை 


89 


( 4 ) நோயாளியின் உடல் திரவங்கள் , உப்புகள் , போஷாக்கு சமநிலை 
இவைகளை எங்ஙனம் கட்டுப்படுத்துவது என்ற அறிவு விருத்தியானது . 


உதாரணமாக , இரைபபையை அகற்றிய அறுவை சிகிசசைக்குப் பின்னா 
ஏற்பட்ட மரண விகிதம் மிகவும் குறைந்தது . முன்னர் , இரைப்பை அறுவை 
சிகிச்சை செய்யப்பட்ட 40 நோயாளிகளில் 30 போ உயிருடன் இருக்கவில்லை . 
இனறு , திறமையான அறுவையாளர்கள கையில் மரண விகிதம் மிகவும் 
குறைந்துவிட்டது . 


எலலாப் புற்றுநோய் செல்களையும் அகற்றி , நோயாளியைக் குணப் 
படுத்துவதே அறுவை சிகிசசையின குறிக்கோளாகும் . இந்தக கணணோட்டத் 
தினபடி முலை , இரைபபை இவைகளின் புற்றுநோய்கள் பூரணமாகக குணமடைவ 
திலலை எனச் சிலர் கருதுகின்றனா இதற்குக் காரணம் என்ன வென்றால் ,, 
மருத்துவ முறைப்படி கண்டுபிடிக்கக்கூடிய அளவில முலைப் புறறுநோய வளர்ந்து 
விட்டால் உடலின் மற்றப் பாகங்களுக்கும் புற்றுநோய் பரவிவிட்டது என அவர் 
கள நமபுகினறனா. இது , எலும்பு மஜ்ஜை , நுரையீரலகள போன்ற மற்றத 
திசுக்களில் அடங்கிக கிடக்கலாம . அதிலிருந்து பல ஆண்டுகள் கழித்துக்கூட , 
தனது தீவிர வளாசசியைத் துவக்கலாம் . ஒரு தனியான செல்லிலிருந்து புற்று 
நோய் ஆரமபிககிறது எனபதை ஒருவரும நமபாவிட்டாலும் , மனிதப புற்று 
நோயின் நோய்க் குறியியலபற்றி எலலோரும் ஒப்புக்கொண்ட தத்துவத்திற்கு 
இந்தக் கருதது மாறாக இருக்கிறது .. புற்றுநோய் திசுவெளிகளிலிருந்து 
உருவாகிறதெனபதற்கும் , அது செல் பகுப்பினால் மட்டுமல்லாது , இந்த வெளியி 
லுள்ள திசுக்கள் நியூ பிளாஸ்டிக் மாற்றம் அடைவதனாலும் பெரிதாகிறது என்ப 
தற்கும சான்றுகள இருககின்றன. இவ்விதம திசுவெளிகளிலிருந்து உருவாகும 
தனமை , சருமம் , முலை , கணையம் , ப்ராஸ்டேட் இனப்பெருக்க - சிறுநீர் மண்டலம் 
வைகளின் புற்றுநோய்களின் சிறப்புக் குணமாகும் . 


ஆரம்ப நோய்க்கு வியம மிகவும் நுண்ணியதாக இருக்கும்பொழுதே மெடாச் 
டேசுகள் எளிதில் , விரைவில் உண்டாகின்றன . மற்றவை ஒரே இடத்திலேயே 
பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் இருக்கலாம் . மருத்துவ முறைப்படி கண்டு 
பிடிக்கக்கூடிய அளவிற்குப் புறறுநோய வளர்ந்து இருந்தாலும் , ஆரம்ப 
நிலையிலேயே புற்றுநோயை அறுவை சிகிசசைமூலம் அகற்றமுடியும் எனப் பல 
அறுவை சிகிச்சையாளர்கள் கருதுகிறாகள் . புள்ளிவிவரங்களும் அங்ஙனமே 
தெரிவிக்கின்றன . நோய ஒரே இடத்திலேயே இருந்து , சிறந்த அறுவைமுறை 
சிகிச்சையுடன் ஏற்பட்ட நோய் தீர்வு விகிதத்திற்கும் நோயின் எல்லா நிலைகளிலும் 
சிகிச்சை செய்யப்பட்டு நோய் தீர்ந்த விகிதத்திற்கும் , பெருமளவு வேறுபாடு 
இருக்கிறது . மற்ற நோய்களில் இத்தகைய வேறுபாடு எதுவும் இல்லை. 


90 


புற்றுநோய் 
அறுவை சிகிச்சையால் நோய் தீர்ந்த நிலை 


புற்றுநோயக் கட்டிகள் 


ஒரே இடத்தில் 
இருந்த நோய் 


பலதரப்பட்ட நிலைகளின் 

சராசரி % 


முலை 


89 


35 


கர்பபப்பைக் கழுத்து 


70 


30 


குரல்வளை 


90 


15 


மலக்குடல் 


75 


12 


இரைப்பை 


60 


5 


நுரையீரல 


50 


( 4 


மலக்குடலின் புற்றுநோயை , அது பென்ஸிலின் நுனியிலுள்ள ரப்பரின் 
அளவைவிடப் பெரிதாக இல்லாதபோதே கையால் தொட்டுப்பாாததே பல 
சமயங்களில் தெரிந்து கொள்ளலாம் . எல்லா கேசுகளிலும் பிராக்டோஸகோப 
உதவியால் தெரிந்துகொள்ளலாம் . இந்த நிலையில் வேறு அறிகுறி எதுவும் 
இல்லை . வழக்கமான அறிகுறிகளான , மலப்போக்கு வழக்கங்களில் மாறுதலகள , 
இரத்தப்போக்கு போன்ற அறிகுறிகள் பினனா தோன்றுகின்றன . 


முலைப் புற்றுநோயக்கட்டி இரண்டு அங்குல விட்டத்தை அடைந்தாலதான 
நோயாளியின் கவனத்திற்கு வரும் . அதாவது , அதுபறறி ஏதாவது செய்ய 
வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் . இதற்குள் , புறறுநோய்களில் பாதிககு 
மேல் பரவிவிடுகின்றன . அறுவை சிகிசசைமூலம் தீர்க்கப்படாத நிலையை 
அடைகின்றன . உண்மையில் புத்திசாலியான எந்தப் பெண்ணும் தொட்டுப் 
பார்தது முலைக்கட்டி குறைந்த அளவில் இருக்கும்போதே தெரிந்துகொள்ள 
முடியும் என்பது உண்மை . காப்பப்பையின் கழுத்து , நுரையீரல் , மலக்குடல் , 
- முலை , வாய் , சருமம இவைகளின் புற்றுநோயகள் , பெண்களில் ஏற்படும் புற்று 
நோய் மரணங்களில் 50 % -க்குக் காரணமாக இருககின்றன . இது ஆணகளில் 
25 % ககு சமமாகும் . இந்த உறுப்புகளில் உண்டாகும் புற்றுநோய்கள் கீழ்க் 
கண்ட தனமைகளைக் கொண்டிருக்கும் : 


அது சிறிதாகவும் , ஓா அறிகுறியும் இல்லாமல் இருக்கும்போதே கண்டு 
பிடிக்க முடியும் . 


சரியாக சிகிசசை செய்யப்பட்டால் நோய் தீர்க்கமுடியும் . 

• அடியோடு அகற்றப்படும் முலை என்ற ஹேல்ஸ்டெட்டின் முலை அறுவை 
சிகிச்சை முறைகளை ஆராய்ந்தால் , சென்ற 50 ஆண்டுகளாகப் புற்றுநோய் 


புற்றுநோய் சிகிச்சை 


91 


அறுவை சிகிச்சையில் ஏற்பட்ட முன்னேற்றங்களைப்பற்றி நாம் ஒருவாறு 
தெரிந்து கொள்ளலாம் . 1907 - ல , 31 % பூரணகுணமடைந்ததாகத் தெரிவித்தார் . 
15 ஆண்டுகளுக்குமுனபு 1945 - ல் மேயோ மருத்துவமனையில 51 % -ம , 1960 - ல் , 
பாஸ்டனிலுள்ள ஆஙளம 66 % -ம எனப் பூரண குணம் கிடைத்தது . அமெரிக்கா 
வில் ஒவ்வொரு வருஷமும் 60,000 முலைக் கட்டிகளின் புதிய கேசுகள் 
தோனறின . மேறகொண்டு 1 % வெற்றியென்றால் , 600 பெண்களின் உயிர் 
காப்பாற்றப்படுகிறது . கட்டி காணப்பட்ட ஒரு வாரததிறகுள அறுவை 
சிகிசசை நாடிவந்த பெணகளைவிட 6 மாதங்கள் கழித்துவரும பெணகளில் 
பாதிப்பேரே உயிருடன் இருக்கமுடிந்தது , 


எக்ஸ் - கதிர் சிகிச்சை 
உயிரினத்திலுள்ள புற்றுநோய் சமபந்தமான 

எல்லா 

செல்களையும் 
அகற்றுவதே , அறுவை சிகிசசையின் நோக்கமாகும் . இவ்விதம் ஒவ்வொரு 
செலலையும் கொலவதுமாத்திரம் எக்ஸ் - கதிர் சிகிசசையின் நோக்கமல்ல 
ஆனால் , துரிதமாக வழக்கததிற்கு மாறாக வளர்ந்துவரும் பகுதிக்குப் போதிய 
சேதம் விளைவித்து , அதே சமயத்தில் சுற்றியிருக்கும் திசுவிற்கு சேதம் விளைவிக் 
காமல் , உடலை மீண்டும் தன்னிபைக்குக் கொண்டுவருவதேயாகும் . கதிர்வீசசை 
உணரக்கூடிய அளவிறகுப போதுமான இயக்கமுடைய கட்டிகளின் விஷயத்தில 
தான கதிர்வீச்சு சிகிசசை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது . மிகவும் துரித 
மாக வளர்ந்துவரும கட்டிகளின்மீது போதிய அவகாசம இல்லாததால் , எகஸ 
கதிர்கள் வினைபுரிவதில்லை . எளிதில் உடைககப்படடுச சிதறச செயயும தனமை 
கொண்டதாக ஒழுங்கற்ற அமைப்புக்கொண்ட கட்டிகளாக இருக்கவேண்டும் . 
அவைகள இருக்கும் இடமும் கதிர்வீசசால தாக்கப்பட ஏதுவாக இருந்து , 
சுற்றியிருக்கும் திசு பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் . சில விதிவிலக்குகளைத் 
தவிர , எகஸ - கதிர சிகிச்சையில் துலலியமான நுணுக்கமுறைகள் வேண்டி 
யிருப்பதால் ஒரே சீராக வெற்றி கிடைப்பது அபூாவமே . பாதகமான சூழ 
நிலைகளில் தாற்காலிகமாக நோய தீர்க்கும் முறையாகக கதிர்வீச்சு சிகிசசை பல 
துறைகளில் உபயோகப்படுகிறது . 


200,000 முதல் 300,000 மின்னழுத்தத்தில் ( 200-300 K.V.) இயங்கு 
கின்ற மின்பொறிகளின் உதவியால் பிரிட்டனில் பெரும்பாலான புற்றுநோயாளி 
கள எகஸ் - கதிர் சிகிசசை பெறுகின்றனா. இதற்கு ரேடியததிலிருந்து வெளி 
வரும் காமா கதிர்களோ அல்லது கோபால்ட் , இரும்பு , தங்கம் , அயோடின் போன்ற 
கதிரியக்க ஒளி ஐசோடோப்களிலிருந்து வரும் கதிர்வீசசோ பயனபடுத்தப் 
படுகின்றன . கதிரியககப் பொருள்கள் சிகிசசை செய்யப்படவேண்டிய பகுதிக்கு 
வெகு அருகிலேயே கொண்டுவரப்படலாம் . உதாரணம் . திசுக்களினுள் செலுத்தப 
படும் ரேடியம் ஊசிகள் , வயிற்று உறுப்பு அறையினுள் கதிரியக்கத் தங்கம் 
என்னும் கட்டியை ஊடுருவிச் செல்லும் முறையில் உடலின் மேல் எக்ஸ் - கதிர் 
களின் கற்றையைச் செலுத்திய பெரும்பாலான கட்டிகள் சிகிசசை செய்யப்படு 


92 


புற்றுநோய் 


| 


கின்றன . தாழ்ந்த மின் அழுத்த எக்ஸ் - கதிர்களின் பெரிய குறைபாடு என்ன 
வெனில் , உடலின் உள்ளமைந்திருக்கும் கட்டிகளுக்கு அதிக அளவு எக்ஸ் 
கதிர்களைச செலுததமுடியாது . சாதாரணமாக சருமததிறகும ஆரோக்கியமான 
திசுக்களுக்கும் செலுத்தப்படும் எக்ஸ கிரணங்களையே கட்டிகளுக்கும் செலுத்த 
முடியும் . 200 கி.வோ கொண்ட எகஸ - கதிர்களில் மொதத சரும அலகின 
15 % -மே உடலின் 6 அங்குல ஆழம்வரை காணப்படுகிறது . சருமததின பல 
தரப்பட்ட பகுதிகளின வழியாகப் பல தடவைகள கட்டியினமீது எக - கதிாகள 
செலுத்துவதனமூலம் , இந்தக் குறைபாட்டை நிவர்ததிக்கலாம் . நோயாளியின 
சருமத்திற்கு ஒரு தீங்கும் இல்லாமல் இந்த முறை , கட்டிக்குக் கொடுக்கப்படும் 
அலகைமாததிரம அதிகப்படுத்துகின்றது . அதிக சகதி வாயந்த கதிர்வீசசை 
உபயோகிப்பதே இதற்கான ஒரே வழி உதாரணமாக , 20,000,000 வோலடுகள் 
( 20 MeV ) எகஸ் - கதிர்கள் உபயோகிககப்பட்டால் ஆறு அங்குல ஆழததில 
சரும அலகின 75 % ஆக இருக்கும் இததகைய கதிர்களை உபயோகிக்க மின 
பொறிகள் இல்லாமல் இருக்கும் போது மிகப் பெரிதான நேடியம் அலகுகள் 
உபயோகிக்கப்பட்டன . இவைகள் தொழில் நுணுகக முறைகளிலும் பொருளா 
தார சம்பந்தப்பட்ட மட்டிலும் குறைபாடுகள் கொண்டனவாக இருந்தன . ஒவ் 
வொரு கிராம பேடியமும £ 5000 ஆக இருந்தது . ஓா அலகுக்கு 10 கிராமகள் 
தேவையாக இருந்தன . 1937 - ல அரச பாாததலோமியோ மருத்துவமனையில 
பிரிட்டனில் செய்யப்பட்ட இததகைய பெரிய எகஸ - கதிர் இயநதிரம உபயோ 
கிக்கப்பட்டது . இறுதியாக , 1939 - ல 1 MeV என்ற விகிதத்தில் வேலை செய்யத் 
தொடங்கியது . யுத்தத்திற்குப் பினனா பலவகையான சகதி வாயந்த எலகட் 
ரான மின்னணு ஜனனி உருவாயிற்று மாஞசெஸ்டரில் , கிறிஸ்டி மருத்துவமனையில 
மெடராபாலிடன விககர்லால் 20 MeV- ல வேலைசெயயும பிடாடரான அமைக்கப 
பட்டது . ( பிடாடரான எனபதில மாறும் காந்தவெளியில் வட்டப்பாதையில் 
எலக்ட்ரானகள விரைவுபடுத்தப்படுகின்றன. ) 


யுததததின்போது உருவான ரேடாரின்மூலம அலைகளுக்கு வழிகாட்டும் , 
தொழில் நுணுக்க முறைகளும் ; மேகனட்ரான் போன்ற நுண அலை வாலவுகள 
போன்றவைகளும் பேரளவில ஆராய்ச்சிக்குட்படுத்தப்பட்டன . பிரையும் அவரது 
சகாக்களும் பயண அலைநீள முடுக்கி ( traveling wave linear accelarator ) 
என்பதை உருவாக்கினா . எலக்டரான்கள் இந்த இயந்திரத்தில் அலையின் உச்சி 
யில் பலகைகளில் நின்றுகொண்டு மனிதாகள மிதப்பதுபோல் துடிப்புக்கொண்ட 
- ரேடியோ அலைகளின் மேல் சவாரி செல்கின்றன . 14 MeV என்ற அழுத்தத்தில் 
இயங்கும் ஓர் ஆராய்ச்சிக் கருவி , மருத்துவத்துறையில் உபயோகிக்கப்படுகிறது . 
செயற்கைமுறை ரேடியோ ஐசோடோப்புகளின் அலகுகள் உபயோகத்திற்கு 
வந்ததிலிருந்து ரேடியம் உபயோகிக்கப்பட்ட 7 ( காமா ) கதிர்க் கற்றைகள் 
அகற்றப்பட்டுவிட்டன. ரேடியோ ஐசோடோப்புகள் , அணுமின் நிலையங்களின் 
துணை விளைபொருள்களாகவோ அல்லது அணுத தொகுதிகளிலிருந்தோ 
கிடைக்கின்றன . 


புற்றுநோய் சிகிச்சை 


93 


ஐந்து ஆண்டு அரைவாழ்வு கொண்ட Co60 தான் முதலில் உபயோகிக்கப் 
பட்ட ஐசோடோப் ஆகும் . இது ரேடியத்தைவிட சகதி வாய்ந்த கதிர்களை 
வெளிவிடுகிறது . இதன் ஆற்றல் 2-3 MeV எக்ஸ் - கதிர்களுக்குச் சமமாகும் . 
கதிர்வீசசை நோயாளியின் அங்கததினுள மிகச சிறந்த முறையில வினியோகிககக 
FalqW வகையில 

நோயாளியைசசுறறிச சுழற்றக்கூடிய ஓர் இயந்திரத்தில் 
கதிரியக்கக கோபாலட பொருததப்பட்டிருக்கிறது . இததகைய ஓா அலகு கனடா 
திரட்ரான எனப்படுவது - கோபாலடின் , 1000 கியூரிகள் கொண்டிருக்கும் இது 
2000 கிராமகள ரேடியததிறகு சமமாகும் . ஆழமும அலகும பங்கிடப்படும் 
விகிதம , 2 MeV எகஸ் - கதிா அமைப்பில் உள்ளதுபோனறே இருக்கிறது . 


கதிரியக்கக் கேசியம Cs137 தான் , மிகவும் உபயோகமான இரண்டாவது 
ஐசோடோப் ஆகும் . இது 33 வருட அரைவாழ்வு கொண்டிருக்கும் . இது 
1 MeV க்கும அதிகமாக , Y கதிர்களை வெளிவிடுகின்றது . ஒரு கேசியம , இயந் 
திரம் ராயல மாாஸ்டென மருத்துவமனையிலும் , மற்றொன்று சவுதாமப்டனிலும் 
அமைக்கப்பட்டிருககினறன. கதிரியக்கததின திறமையை அதிகரிக்க வேண்டிய 
முயற்சிகள இடைவிடாது செய்யப்படவேண்டும் . கதிர்வீசசு உருவாகிற மூலா 
தாரததை சகதிவாயந்ததாக ஆக்குவதிலும் , அவைகளை இயக்குகிற முறைகளைச் 
செமமை செயவதிலும் முயற்சிகள செயயப்படல வேண்டும் . 


செல்களுக்குள்ளேயே வீசசளிப்பதற்குச் சாத்தியமான முறைகளின் மீதும் 
கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது . கட்டி செல்கள் கதிரியக்கப் பொருள்களைத் 
தெரிந்தெடுக்கத் தூண்டப்பட்டால் அவைகளை உளளிருந்தே சிதைத்து விடலாம் . 
டிரிடியம் ( tritium ) எனப்படும் ஹைட்ரஜனின ( நீரகம ) கதிரியக்க ஐசோடோப் 
பல கூட்டுப்பொருளகளுடன ரசாயன முறையில் இணைக்கப்படலாம . செல்பகுப் 
பிறகுத தேவையானதும் , குரோமோசோம நூகளியிக அமிலமுமான டி.என.ஏ.- யின் 
முனனோடியாகிய தைமிடின் இவைகளில் ஒன்று . பகுபடும செலகளில் , டிரிடியம 
கலந்த தைமிடின் டி.என்.ஏ. யுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது . ஆகவே , இதனி 
லிருந்துவரும கதிரவீச்சு உள்ளுக்குளளேயிருந்து செலகளைச் சிதைக்கப் பயன் 
படுத்தப்படலாம் . கட்டி செலகளின் வளாச்சி விகிதத்தை ஒரு நெம்புகோலாக 
உபயோகிதது , வேதியியல சிகிசசைக்கோ அல்லது எகஸ்ரே கிகிசசைககோ 
பயனபடுத்தப்படுவதில் ஒரு பெருங் குறைபாடு உள்ளது 

எலும்பு மஜஜை 
குடல் எபிதீலியம இவைகளின் ஆரோக்கியமான செல்களின் வளர்ச்சி விகிதம் 
புறறுநோய் செல்களைவிடத் துரிதமாக இருக்கிறது . ஆகவே , முதலில் அவை 
சிதைக்கப்படலாம . 


ஆகவே , ஒரே சமயத்தில் எலும்பு மஜ்ஜை , குடல் இவைகளின் செல்களைச் 
சிதைக்காமல் , போதிய அளவு மருந்தையோ , ஐசோடோப்களையோ , கட்டி செல 
களுககுள செலுத்துவது மிகவும் சிரமமே . அதனமூலம் , நோயாளியின் உயிரே 
பாதிக்கப்படுகிறது . புற்றுநோய் வேதியியல சிகிசசைபற்றிய அடுத்த அத்தியா 
யததில் இதைப்பற்றி மீண்டும் விவாதிப்போம் . இங்ஙனம எலும்பு -மஜஜைக்கும் 


94 


புற்றுநோய் 


குடல எபிதீலியத்திற்கும் தீங்கு நேராமல் பாதுகாத்து சிகிச்சை அளிப்பது 
வருங்கால ஆராய்ச்சிகளைப் பொறுத்து இருக்கிறது . 


கதிர்வீச்சின் சிறந்த உபயோகங்களின் மற்றொன்றையும் நாம் கவனிப்போம் . 
கிளையோபளாஸடோமா மல்டி பாாமி ( globlastoma multiforme ) எனப்படும் 
மூளையின் புறறுநோய வியாதிகளில் ‘ரததம - மூளைததடை என்ற குணததைப 
பயன்படுத்தி , ஆரோக்கியமான செல்களைவிடக் கட்டி செல்களுக்கு உள்ள 
குறைந்த தேர்வு கிரகிப்புத் திறனை வலுப்படுத்தலாம் . இந்தப் பணபு ஊசிமூலம் 
செலுத்தப்பட்ட பொருள்களை ஆரோக்கியமான மூளைத் திசுக்களுக்குள் செல்ல 
விடாமல் தடை செய்கிறது . போரானின் ஐசோடோப்பான B10 போரேட் வடிவில் 
உட்செலுத்தப்பட்டது போரான் , நியூட்ரான்களைப் பிடித்து லிதியமாகவும், ஒரு 
a துகளாகவும் உடைகிறது . ஊசி போடப்பட்ட 10-15 நிமிடங்கள் கழித்துத 
தலையை நியூட்ரான் வீழ்ச்சிக்கு உள்ளாக்கியபோது , வேறுபட்ட விளைவுகள் 
தோன்றின . அதாவது , சுற்றியுள்ள திசுக்களுக்குத் தீங்கு நேராமல போரேட்டை 
கிரகித்துக்கொண்ட கட்டிகள் அடக்கப்பட்டன . இங்குத் தேர்வு கிரகிப்பு , 
குவிக்கப்பட்ட கிரகிப்பு , குவிககப்பட்ட நியூட்ரான் கறறைகள் என்ற இரண்டு 
சிறு அமசங்களும் சேர்ந்து மிகச் சாதகமான பலனை அளித்தன . இதுபோன்று 
புற்றுநோய் திசுக்களில் மட்டும் சேகரமடையும் தன்மையுடைய இரு முக்கியமான 
ஐசோடோப்புகளாவன : ( 1 ) P3 2 எனப்படும் கதிரியக்க பாஸ்வரம ( 2 ) 113 1 
எனப்படும் கதிரியக்க அயோடின் . பாலிசைதீமியா வீரா எனப்படும் சாதாரண 
எண்ணிககைக்கு அதிகமான சிவப்பு அணுக்களின் புற்றுநோய ( மொ -ா .) கொடூர 
மற்ற , மிகை வளர்ச்சி இரத்த நிலைக்கு எதிராக பாஸ்வரத்தையும் , தைராய்டு 
புற்றுநோயக்கு எதிராக அயோடினையும் உபயோகிக்கிறார்கள் . சிறுநீர்பபையின் 
புற்றுநோயில் அதனுளளேயே கதிரவீசசு ஏற்படும் தத்துவததிறகுக கதிரியக்க 
சோடியததையும பிரோமினையும் உபயோகிக்கிறாகள் . பெரிதும முதிர்ந்த லியூகி 
மியாவில் கல்லீரலையும் மண்ணீரலையும் கட்டுப்படுத்தக கதிரியக்கத் தங்கத்தை 
யும் இடரியத்தையும் உபயோகிக்கிறாகள் . பிராஸ்டேட , கர்ப்பபபையின் 
கழுத்து , நுரையீரல் இவைகளின் புற்றுநோய் சிகிச்சைக்காகக கதிரியக்கப் 
பாஸ்வரம கொண்ட , கரையும் தன்மையில்லாத குரோமிக பாஸ , பேடடை 
உபயோகிக்கிறாகள் . 


புற்றுநோய் செல்களைத் தேர்ந்தெடுத்து அவற்றுள் மாததிரம கதிரியக்கப் 
பொருள்களைச் செலுத்தும் முறைகளைக் கண்டுபிடிப்பதிலேதான இந்த ஆராய்ச் 
புசியில் நமது முன்னேற்றம் இருக்கிறது . 


8. புற்றுநோய்க்கான வேதியியல் சிகிச்சை 


உடலின் ஆரோக்கியமான ஒரு செலலையும் பாதிககாமல , ஏவுகணைகள் 
போன்று நேரடியாகச் சென்று உடலிலுள்ள மற்ற எல்லாப் புற்றுநோய செல்களை 
யும் அழிக்கும ஒரு மருந்தை ரசாயனவாதிகள் , உயிர் இயைபியலினர்கள் , 
மருததுவததுறை வல்லுநர்கள ஆகியோர் கண்டுபிடித்துவிடுவார்கள எனப் 
புற்றுநோயகளுக்கு சிகிசசை செய்யும் எல்லாருடைய நீண்டநாள் நம்பிக்கை 
யாக இருந்துவருகிறது . 


கிரநதி நோய்களை உணடாககும ஸ்பைரோ கீட்டுகளுக்கு எதிரான , முதல் 
மாயாஜாலத் துப்பாக்கிக குணடுபோன்ற ஸால்வாாஸானைக கண்டுபிடித்த பால 
எஹாலிச அததகைய மருந்து கண்டுபிடிக்கமுடியும் என நமபினா. பின்னா 
வேதியியல் சிகிச்சைக்கு வெற்றிச் சின்னமாக அமைந்த எம அண்ட் பி மருந்து 
கள் , ஸல .பனமைடுகள் , பெனிஸிலின் போன்ற நுண்ணுயிர் எதிாபபொருள்கள 
கண்டுபிடிக்கப்பட்டது , நமது நம்பிக்கைகளை மேலும் உயாததி இருக்கிறது . 


பாக்டீரியாக்களுக்கு எதிரான மருந்துகளின் வெற்றியின ரகசியத்தை 
விவரிப்பது எளிது . ஆனால் , புரிந்துகொள்வது கடினம . வியாதியைத தீர்க்கத் 
தேவையான அலகில , ஓம்புயிரின உடலுக்கு ஒரு தீங்கும் நேராமல , பாக்டீரி 
யாவைமட்டும் பாதிப்பதாக மருந்து இருககவேண்டும் . பாதரச உப்புகள் , 
கார்பாலிக அமிலம் ( பீனால் ) போன்ற பல நச்சுப்பொருள்கள் பாகடீரியாக்களைக் 
கொலலமுடியும் , ஆனால் , அவைகளின் சிகிச்சைக குறியீடு தவறானது . சிகிசசைக் 
குறியீடு என்பது , ஓம்புயிரின உடலில் இருக்கும் பாகடீரியாவைக கொல்லத 
தேவைப்படும் அலகிற்கும் , ஓம்புயிரைக் கொல்லத் தேவைப்படும் அலகிற்கும் 
உள்ள விகிதமாகும் . 


சல பனமைடுகள் , நுண்ணுயிர் எதிர்பபொருள் இவைகளின் வெற்றிக்கு 
முக்கியமான காரணம் என்னவென்றால் , அவைகளால் பாதிக்கப்படும் பாக்டீரியா 
செல்களின் போஷாக்கு , வளர்சிதை மாற்றத் தேவைகள் , ஓம்புயிர் செல்களின் 
தேவைகளிலிருந்து மாறுபட்டவை. அதாவது , பாக்டீரியாககளைத தேர்நதெடுத்து 
நஞ்சு ஊட்டலாம் , எனினும் , சில சமயங்களில் பாக்டீரியாக்கள் மருந்துகளை எதிர்த் 


96 


புற்றுநோய் 


துத தங்களைப் 

பாதுகாத்துக்கொள்ளும் வழிகளைத் தெரிந்துகொள்கின்றன . 
அப்போது அவைகளுக்கு , ‘ மருந்து எதிர்ப்பு சக்தி உண்டாகிவிட்டதாகக் 
கூறுகிறோம் . அதிர்ஷ்டவசமாக இவவிதம உருவாகும் ‘ மருந்து எதிர்ப்பு சக்தி 
அந்தக் குறிப்பிட்ட மருந்திற்கோ அல்லது மருந்துகளின் அதே இரசாயன 
கூட்டத்திறகோ எதிராகத்தான் இருப்பதால் -- சல் . பனமைடுகளை அல்லது 
நுண்ணுயிர் எதிர்ப்பொருளகளை மாற்றிவிட்டால சிகிக்சையில் வெற்றி 
கிடைக்கும் . ஒரு மருந்திற்கு எதிர்ப்புக் காட்டும் பாக்டீரியா , மற்றொரு மருந்தால் 
பாதிக்கப்படலாம் . 


உடலின் உட்புகுந்து நோய் உண்டாக்கும் - பாக்டீரியாக்கள் , அகற்றப்பட 
முடியும் . எல்லா பாகடீரியாக்களும் நோய் ஊக்கிகள் அல்ல என்பதை நாம் 
நினைவில் கொள்ள வேண்டும் . உயிரியல் அமைப்பின்படி மாறுபட்டிருக்கின்றன . 


நாம் 


அளவில் 


உடலின் செல்களில் ஏற்படும் மாறுதல்களிலிருந்து புற்றுநோய்கள் 
உருவாகின்றன என்பதை ஏற்கெனவே கண்டோம் . ஆகவே , 
அவைகளிலிருந்து புற்றுநோய் செல்கள் குறிப்பிட்ட 
வேறுபட்டிருக்கும் எனறு எதிர்பார்கக முடியாது . இறுதியில் கூறியது 
ஓரளவு தாற்காலிகமான ஒன்று எனக 

எனக கருதவேண்டும் ஆரோக்கியமான 
செல்களிலிருந்து , புற்றுநோய் செல்கள் உயிரியல் நடத்தை சமபந்தமாக மாறு 
பட்டாலும் , இந்த மாறுபாடுகளுக்குக காரணம் எனக் கூறுமளவில் , உயிர் 
இயைபியல் மாற்றங்களைப்பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது பகுப்படைந்து 
கொண்டிருககும புறறு நோய செல்களுக்கும் , பகுப்படைந்துகொணடிருககும 
ஆரோக்கியமான செலகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளைப்பற்றி நமக்கு 
ஒன்றும் தற்போது தெரியாது . ( பகுப்படைந்துகொண்டிருக்கும் ஆரோக்கிய 
மான செல்களை எலும்பு - மஜஜையிலும் , குடல் எபிதீலியத்திலும் காணலாம் ) . 
அந்த வேறுபாடு நமக்குத் தெரிந்திருப்பதால , ஆரோக்கியமான செலகளுக்கு 
சேதம ஏறபடாமல , புற்றுநோய் செலகளை மாததிரம தேர்நதெடுத்து அவை 
களுக்கு நசசு விளைவைக் கொடுக்கலாம் . இததகைய ஆரோக்கியமான செலகள் , 
பெரிதும் சேதம அடைந்தால் , மனிதனோ, மிருகமோ இறந்துபடலாம் . 


கட்டிகள் எந்த ஆரோக்கியமான செல்களிலிருந்து தோன்றுகின்றனவோ 
அவற்றின் உயிர் இயைபியல் பண்புகளையும் , புற்றுநோய செலகளின் உயிர் 
இயைபியல் பண்புகளையும் ஒப்பிட்டுப்பாாதது , நூற்றுக்கணக்கான ஆராய்ச்சிகள் 
செய்யப்பட்டிருக்கின்றன . வசதி குறித்து இந்தப் பரிசோதனைகள் பெரும்பாலும் 
மிருகங்களின்மீதே நடாததப்பட்டிருக்கினறன . ஆரோககியமான செல்லின் 
நூகளியஸ் , மைடோகாணடரியா , எணடோபிளாச ரெடிகுலம் போனறவைகளி 
லுள்ள நொதி அமைப்பு எல்லாமே புறறுநோய் செல்லிலும் இருக்கிறது என 
இப்போது தெரிகிறது . ஆனால் , அவைகளின் அளவைப் பொறுத்தமட்டில் வேறு 
பாடுகள் இருக்கலாம , சில குறிப்பிட்ட நொதி பாதைகள் வழியாக மற்றவற்றைக் 
காட்டிலும் புற்றுநோய் செலகள் அதிகமான அளவில் சகதியை விரயம் 


புற்றுநோய்ககான வேதியியல் சிகிசசை 


97 


செய்கின்றன . துரதிருஷ்டவசமாக , புறறுநோய் செலகளுக்கும அவை தோன்றும் 
ஆரோக்கியமான செலகளுக்குமிடையே , அளவு ரீதியில் சமநிலையற்ற இந்தத 
தன்மை இருக்கிறது என்றபோதிலும் , உடல் முழுவதையும் எடுத்துக்கொண்டு 
பார்க்கும்பொழுது , அதன் மற்ற அங்கங்களிலுள்ள ஆரோக்கியமான செல்களுக் 
கிடையேயும , இததகைய சமநிலையற்ற தன்மை இருககலாம ஆரோக்கியமான 
செல்களிலிருந்து , மாறுபட்டுப் புற்றுநோய செலகளுககெனத தனிச சிறப்பு 
வாய்ந்த உயிர் இயைபியல் மாற்றம் ( நைவு ) ஒனறும இதுவரை கண்டுபிடிக்கப்பட 
வில்லை . இந்த உணமை , புறறுநோயக்கு எதிரான மருந்துகளபற்றிய எலலா 
ஆராய்சசிககும் இடையூறாக இருக்கிறது . நிலைமை நமபிககை அற்றுப்போய் 
விடவிலலை எனபதை நாம் பின்னர் விவரிபபோம . 


முந்தைய அத்தியாயங்களில் புற்றுநோய செல்களையும் , ஆரோக்கியமான 
செல்களையும் , திட்டவட்டமாகப் பிரிததுக குறிப்பிட்டு இருக்கிறோம் . ஒழுங்கற்றுத 
தன்னிசசையாக ஊடுருவி , மெடாஸடேசுகள உணடாககும புறறுநோய் செல , 
ஒருமைப்பாடுகொண்டு , தனி வேறுபாட்டுடன கூடிய ஆரோக்கியமான செல 
எனறு இரண்டாகப் பிரிதது வைததோம . இது ஒரு தீவிரமான கணணோட்டம் 
என்றும் , அனாபிளாஸ்டிக நிலைகொண்டதும் , ஆரம்பகாலக கட்டிகளுக்கு 
மட்டுமே பொருந்தக்கூடியது என்றும் , சென்ற இருபது ஆண்டுகளாகத 
தெரிகிறது . சில புற்றுநோயகள் , குறிப்பாக ஹார்மோனின் நேரடிக் கட்டுப்பாட 
டிறகுள் இயங்கும் உறுப்புகள் அல்லது சுரப்பிகளில் உருவாகும புறறுநோயகள , 
மிதமான நிலையிலேயே தங்களது புறறுநோய வாழககையைத தொடங்குகின்றன 
என்றும் , உடலின் கட்டுப்பாடுகளுக்கு , ஆரம்பகாலத்திலாவது ஓரளவு அடங்கி 
இருக்கின்றன என்றும் தெரிகிறது . அவைகளை இடைநிலையில் உள்ள செலகள் 
எனக கூறலாம் . 


எவ்விதம் 


1939 - ல் சிகாகோவில் , பேராசிரியர் சார்லஸ் ஹக்கின்ஸ் என்பவரால் , இந்த 
ஆராயச்சிகள் சம்பந்தமாக முதல் முயற்சி எடுக்கப்பட்டது . 
ப்ராஸ்டேட் சுரப்பி , ஆண்பால் ஹார்மோன்களுக்கு அடங்கியிருக்கிறதோ , அது 
போலவே ப்ராஸ்டேட்டிலிருந்து உருவாகும் புற்றுநோய்களும் அடங்கி இருக்கும் 
என அவர் கண்டார் . இவ்விதம் அடிபணியும் புற்றுநோயகள் , அடிபணியாத புற்று 
நோய்களை விடக் குறைந்த அளவில் அனாபிளாஸ்டிக்காக . இருக்கின்றன என நாம் 
கூறலாம் . மேலும் , ஹார்மோன்களுக்கு அடிபணியும் தனமையைப் பொறுத்த 
மட்டில் தங்களது ஆரோக்கியமான செல்களின் குணங்களைப் புறறுநோய் 
செல்கள் கொண்டிருந்தன . 

பராஸ்டேட்டுகள் , புற்றுநோய்கள் இரண்டின் வளர்சசியுமே ஆண்பால் 
ஹார்மோன்களால் ( ஆணட்ரொஜன் ) தூண்டப்படுகின்றன என்றால் இந்த ஹார் 
மோன்கள வினியோகத்தை நிறுத்துவதன் மூலம் , புற்றுநோய் செல்களின் 
வளர்சசியை மட்டுப்படுத்த முயற்சிசெய்வதே அடுத்தபடியாகச செய்யவேண்டியது 
என்பது தெளிவு . ஆணகளில் இந்த ஹார்மோன்களுக்கு மூலாதாரம , விந்து 


7 


98 

புற்றுநோய் 
சுரப்பிகளாகும் . ஹககின்ஸால் தீர்மானிக்கப்பட்ட சிகிச்சை , விதைகளை அகற்றுவ 
தாகும் . ( கொட்டையடித்தல் அல்லது காயடித்தல் என கிராமப்புறங்களில் 
கூறப்படுகிறது . மொ -ர் .) இதற்கு மாற்று சிகிச்சைமுறை என்னவென்றால் , 
செயற்கை ஹார்மோன்களான , ஸ்டில் போஸ்டிரால் அல்லது ஹெகசோஸ்டிரால் 
எனப்படும் பெண்பால் ஹார்மோன்களைச் செலுத்துவதன் மூலம் ஆணபால் 
ஹார்மோனை நடுநிலையாக்குவதே . 


இந்த வகையான ஹார்மோன் சிகிச்சைமூலம் 90 % வெற்றி கிடைத்தது . 
புற்றுநோய்கள் மட்டுப்படுததப்பட்டன . மெடாஸ்டேசு உண்டான இடங்களில் 
கூட , அவைகளின் வளாசசி தடைப்பட்டது நோயாளிகளிடமகூட வெளிப் 
படையான முன்னேற்றம் காணப்பட்டது . நிரந்தரமான பூரண சுகம் கிடைக்க 
வில்லை என்பது வருந்தத்தக்க விஷயமாகும் . இதற்கான காரணங்கள் முழுமை 
யாக விளங்கவில்லை . நாம ஏற்கெனவே பாக்டீரியாவில் கண்டது போல , சில புற்று 
நோய் செல்கள் மருந்து எதிர்ப்பு சக்தி கொண்டிருந்தன . கட்டிகள் மீண்டும் 
வளர ஆரம்பித்தன . இந்தத் தடவை , ஹார்மோன் சிகிச்சை பலன் அளிக்க 
வில்லை . 


இத்தகைய சிகிசசையின் வெற்றிகள் தாற்காலிகமாக இருந்தாலும் , பெண் 
முலை போன்றவைகளின் புற்றுநோய்களைப்பற்றி மறுபரீட்சை செய்ய வழிவகுத்தது . 
1896 ஆம் ஆண்டிலேயே பீடஸன் என்ற பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் 
சூல் பைகளை அகற்றுவதன் மூலம் , முலைப் புற்றுநோய்களில் சில , வளர்ச்சியில் 
மட்டுப்பட்டன எனக் கண்டார் . ஆரோக்கியமான பெண்ணின முலை , பிட்யூடரி , 
அட்ரினல் , சூல்பை இவற்றிலிருந்து சுரக்கும் ஹார்மோன் தொகுதியின் கட்டுப் 
பாட்டிற்குள் இருக்கிறது . பருவ வளாசசி காப்பமடைந்தபோது பால் சுரத்தல் 
ஆகியவை இவற்றால் பாதிக்கப்படுகின்றன . 


ஆகவே , மனிதனில் பராஸ்டேட் புற்றுநோய்க்கு ஹக்கின்சின் சிகிசசை 
போன்று அடைரும் , அவரது சகாக்களும் 1946 - ல் முலைப் புற்றுநோயுடன் கூடிய 
பெணகளுக்கு , ஆண்களின் ஹார்மோஜன் டெஸ்டோஸ்டீரானைக் கொடுத்தனர் . 
அவாகளில் 20 % -ல் வெளிப்படையான , ஆனால் தாறகாலிகமான முன்னேற்றம 
ஏற்பட்டது . மாதவிடாய நின்ற நோயாளிகளுக்கும் பெண்பால் ஹாாமோன்கள 
கொடுக்கப்பட்டால் தாற்காலிகமாக நோய் மட்டுப்பட்டது . 


சென்ற பத்து ஆண்டுகளாக ஹார்மோன்களின் மூலாதாரமான அண்டங்களை 
மாத்திரமல்லாமல் , அட்ரினல , பிட்யூடரிகளையும் அகற்றுவது வழக்கமாக 
இருக்கிறது . இந்த முன்னேற்றம் , அறுவை சிகிசசை , ஈடு செய்யும் சிகிச்சை , 
ரேடியோ- ஐசோடோப் நுணுக்க முறைகள் இவைகளில் நேர்ந்த முன்னேற்றத்தால் 
சாத்தியமாகியது . 


இரண்டு உதாரணங்களை நாம் எடுத்துக்காட்டலாம .. முதலாவதாக , 
மிகவும் முதிர்ந்த முலைப் புற்றுநோயுடன்கூடிய பெண்களின் ( இவர்களில் சிலருக்கு 


புற்றுநோயககான வேதியியல் சிகிச்சை 


99 


எலும்பு , சருமம இவைகளில் மெடாஸ்டேசுகளும் இருந்தன ) சூல் பைகளையும் 
அட்ரினல்களையும் அகற்றினால் 40 % முன்னேற்றம் காணப்பட்டது . ஹார் 
மோன்கள் பயனடையாமல் செய்ததன் மூலம் , கட்டிகள் மட்டுப்பட்ட நோயாளி 
கள் , வலியும் இல்லாமல ஆரோக்கியமான வாழவு நடாத்தி , ஆறு மாதங்கள் 
முதல் 3 ஆண்டுகள் வரை வாழ்ந்தனர் . இரண்டாவதாக , இதே மாதிரியான 
மற்றொரு பகுதி நோயாளிகள் , பிட்யூடரி அகற்றப்பட்டு சிகிசசை செய்யப்பட்டனர் . 
இவர்களில் பாதிக்குமேல் குறைந்த அளவிற்குப் பயன் அடைந்தனர் . 


பிட்யூடரி போன்ற முக்கியமான நாளமில்லா 

நாளமில்லா சுரப்பிகள் அகற்றப்பட்டு 
விட்டால் இதன்மூலம் நோயாளிகளுக்கு இல்லாமல்போகும் மார்மோன்களைத் 
தரவேண்டியது இயற்கையே . ஓர் உயிர் ஜீவனில் அட்ரினல் கார்டெக்ஸ் , ஸ்டீராய்டு 
களின பணிபற்றியும் , சுத்தமான நிலையில் அவைகளை உறபத்தி செய்யப்படுவது 
பற்றியும் , நிகழ்ந்த மருத்துவத்துறை முன்னேற்ற சாதனைகள்தாம இததகைய 
முறைகள் சாத்தியமாக வழிவகுத்தன. அறுவை சிகிச்சை தேவையில்லாமலேயே 
உள்ளிருந்தே பீட்யூடரி சுரப்பியைச் சிதைக்க வழிவகுக்கப்பட்டன . ஐசோடோப்பு 
களான தங்கம் , இட்ரியம் போன்றவைகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் இது 
சாத்தியமாயிற்று . 

கதிரியக்கப் பொருளின் சிறு உருண்டைகள் , சுரப்பிக்குள் கவனத்துடன் 
செலுத்தப்பட்டன. அதிலிருந்து வெளிவரும கதிர்வீசசு , சுற்றியிருக்கும் செல் 
களைச் சிதைததது . இந்தப் பணிககு , அமெரிக்காவில் 340 MeV புரோடான்கள் 
கொண்ட கற்றை உபயோகிக்கப்பட்டது . இதன்மூலம் தேவைப்பட்ட கதிர்வீச்சு 
24,0007 அலகு கொண்டது . 


புற்றுநோய்களுக்கு ஹார்மோன் நீக்கம் மூலம் , சிகிச்சை அளிக்கும்போதே 
விலங்கு பரிசோதனைகளும் நடாத்தப்படுகின்றன . பலவகையான தூண்டப்பட்ட 
மிருகப் புறறுநோய்க் கட்டிகள , குறிப்பாக , பிட்யூடரி , சூல்பை , அண்டங்கள் , 
அட்ரினல் , தைராய்டு போன்றவை - தங்களது வளாச்சிக்கு ஹார்மோனகளின் 
சுற்றுப்புறங்களையே சார்ந்திருக்கின்றன . எனினும் , இந்தச் சார்பு ஓரளவானது . 
தன்னிச்சை - அதாவது சாராதிருத்தல் - ஒரு கட்டி , ஒரு விலங்கிலிருந்து மற்றோர் 
ஓம்புயிருக்கு மாற்றி அமைக்கப்படும்போது ஒழுங்காகத் தோன்றுகிறது . 


ஹாாமோன் சார்பைமட்டுமன்றி மற்ற உயிரியலபுகளையும் , அவை மாற்றிக் 
கொள்கின்றன . போல்ட்ஸ் , இதையே ‘ முன்னேற்றம் எனக 

எனக கூறுகிறார் .. 
அதாவது , கட்டிகளின் ஒன்று அல்லது பல உயிரியல் குணங்களில் , நிரந்தரமான , 
திருப்பமுடியாத , பணபியலான மாற்றங்கள் நிகழ்வது . தானாகவே உருவான கட்டி 
உண்டான மிருகத்தில் இத்தகைய முன்னேற்றத்தைக் காணபது சிரமமே . 
ஏனெனில் , மாற்றங்கள் வெளிப்படையாகத் தோன்றக் காலம் போதாததேயாகும் . 
எனினும் , மரபுவகையைச் சோநதே ( ஒரே மாதிரியான இரட்டையர்கள் ) மிருகங் 
களில் கட்டியை மாற்றிவைப்பதன் மூலம் முன்னேற்றத்தில் ஏற்படும் கீழக்கண்ட 


100 


புற்றுநோய் 


நிலைகளைக் கண்டறிவது சாத்தியமே . ( 1 ) வளர்ச்சி விகிதததில் உயர்வு . 
( 2 ) ஹார்மோனைச் சார்ந்திருக்கும் மிருகங்களை விட , ஹார்மோனைச் சார்ந்திராத 
மிருகங்களில் , கட்டியை இடமபெயாத்து அமைக்க முடிந்த நிலை . ( 3 ) உருப் 
பெருக்கியின அடியில் தெரியும் தோற்றத்தில் ஏற்பட்ட மாற்றம . ( 4 ) மெடாஸ 
டேசுகள் உண்டாக்கும் தன்மை . 


மனிதனில எல்லாக கட்டிகளும் இறுதியில் முன்னேறி , இறுதியான 
சுயேச்சை நிலையை அடைகின்றன . அந்த முற்போககை மாற்றுவதற்கோ அல்லது 
தடுப்பதற்கோ நமக்குத் தெரியாது . பொதுவாக உயிா இயல துறையில் நடப் 
பதைப்போலவே இங்குச சிறப்பு வேறுபாடடையும ஒருமைப்பாடடையும நம 
மால தவிர்கக முடியாது . ஊக்குவிக்கும் செயதி ஒனறு நமககுக கிடைத்துள்ளது . 
கதிரியக்க அயோடினை (1131 ) எடுத்துக்கொள்ளமுடியாத , மனித தைராய்டு 
புற்றுநோய் மெடாஸ்டேசுகளைச் சில சமயங்களில் அவவிதம் செயயத தூண்ட 
முடியும் . 


முதிர்ந்த நிலையில் உள்ள முலைப் புற்றுநோய் கொண்ட பெண்களில 
50 % - வரை , ஹார்மோன்களால் குணப்படுத்த முடியும் என்பது உண்மையானால் , 
அடரினல் அகற்றுவது , பிட்யூடரி அகற்றுவது போன்ற பெரிய அறுவை சிகிசசை 
களுக்கு உட்படுத்து முன , அத்தகைய கேசுகளைத் தெரிந்தெடுப்பது மிகவும் முக்கிய 
பாகும் . இந்தத் துறையில் தற்காலததில நலல முனனேற்றம் ஏற்பட்டிருக்கிறது . 

தன்மூலம் ஒவ்வொரு நோயாளிக்கும் தேவையான இதுபற்றிய விவரங்களைத் 
தெரிந்துகொள்ளலாம . 


என 


அறுவை சிகிசசைக்கு முனனர் , நோயாளிகளால் சிறுநீரில் வெளியேற்றப்படும் 
ஸ்டீராய்டு ஹார்மோன்களை மிகவும் கவனத்துடன் ஆராய்ந்து பார்ப்பதிலிருந்து , 
முன்கூறிய சிகிச்சை முறைகள் வெற்றியளிக்குமா இல்லையா என்பதை முன 
கூட்டியே தெரிந்துகொள்ளலாம 

இம்பீரியல் புற்றுநோய ஆராய்ச்சிக் 
குழுவினர் உயிர் இயைபியல் மருத்துவர்களான டாக்டாகள் புல்புருக்கும் , கிரீன் 
உட்டும் , கய் ஆஸ்பத்திரியின் ஹேவர்டும் , ஹெட்லி அட்கின்சும் கண்டனர் . 
போலவே , ஓர் ஆரோக்கியமான பெண்ணின் சிறுநீரை 

ஆராயவதன மூலம் , 
பிற்காலத்தில் அவளுக்கு முலைப் புற்றுநோய் வந்தால் அந்தப் புற்றுநோய ஹார் 
மோன்களுக்கு அடிபணியுமா இல்லையா என்பதைக்கூட நாம முன்கூட்டியே 
சொல்ல முடியும் ( இந்தத் துறையிலும் ஆராயச்சி நடக்கிறது ) . இதன்மூலம் 
அவளுக்கு முலைப் புறறுநோய் வருமா என்பதை நாம முன்கூட்டியே கூறமுடியும் 
என்பதல்ல. இதைப்பற்றி இதற்குமேல நம்மால வலியுறுத்த முடியாது . 


இது 


மனிதப் புற்றுநோய் தானாகவே குணமடைந்துவிடும் என்பதற்கான ஆதாக 
பூர்வமான சாட்சியங்கள் வெகு சொற்பமே என நாம் முன்னரே கூறியிருக்கிறோம் . 
உடலின் உள் நிகழும் ஹார்மோன்களின ஏதோ ஒரு சமநிலையற்ற தன்மையின் 
விளைவால் புற்றுநோய்கள் தானாகவே தணிவது நோயாளியின் நிலையில் நீண்ட 


புற்றுநோய்க்கான வேதியியல் சிகிசசை 


101 


நாடகளாக வெளிப்படையாகத தெரியும் ஒரு முன்னேற்றம் - சாததியமே என்பது 
காம் இதுவரை கூறியவற்றிலிருந்து தெளிவாகிறது . 


சிகிசசை செய்யப்படாத லியூகிமியாவில் ( எலும்பு மஜஜையின் புற்றுநோய ) 
102 கேசுகள் தாமாகவே முதல் தடவையாகத் தணிந்தன என்பது பற்றிய 
விவரங்களை டிவி 1954 - ல தயாரிததாா . அட்ரினல நெருக்கடி எனறு சொல்லப் 
படும் ஒரு சம்பவத்தைத் தொடாநதே இததகைய தணிவு ஏற்படுகிறது . அடரினல் 
ஹார்மோனான கார்டிசோன அடரினலை ஊக்குவிக்கும் பிடயூடரி ஹார்மோனான 
ஏ.சி. டி.எச. ( ACTH ) இவைகளை உடசெலுத்துவதால , ஏற்படும் விளைவுகளைப் 
போனறே அடரினல் நெருக்கடியும் இருககும . தானாகத் தணிந்த நிலை நீடித்த 
சராசரி காலம 6-7 வாரங்களாகும் . கார்டிசோன ஏ.சி.டி.எச. இவைகளால் 
உண்டான தணிவு 5 , 6 வாரங்களாகும் 


புறறுநோய்க்கான வேதியியல் சிகிசசை ‘ சல .பனமைடுக்கு முந்திய சகாப் 
தத்தில் இருக்கிறது எனபதை நாம ஏற்கெனவே குறிப்பிடடோம . தற்காலத்து 
வேதியியல் சிகிசசையினமூலம் எந்த ஒரு நோயாளியாவது குணமடைந்தான் 
என்பது சந்தேகததிறகிடமான விஷயம் எனபதை நாம ஒப்புககொண்டாக 
வேண்டும் . இதைப்பற்றி நாம இப்போது விவாதிப்போம் . 


வழக்கமான அறுவை முறைகளிலோ அல்லது கதிர்வீசசு சிகிசசையாலோ 
ஒரு நோயாளிக்கு நோயதீர்ந்த நிலையோ , அனறி , துனபம தணிந்த நிலையோ எற் 
படாவிடடால அவனுக்கு வேதியியல் சிகிசசை தருவது நியாயமனறு என்பது 
மேலைநாட்டவரின கருதது ஆகவே , பொதுப்படையான புறறுநோய்களான 
லியூகிமியா அல்லது அறுவை சிகிசசை செய்யமுடியாத அல்லது மீண்டும் மீண்டும் 
ஏற்படுகிற பரவிய மெடாஸடேசுகளுடன் கூடிய புற்றுநோய்கள் ஆகியவற்றிற்கு 
மட்டுமே இததகைய மருந்துகள் , குறைந்த அளவில் பரீட்சார்த்த முறையாகக் 
கொடுக்கப்பட்டன. 


இததகைய மனிதப புறறுநோய வகைகளின் மீது வினைபுரிந்து ஓரளவு 
பலனளிக்கும் இரு மருந்துகளின் தொகுதி இருககின்றது . செல்களை நஞ்சிட்டுச 
சிதைக்கும் மருந்துக்களும் மெடபொலைட் எதிர மருந்துகளுமதாம இவைகள் 
( செலலுககுள்ளே நிகழும எனஸைம வினைகளில் தலையிட்டு உபயோகமில்லாத . 
தேவையில்லாத , ஆனால தீங்கற்ற பொருள்களை உண்டாக்கும் ரசாயனக் கூட்டுப் 
பொருளகள் ). 


செல்களைச் சிதைக்கும் மருந்துகள் 
நைட்ரஜன் மஸ்டர்டுகள் 

ஏற்கெனவே புற்றுநோயக காரணி என நாம கண்ட நைட்ரஜன் மஸ்டர்டுதான் 
இதன மூல முன்மாதிரியாகும் . இது செல்லின் நூக்ளியஸ்மீது நேரடியாக வினை 


102 


புற்றுநோய 


புரிவதால் செல் மரணமடைகிறது , அல்லது சேதம போதிய அளவாக இருந்தால் 
புற்றுநோய் செல்லாக மாறுகிறது என நம்பப்படுகிறது . 


உடலின் ஆரோக்கியமான செல்களுக்குக் குறிப்பாக எலும்பு - மஜஜை செல் 
களுக்கு ஏற்படும் நச்சு விளைவைக் குறைக்கும் நோக்கத்துடன் இந்த மருந்தின 
வேறு ரசாயன வகைகள் ஆக்கப்பட்டிருககினறன. அவைகளின கரையும் 
தனமை, உடலில் பரவிய நிலை , ரசாயன வினைத்திறன் இவைகளை மாற்றி அவைகள 
தாககவேணடிய செலகளுக்குள எளிதில் பரவி வினைபுரியும் நிலையில் மருந்துகள 
ஆககப்படவேண்டும் . HN2 ஐவிட இவைகளில் சில மிகவும் மதிப்புள்ளவை . 
ஷயநாட்டு நைடரஜன மஸடாடுகள ரஷய நோயாளிக்கும் , ஜப்பானிய நைடரஜன் 
மஸ்டாடுகள் ஜப்பானியாகளுக்கும் , இங்கிலாந்து நைடரஜன மஸ்டாடுகள 
ஆங்கிலேயாகளுககும சிகிசசையில பலனளிததது ஓா உளவியல சார்ந்த ருசிகர 
மான விஷயமாகும் . ஆங்கிலேயாகள கீழே குறிப்பிட்டதை உபயோகித்தனர் . 


CH, CH, C ! 
CHN: 

VCH , CHC 
HN2 


R - N 


CH , CH , C } 

( where Ra 
CH ,CH , 


CH , CH ,CH , COOH } 


R R ; -- N 


குளோரமபூசில் ( ஹாடோ , 1952 ) 
CHCHC 

( where R , EL CHCH ,COOH ) 
CH , CH , C 

NH ,, 
மெல்பலான் ( பொகல் , 1961 ) 


பஷ்யர்கள் ( லாரியோனாவ 1955 , 56,61 ) கீழ்க்கண்ட 3 பொருள்களை 
உபயோகிததனா : 


( 1 ) 


R - N 


CH CHO 

( where R , = CH.CHCICH , ) 
CHACHAC 

நோவோஎம்பிசின் 


DH 
N N 


( 2 ) 


CHACHC 
R ; = N / 

( whereR = 
CH , CH , Cl 

HO 
டோபான் 


M 


CH , 


( 3 ) சார்கோலைசின் , இங்கு பினைல் அலனினின் எச்சங்கள் எல்.டி. வகை 
சுளில ஒரு ரெசீமிக் கலவையாக இருக்கும் மெலபாலானே சார்கோலைசின் 
எனப்படுகிறது . 


புற்றுநோய்க்கான வேதியியல் சிகிசசை 


103 


பேராசிரியர் எல . எப் . லாரியோனாவஷின் தலைமையில் ரஷய அறிஞர்கள 
சார்கோலைசினைப பெருமளவில் உபயோகித்துப் பெரிதும் பரவிய அண்டாசயிப் 
புற்றுநோயகளிலும் , கலலீரல் புற்றுநோய்களிலும் நல்ல பலனைக் கண்டனர் . 


HN2- ன ஆக்ஸிகரணப் பொருளான நைடரோமின ( ஜடபானியாகளால 
உபயோகிக்கப்பட்டது ) கீழக்கண்ட அமைப்புடன இருக்கிறது . 


CH , CHIC ) 


CH3 - N 


CH, CHC 


இந்த மருந்தும் ,, பரவிய புற்றுநோயகளில் தாற்காலிகமான முன் 
னேற்றததை உண்டாக்கியதாகக் கூறப்படுகிறது ( ஸ்டால , 1956 ) . 

இந்த மருந்துகளை ஹாடஜகின வியாதியிலும் நாடபட்ட லியூகிமியாவிலும் , 
உபயோகித்தனா . ஆனால் , ஆரம்பத்தில் ஏற்பட்ட பலன் , தாற்காலிகமாகவே 
இருந்தது ஒரு தடவை நோய குறைவு ஏற்பட்டால் , அதே மருந்திற்கோ, 
அந்தத் தொகுதியின் மற்றைய மருந்துகளுக்கோ , புற்றுநோய் செல்கள் மீண்டும் 
தணிவதிலலை எனபது ஒரு பொது நியதி . 


எதிலீன் இமின்கள 

நைட்ரஜன மஸ்டர்டுகள கரையததில இருககுமபோது ஓா இரசாயன 
மாறுதலுக்குளளாகி , எதிலீன அயனிகள் உண்டாகின்றன. இதே இரசாயன 
அமைபபைக கொண்ட எதிலீன இமோனியம் போன்ற பொருள்களில் இரசாயன 
வாதிகளுக்கு ஓர் ஆர்வம் ஏற்பட்டது . டி.இ.எம. என்ற டிரை எதிலீன் மெல 
மைனதான முதலில் உபயோகிக்கப்பட்டது . 


CH , 


CH , 


C - N 


CH , 


N ( AH . 


Z-0 


N 


N 


CH 


CH , -CH , 
, 

, 
ஹாட்ஜகின் வியாதியிலும் , நாட்பட்ட மைலாய்டு லியூகிமியாவிலும் 
HN2- க்கு ஏற்பட்ட பலனே இதிலும் ஏற்பட்டது . ஆனால் , லிம்போசார்கோமாவும் 
நாட்பட்ட லிமபாடிக் லியூகிமியாவும் அதைவிட நலல பலன் பெற்றன. 


இவற்றோடு தொடர்புடைய பாஸ்பரமைடுகளான டிரை எதிலீன் பாஸ்பர 
மைடும் ( TEPA ) டிரை எதிலீன் தையோ பாஸ்பரமைடும் ( Thio - TEPA ) ஹாட்ஜ 
கின் வியாதி , நியோரோ பிளாஸ்டோமா , அதிகமாகப் பரவிய மெலனோமா வியாதி 


104 

புற்றுநோய 
போனறவைகளில் நல்ல பலன கொடுத்தன . முலை , சூலபை இவைகளின் புற்று 

. 
நோய்களில் தையோடீபா கொஞ்சம பலனை அளிக்கலாம (பேடமனும் . 
லாாசனும் 1956 ) 


Oh , 


NA 


AL . 


( Ai 
CH , CH . 


C 
-N 
ง 

CA - CH , 
தையோடீபா ( Thio TEPA ) 


CH , CHA 


TEPA ( டீபா ) 


மீதேன் சல்பொனைல் ஆக்ஸி அல்கேன்கள 


இந்த வரிசையில் முதல் மருந்தான மைலீரான , நாடப்பட்ட மையிலாயடு 
லியூகிமியாவில் நல்ல பலன அளிக்கும எனறும மறறப்புறறுநோய் வியாதிகளுக்கு 
ஒரு பலனும் அளிக்காது எனவும் மருத்துவப் பரிசோதனைகள் மூலம் தெரிய 
வந்தது . 
CH , SO , - O - CH , - CH , - CH ? - CH2 - 0 - SO , - CH , 

மைலீரான் 


இந்த மருந்தினமூலம் , நோய தணிப்புகள் மூன்று வருடங்களுக்குமேல 
நீடித்திருக்கின்றன . 


எதிர்மெடபோலைட்டுகள் 
போலிக் அமில எதிரிகள 

இரததததின சிவப்பு அணுக்கள உறபததியாவதறகும வளாவதறகும , 
போலிக அமிலமும அதன முனனோடிகளும வைடமினைப் போனறு பயன்படு 
கின்றன எனப் பல ஆண்டுகளாகத் தெரியும் . ஆகவே , சிலவகை சோகை 
வியாதிகளில் , சிகிசசைக்கு அது உபயோகிக்கப்பட்டது . லியூகிமியாவால் பாதிக 
கப்பட்ட குழந்தைகளுக்கு போலிக் அமிலம் கொடுக்கப்பட்டால் சோகை 
குணப்படுத்தப்படாதது மட்டுமல்ல , புறறுநோயும் துரிதமாக வளாந்தது என்று 
1948 - ல பாஸ்டனில் , பார்பரும் அவரது சகாக்களும் தெரிந்துகொண்டதன 
விளைவே , போலிக் அமில எதிரி மருந்துகளைத் தீவிர லியூகிமியாவிற்கு சிகிச்சையாக 
உபயோகிகக அடிகோலியது . தற்போது , ஆயிரக்கணக்கான குழந்தைகளில் 
தீவிர லியூகிமியா தணிய உபயோகிககப்படும் போலிக அமில எதிரிகள் இரசாயன 
அமைப்பின்படி , உணமையான வைடமின்பொனறே இருந்தது. எனினும் , 
செலலில் வைடமின்கள் போல் அவை பயன்படவில்லை . 


105 


புற்றுநோயக்கான வேதியியல் சிகிச்சை 


போலிக் அமிலமாவது : 


N. 
NH - C 


CH 


COOH 


-z 


C - CH NH 


- 


CONHCHCH.CHCOOH 


OH 


போலிக அமில எதிரிகள் மூன்றுகளாவன 


NHẠC 


CH 


COOH 


LCHNKOONHCHCHACH ,COOT 


வ 


NH,, 


( 1 ) அமீனா படரின 


NHẠC 


COOH 


CH 


Ć- CHAN 


CH , NA 


CONHCHCH ,CH , COOH 


| CH | 


NH ,, 


( 2 ) ஏ - மீதாபடரின 


( 3 ) அமைனோ அனபால ( அமீனாபடரீன போன்ற அமைப்புக கொணடது . 
ஆனால் , அமைனோ அமில பக்கசசுங்கிலியில் ஒரு CH2 குறைவாகவே இருக்கும் ) . 


திசுவளாசசிக கலவையிலுள்ள உயிருளள செலகளினமீது போலிக அமில 
எதிரிகள் நேரடியாக வினைபுரிகினறன ( ஜேகபசன , 1961) . அது செலுத்தப்பட்ட 
15 நிமிடங்களுக்குள் , மெடாபேஸ நிலையில் இருக்கும் பகுப்படும் எல்லா செல் 
களும் பாதிக்கப்பட்டு அவைகளின குரோமோசோமகள் இறுகிய கொத்துப் 
போனறு ஆகிவிடுகினறன . அனபேஸ நிலையிலுள்ள செல்கள் அபூரவமாகவோ 
அல்லது இல்லாமலோ இருககினறன . மெடாபேஸ அனபேஸாக மாறுங்காலத்தில் 
மருந்துகள் செல்கள் பகுபடுவதைத் தடை செய்கின்றது போல தோன்றுகினறது . 
உயிருளள மிருகததில போலிக அமில எதிரிகள பெரிதும நசசு விளைவை 
உணடாககுகினறன. செல்பகுப்பு மிகவும் துரிதமாக நடைபெறும எலலா 
உறுப்புகளும் திசுக்களும் பெரிதும் பாதிக்கப்படுகினறன என நாம எதிரபாரகக 

குடலின் சிலேட்டுமப்படலமும் , எலும்பு மஜஜையும பெரிதும் சேதமான 
திலையைக காட்டுகினறன . இந்த நிலை செலகளைப் பாதிக்கும் மருந்துகள் 
கொடுக்கப்பட்டபின் இருக்கும் நிலையை ஒத்திருக்கினறன. 


லாம் . 


106 


புற்றுநோய் 


கினறன 


இந்த மருந்து தொகுதிகளைப்பற்றி இன்னும் ஆராயச்சி நடந்து வருகிறது . 
ஏனெனில் , பல முககியமான கேளவிகள விடையளிக்கப்படாமலேயே இருக 

முதலில் தீவிர லியூகிமியாவால பாதிககப்பட்டு இந்த மருந்துகளால 
சிகிசசை செய்யப்பட்ட குழந்தைகளில் 30 % மருததுவ சோதனைகளினபடியும் , 
இரத்த சோதனைகளின்படியும பூரணமாக ஒரு சில வாரங்களிலிருந்து மாதங்கள் 
வரையிலுள்ள காலததிறகாவது நோய் தணிப்புப் பெறுகினறனா . தீவிர லியூ , 
கிமியாவால் பாதிக்கப்பட்ட வயது வந்தவாகள் யாருக்குமே ஒரு பலனும் கிடைப்ப 
திலலை . இரண்டாவதாக நோய மீணடும உணடாகிற குழந்தைகளில் , இந்த 
மருந்துகளுக்கு எதிர்ப்பு சகதி உணடாககுமபடி எலும்பு மஜஜையில உண 
டான உயிர் இயைபியல் மாற்றங்கள் எனன ? செலகள, எதிரிகள் செய 
லற்றுப்போகுமபடியாக ஒரு வழியை உருவாககிககொணடன எனத தோன்று 
கிறது . எனினும் , லியூகிமியா செலகளை , மருந்துகளை வளாசிதைமாற்றம் செய்யப 
பழக்கினால் , தங்களது சொந்த எதிரிகளையே அவை உருவாக்கத் தூண்டுவது 
சாததியமே . இதறகுச சரியான துவக்கப் பொருளகளை அவற்றிறகு உணவாக 
அளிப்பது அவசியம் . 


பியூரின் எதிரிகள் 


வளர் சிதையின் இடைவேளையின் போது , குரோமோசோம்கள் இரண்டு 
மடங்காகத் தேவையான நூகளியஸின நூக்ளியிக் அமிலம் உண்டாவதைத்தான் 
செலபிரிவு சார்ந்திருக்கிறது என நாம ஏறகெனவே பார்த்தோம . இந்தத தொகுப 
பிறகு , பியூரின்கள . பிரிமிடின்கள போன்ற எளிய முனனோடிகள் தேவைப் 
படுகின்றன . செல்லிற்குத தவறான முனனோடிகளைக் கொடுத்து செல்பகுப்பைத 
தடை செய்வதில் அல்லது தாமதப்படுத்துவதில்தான , புற்றுநோய வேதியியல் 
சிகிச்சையில் ப்யூரின் எதிரிகளை உபயோகிப்பதன் அறிவார்ந்த காரணம் இருக 
கிறது . உதாரணமாக , சரியான அளவிற்குப் பதிலாக , ட்ராகடர் சக்கரங்களும் 
டயாகளும் இடைவிடாது வந்துகொணடேயிருந்தால் , கார் உற்பத்தி செயயும 
தொழிற்சாலையில் ஏற்படும் குழப்பத்தை நாம் எளிதில் கற்பனை செய்யமுடியும் . 
நாலு சக்கரத்திற்கு ஒன்று தவறான அளவாக இருந்தால் காா உறபததிப 
பெருக்கத்தில் ஏற்படும் தடங்கல் பெரிய அளவில் இருக்கும் . 

அமெரிக்காவில , 6 - மொகாபடோபயூரின பெரிதும உபயோகிக்கப்படுகிறது . 
போலிக அமில எதிரிகளைபபோல அல்லாமல் , தீவிர லியூகிமியாவால் பாதிககப் 
பட்ட வயது வந்தவாகளிலும் நோய்தணிப்பை உண்டாக்குகிறது ( பர்கனெல் 
முதலியோர் , 1953 ) 


SH 


N 


C - N 
L_NH 


CH 


CH 


107 


புற்றுநோயககான வேதியியல் சிகிசசை 


தீவிர லியூகிமியா முதலில் அடிபணிந்தாலும் இறுதியில் இந்த மருந்திறகு 
எதிர்ப்பு சக்தி தெரிவிக்கிறது . அதே கூட்டத்தைச் சார்ந்த மற்ற மருந்துகளுக்கும் 
எதிர்ப்பு சகதி கூடிய சீக்கிரததில உணடாகிவிடுகிறது . எனினும் , பியூரின 
எதிரிகளுக்கும் போலிக அமில எதிரிகளுக்கும் எதிரெதிரான எதிாப்பு சகதி 
உண்டாவதில்லை . 


மாடிகளில் ( in Madison ) பேராசிரியா ஹீடலபாகரும அவரது சகாக்களும் 
( ஹீடல்பர்கர் , 1961 ) பிரிமிடின்களுக்கு எதிரிகளாகப் புதிய மருந்துகளைக் கண்டு 
பிடிததிருக்கினறனா . அவைகள 5 - புளுரோயூரஸிலும் ரைபோஸ டிஆகஸிரை 
போஸ் கொண்ட அவைகளின் கூட்டுப்பொருள்களும ஆகும . மிருகப் புறறுநோயக 
கட்டிகளில் , டி.என.ஏ. உருவாவதை 5 - புளுரோயூரஸில் அடக்குகிறது . புற்று 
நோய் செல்கள மருந்து எதிர்ப்பு சகதி கொளளும்போது , அது இனிமேலும் தடை 
செய்யப்படாத அளவிறகு டி.என்.ஏ. உருவாககும என்ஸைமகளில் ஒன்று 
மாற்றப்படுகிறது . 


OH 


C 


= ل 


F 


HO - C CH 

IN / 


அமைனோ அமில் எதிரிகள் 
இந்தத துறை இன்னும் வெற்றிகரமாக ஆராய்சசி செய்யப்படவில்லை . 
டி.என்.ஏ. தொகுப்பைத் தடை செய்வதனமூலம் செல பகுப்பை நிறுத்துவது 
போனறே , புரதத தொகுப்பைத் தடை செய்தாலும் செல பகுப்புத தடுக்கப்படும் . 
மிதியோனினின எதிரியான டி . எல . எதியோனினும் , சிஸ்டினின் எதிரியான செலி 
னியம சிஸ்டீனும் , மருத்துவத துறையில் உபயோகிகக முடியாத அளவு , 
அவ்வளவு நசசு விளைவு கொண்டவை . ஆனால் , ஸட்ரெப்டோமைஸிஸிலிருந்து 
கிடைத்த உயிர எதிர்ப்பொருளான அசாசெரின் , குனாடமின் எதிரியாகப் பணி 
யாற்றுகிறது . 


NH ,, 
CHCOOCH , CHCOOH 


அசாசெரின் 

குழந்தைகளில் தீவிர லியூகிமியாவில் , அசாசெரின் தாற்காலிகமான நோயது 
தணிவைக கொடுத்துள்ளது ( எலலிசன் முதலியோர் , 1954 ) . அதை 6 மெர்காப் 
டோப்யூரினுடன் சோத்து உபயோகிக்கலாம . ஏனெனில் , இரு எதிரிகளும் 
செல்லின் வேறுபட்ட தொகுப்புப் பணிகளை பாதிக்கின்றன . 


108 


புற்றுநோய் 


வைரஸ்களை 


உயிரியல் சாதனங்கள் , கட்டியைச் சிதைக்கும் வைரஸ்கள் 

மற்றுமொரு சிறந்த முறையைப்பற்றியும் கவனம் செலுத்தப்படவேண்டும் . 
புற்றுநோய் செல்களைச் சிதைக்க . மருத்துவ முறைப்படி 
உபயோகித்து முயல்வதில் , அமெரிக்காவில் அலிஸ்மூர் ( 1961 ) முன்னோடியாக 
இருந்தார் . செல்லுக்கு நஞ்சு போன்றவைகளை உபயோகிக்கும்போது ஏற்பட்ட 
பிரச்சினைகளே இங்கும் தோன்றின . கூடுமானவரையில் , புற்றுநோய் செல்கள் 
மீது மாத்திரமே , வைரஸ்கள் வினை புரியவேண்டும் . அவைகள் மீண்டும் 
வளராதபடி சிதைக்கப்படவேண்டும் . ஆரோக்கியமான செல்களுக்குச் சேதம் 
உண்டாக்கக்கூடாது . 


அத்தகைய வைரஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை . அவைகள் பணி 
புரியும் தன்மைபற்றியும் , அவைகள் கொண்டுள்ள நூக்ளியிக் அமிலத்தின் பணி 
பற்றியும் மேலும் மேலும் நமக்குத் தெரியத் தெரிய , இன்னும் சில காலத்தில் 
சரியான குணங்கள் கொண்ட ப . திக்கும் ஒரு நூக்ளியிக் அமிலத்தை உண் 
டாக்குவது சாத்தியமே . 


பாதிப்பின்மை . முறைகள் 
செல்லினுள்ளே உள்ள உயிர் இயைபியல் பொறிகள் சம்பந்தப்பட்டவரையில் 
* புற்றுநோய் செல்கள் , ஆரோக்கியமான செல்களின் குணங்களையே கொண்டிருக் 
கின்றன என்றும் . மிருகப் புற்றுநோய்க் கட்டிகளின்மீது . செய்யப்பட்ட பரி 
சோதனைகளிலிருந்து தாமாகவே உருவாகும் புற்றுநோய் செல்கள் , தங்கள் மூல 
செல்களின் சில புரதங்களை இழந்திருக்கின்றன என்றும் அல்லது முழுவதும் 
இழக்காவிட்டால் , கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருக்கின்றன என்றும் , உயிர் 
வேதியியல் ஆராய்ச்சி முடிவுகள் காட்டுகின்றன . 


சுண்டெலிகளிலும் எலிகளிலும் இரசாயன முறைப்படி உண்டாக்கப்பட்ட 
சில புற்றுநோய்களில் , தாங்கள் உருவான அதே இனத்தைச் சேர்ந்த மற்ற 
* மிருகங்களில் தீவிர பாதிப்பின்மை சக்தி கொண்ட , மாறுபட்ட அல்லது அதிக 
அளவில் உள்ளதான புரதப் பொருள்கள் உள்ளன என்பதைப் பல ஆராய்ச்சிகள் 
காட்டியுள்ளன ( ஆன்டிஜென் ) . எனினும் எலிகளிலோ , சுண்டெலிகளிலோ 
தானாகவே உருவான புற்றுநோய்க் கட்டிகளில் இத்தகைய மிகையான ஆன்டி 
ஜென்கள் இருப்பதற்குப் போதுமான ஆதாரம் இல்லை . 


முடிவு 
புற்றுநோய் வேதியியல் சிகிச்சையின் மகத்தான பிரச்சினையைப்பற்றி 
--எளிதில் கூறிவிடலாம் . செல்களைச் சிதைக்கும் சாதனங்களான நைட்ரஜன் 
-மஸ்டர்டுகள் , போலிக் அமிலம் , பியூரின் எதிரிகள் , வைரஸ்கள் போன்றவைகளைக் 
கொடூரமான புற்றுநோய் செல்களை மாத்திரம் பாதிக்கும்படி 

பாதிக்கும்படி எவ்விதம் 


புற்றுநோய்க்கான வேதியியல் சிகிச்சை 


109 


ஆக்குவது ? புற்றுநோய் செல்கள் மருந்து எதிர்ப்பு சகதி கொள்வதை 
எவ்விதம தடுப்பது ? புற்றுநோய் செல்களுக்கும் , ஆரோக்கியமான செல் 
களுக்கும் இடையே , பெரிய இரசாயனப் பணபு வேறுபாடுகள் இல்லை என்பது 
தெளிவு . மிகச்சிறிய பல வேறுபாடுகளைக கணக்கில கொண்டு , அவை அனைத 
தையும் சேர்தது ஒரு தனிச் சிறப்புக குணம உண்டாகுமபடியாக வேதியியல் 
சிகிசசை சாதனங்கள் உருவாக்கப்படவேண்டும் . மிருகங்களில் , தானாகவே 
நிகழும புற்றுநோய்க கட்டிகள் ஆராய்சசியிலிருந்துதான புறறுநோய் செல் 
களுக்கும் , ஆரோக்கியமான செல்களுக்குமிடையேயுள்ள உயிரியல் , 
இயைபியல சம்பந்தமான வேறுபாடுகள் பற்றிய 99 % விவரங்கள் நமக்குக 
கிடைததன எனபதை மறுக்கமுடியாது . வருங்கால வேதிய சிகிசசைககு வழி 
காட்டியாக முதன்மையாக இது போன்ற ஆராய்ச்சி , மனிதப புற்றுநோய்க 
கட்டிகளிலும் செய்யப்படவேண்டும் . 


உயிர் 


ஹாாமோனைச் சார்ந்திருக்கும் புற்றுநோயக கட்டிகளை பொறுத்தமட்டில் , 
நாளமில்லாச சுரப்பிகள் , குறிப்பிட்ட ஹார்மோன கட்டுப்பாட்டில் இருக்கும் . 
திசுக்களின் கட்டிகள் மாததிரம பாதிக்கப்படுமோ அல்லது கல்லீரல் போன்றவை 
களின கட்டிகளும் , ஹாாமோன் கட்டுப்பாட்டில் உள்ளனவா என நமக்குத . 
தெரியவேண்டும் . 


தனித்து இயங்குவதாகத் தோன்றும் எல்லாப புற்றுநோயக கட்டிகளும் 
ஆரம்பததிலிருந்தே அவவிதம இருககினறனவா ? அல்லது சார்ந்திருந்த 
நிலையிலிருந்து தன்னிசசையான 

துரித முனனேறறததினபோது 
அடைந்தனவா என்ற விவரமும் , அப்படி அடைந்திருந்தால் அது எப்படி என்ற 
விவரமும நமககுத் தெரியவேண்டும் . 


நிலையை , 


திடீரென்று ஒரு ‘ பிரமாதமான மருந்து கிடைத்தால் அது ஆசசரியப்படக 
கூடியதல்ல . எனினும் , புற்றுநோய் செல்லின் போர்ககவசததில் உள்ள பலஹீன 
மான இணைப்புகள் கண்டுபிடிக்கப்படலாம் என்ற நம்பிக்கையில் , புற்றுநோய்க் 
கட்டிகளின் உயிரியல் , உயிர் இயைபியல் குணங்களைப்பற்றிய அடிப்பமை 
ஆராய்ச்சி இடைவிடாது நடத்தப்பட வேண்டும் . 


9. பரீட்சார்த்தப் புற்றுநோய் ஆராய்ச்சியின் 

எதிர்காலம் 
இந்தப் புத்தகத்தில் பெரும்பாலும் , புற்றுநோய் ஆராய்ச்சி , அதுபற்றிய 
வெற்றி இவைகளின் பரீட்சார்தத முறைகளைப்பற்றி ( மருததுவத் துறைகள் 
இல்லாமல் ) பெரும்பாலும் விவாதிக்கப்பட்டிருப்பதால் , நானும் மேல்குறிப்பிட்ட 
தலைப்பில் பரீட்சாாதத ஆராயசசிபற்றிய உடனடியான எதிர்காலம்பற்றிக 
குறிப்பிடுகிறேன் . 

முந்தைய அததியாயங்களிலிருந்து , புற்றுநோய் பற்றிய அடிப்படை 
ஆராய்ச்சியின் வரலாறு , பல பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டிருப்பது தெரிய 
வருகின்றது . இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் , புற்றுநோய்களின் தன்மை , 
வளாசசியின் முறை இவைகளைப்பற்றியே ஆராயப்பட்டது . 19 ஆம நூற்றாண் 
டின் இறுதியில் பரீட்சார்ததமாக , புற்றுநோயை உண்டாககவோ , இடம் 
பெயர்தது அமைக்கவோ முயற்சிகள செய்யப்பட்டன . புற்றுநோய் உண்டாவது 
பற்றிப் பெரிதும் எல்லோராலும் ஒப்புககொள்ளப்பட்ட இரு பெரு அனுமானங் 
களில் ஒன்றின அடிப்படையிலேயே புறறுநோய உண்டாக்கச செய்யப்பட்ட 
முயற்சிகள் இருந்தன . ( 1 ) நாட்பட்ட தினவுக கோட்பாடு ; ( 2 ) கரு வளாச்சி 
யின் எச்சங்கள் என்ற கோஹன் ஹமீன கோட்பாடு - அதாவது , ஓர் உயிரினத்தின் 
பெரும்பகுதி சிறப்பு வேறுபாடு கொண்டாலும் , கரு வளர்ச்சியில் எஞ்சிய சில 
திசுக்கள் , ஒரு காரணமுமின்றி விருத்தி அடைந்து கட்டியாக மாறின . எலிகள் , 
சுண்டெலிகள் இவைகளின் கட்டிகள் , ஒரு மிருகத்திலிருந்து மற்றொன்றிறகு , 
இடம பெயர்த்து அமைக்கமுடியும் என 1889-1900 வரையில் ஐந்து தனித் 
தனியான ஆராய்சசியாளர்களான ஹானா ( 1889 ), வான் இய்சலபர்க் , மோரா , 
பிர்கட , வெலிச ஆகியோா எடுத்துக்காட்டினர் . கட்டிகளை இடம மாற்றி 
அமைப்பதில் முதலிடம் ஹானாவிற்கு இல்லை என 1955 - ல் ஹிமகின் குறிப் 
பிட்டார் ... 1877 - லேயே நாயகளில் கட்டிகளை இடம் பெயர்த்து மாற்றி வெற்றிகர 
மாக அமைத்த இரண்டுவகைப் பரிசோதனைகளைப்பற்றி எம் . ஏ . நோவின்ஸ் 
வெளியிட்டார் . இது இரண்டு பரமபரைகளுக்கு மாத்திரமே செலுத்தப 
பட்டது . அளிப்பவருக்கும் பெறுபவருக்கும் இடையே ஜீன் வேறுபாடுகள் 
இருந்ததால் , அவர் பெண் நாயிலிருந்து குட்டிகளுக்கு ஒட்டவைப்பு முறைகளை 
*உபயோகித்தார் . இது ஒரு பெரிய சாதனையாகும் .. 


பரீட்சார்த்தப் புற்றுநோய் ஆராய்ச்சியின் எதிர்காலம் 


111 


1 


1920 - ல் இம்பீரியல புற்றுநோய் ஆராய்ச்சிக் குழு ஸ்தாபிக்கப்பட்டவுடன, 
அதன் முதல் இயக்குநர் இ எச . பாஷ போர்டு திட்டத்தின்படி , கீழ்க்கண்ட இரு 
கேள்விகளுக்கு விடையிறுக்க முயலப்பட்டது . ( 1 ) வெளிப்படையாகத் 
தெரிவதுபோல் , புற்றுநோயின் விகிதம் பயங்கரமாக அதிகரிததுக்கொண 
டிருக்கிறதா ? ( 2 ) புற்றுநோய் நாகரிகம் கொண்ட மக்களிடையே மாத்திரம் 
தோன்றுகிறதா ? 


பரீட்சார்த்த ஆராய்ச்சிக் கணணோட்டத்தின்படி , பாஷ போரடின் திட்டம் , 
பரீட்சார்த்த முறையில , மிருகங்களில் புற்றுநோயை உண்டாக்கச் செய்ய 
வேண்டிய முயற்சிகளின அவசியம் வலியுறுத்தப்பட்டது . தீர்ககதரிசனத்துடன் 
அவர் , 1775 - ல் பேர்ஸிவல் பாட்டால் கண்டுபிடிக்கப்பட்ட ‘ புகைக்கூண்டு 
சுத்தம செய்பவர்களின் புறறுநோயைப்பற்றியும் பெடரோலியம் புற்றுநோயைப் 
பற்றியும் குறிப்பாகக் கூறினார் . 


இரண்டாவது உலக யுததம ஆரம்பிக்குமவரையுள்ள 40 ஆண்டுக்காலம் 
கட்டிகளை இடம் பெயாதது அமைத்தல் , புற்றுநோய் உண்டாகும் தன்மை 
இவைகள் பற்றிய சகாப்தமாகவே இருந்தது . இவைகளின் வளர்ச்சி , போஷாக 
குத் தேவைகள் , ஓம்புயிரின்மீது அவைகளின் விளைவுகள் இவைகளின்போது , 
புற்றுநோய செல்களின நடத்தைபற்றி நமக்குப் பெரிதும் தெரிந்தது . பாலி 
சைகளிக நீரகக் கரியகம போன்ற இரசாயனப் புறறுநோயக் காரணிகளை சோதிப் 
பதிலும் தொகுப்பதிலும் பெரிய முனனேற்றம் ஏற்பட்டது . சுற்றுப்புறததில புறறு 
நோய் உண்டாககும வெளிப்புற சாதனங்கள் பறறித தெரியவந்தது . புறறுநோய 
உட்புறக் காரணிகள் மிருக உடலினுள் - குறிப்பாக ஸ்டீராய்டு ஹார்மோன் 
களிலும் , பிததநீர் அமிலங்களிலு ம தேடப்பட்டன . 


1 


இந்தக காலத்தில்தான் , வைரஸ்களும் புற்றுநோய்க காரணிகள் என்ற 
கண்டுபிடிப்பு வெளிவந்தது . முதலில் 1908 - ல் கோழிக்குஞ்சு லியூகோஸிஸ் ,, 
1910 - ல் ரூஸ கோழிககுஞசு சாாகோமா , 20 ஆண்டுகள் கழிதது , சுணடெலியில 
முலைக் கட்டி உணடாககும் சாதனததை பிட்னர் கண்டுபிடித்தது ஆகியவை 
இக காலகட்டத்தின் சாதனைகள் . 

வைரஸ்கள் புற்றுநோய உணடாககும 
மதிப்பிற்குரிய சாதனம் அல்ல . நோய்க் குறியியல் வல்லுநாகள் வைரஸ்களால் 
ஏற்பட்ட வளர்சசியை 

புற்றுநோய் என ஒப்புக்கொள்ள 
மறுத்தனர் . இன்னும் சிலா மறுக்கின்றனர் . 


உண்மையான 


புற்றுநோய் உண்டாக்கும் , சுததமான இரசாயனப் பொருள்கள் கண்டு 
பிடிக்கப்பட்டதிலிருந்து , புற்றுநோய் உருவாகும் தன்மையையும் கண்டுபிடித்து 
விடலாம என்ற நமபிக்கை எழுந்தது . தற்போது இது இன்னும் ஒரு நமபிககை 
யாகவே இருக்கிறது . புற்றுநோய் செல்களுக்கும் , ஆரோக்கியமான செல்களுக் 
கும் இடையே உள்ள உயிர் இயைபியல் வேறுபாடுகள் பற்றி ஆராய்வதன் மூலம் 
மிகவும் ஏராளமான புள்ளிவிவரங்கள் கிடைத்திருந்தபோதும் திட்டவட்டமான 


112 


புற்றுநோய் 


தகவல எதுவும் கிடைக்கவில்லை . ( ஜே . பி . கிரீன்ஸ்டீன எழுதிய புற்றுநோயின 
உயிர் இயைபியலைப் பார்க்கவும் .) நுண்ணிய சகதி கொண்ட உருப்பெருக்கிமூலம் 
செயத செல்களைப்பற்றிய ஆராய்ச்சியின் உதவியால் மூலக்கூறு மட்டத்திலேயே 
செலலைப்பற்றி ஆராய்சசியாளா தெரிந்துகொள்ள வசதி ஏற்பட்டது . ஆனால் , 
இதன மூலம் புற்றுநோய் செல்லில , தனிச் சிறப்புக்குரிய கோளாறு எதுவும் 
அதன அமைப்பில் கண்டுபிடிக்கப்படவில்லை . 


வேதியியல் சிகிச்சைமூலம ஆராயச்சிகள் செய்யலாம் என்ற நம்பிக்கையை 
20 ஆம் நூற்றாணடில பாகடீரியா எதிர்ப்பு வேதியியல சிகிசசையின் வெற்றியும் , 
செயறகைமுறை ஹார்மோன்கள கிடைதததும ஊககுவிததன . 1945 - லிருந்து 
1955 வரை நைட்ரஜன மஸ்டாடுகள , டைபாகஸைடுகள , எதிலீன் இமீனகள , 
நுண்ணுயிா எதிாப் பொருள்கள , மலேரியா எதிர்பபு மருந்துகள் போன்ற பல 
ஆயிரக்கணக்கான இரசாயனப் பொருளகளின செல சிதைவுத தன்மை 
ஆராயப்பட்டது . உடலுக்கு வெளியே உள்ள திசு வளாசசிக கலவையிலுள்ள 
திசுக்கள் , பாகடீரியாக்கள் , மிருகப் புற்றுநோயக கட்டிகள் , மிருக ஓம்புயிர்களில் 
மனிதப் புற்றுநோய்க கட்டிகள் , சோதனைக குழாய்களில் டி.என் ஏ . போன்றவை 

பரிசோதனை அமைப்புகளாகப் பயன்படுத்தப்பட்டன. கொஞ்சம் 
நமபிககையூட்டும் மருந்துகள் உடனே சிகிசசை முறையில் பயனபடுததபபட்டன . 
1950 - லிருந்து முழுக்க முழுக்க செல்லைச் சிதைக்கும சாதனங்களிலிருந்து , 
போலிக அமிலம் போன்ற மெடபொலைட எதிர்ப்பு மருந்துகள் , பியூரின் , பிரிமிடின் 
எதிரிகள் போன்ற மருந்துகளமீது கவனம திருமபியது . இந்தக் கணணோட்டம் 
இன்னும் தொடாந்து நடந்துகொண்டே இருக்கிறது . 


கள 


1950 - லிருந்து புற்றுநோய்க காரணிகள் என்ற முறைகளில் வைரஸ்களின் 
மீது புதிய கவனம் செலுத்தப்படுகிறது . ஒரே இனத்திற்குள்ளேயே , ஒரு புற்று 
நோய்க கட்டிககெனத தனிததனியான வைரஸ்கள் இருக்கவேண்டும் எனத 
தோனறினாலும் , இது தேவையில்லாதது என இப்போது தோன்றுகிறது . 
ஏனெனில , கிராஸால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாலியோமா வைரஸ , சுண் 
டெலிகள , எலிகள் , ஹாமஸ்டர்கள் முதலியவைகளை பாதிததுப் பலதரப்பட்ட 
விதவிதமான முதல் நிலைக் கட்டிகளை உண்டாக்குகின்றன . 


புற்றுநோய்க் கட்டிகளின் பாதிப்பின்மை குணங்கள் பற்றி ஒரு புதிய 
ஆர்வம சென்ற 10 ஆண்டுகளாக உண்டாகியிருக்கிறது . இந்த வழியில் 
ஓம்புயிர்களிலிருந்து அவற்றின் புற்றுநோயக கட்டிகள் வேறுபாடு கொண்டிருக்க 
லாம என்ற ஒரு வாயப்பு இருநதால ( இருககும வேறுபாடு மிகவும் பெரிதாக 
இருக்கமுடியாது . இந்த முறை பின்பற்றப்படவேண்டும் . புற்றுநோய் செல் 
களின உடலியல் பற்றி அதிகம தெரிந்துகொள்ள வேண்டுமென்ற ஒரு 
புத்துணாச்சி உண்டாகி இருக்கிறது . கதிரியக்க ஐசோடோப்புகள் உதவியால் 
நமது அறிவை இன்னும் பெருக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது . 


பரீட்சார்த்தப் புற்றுநோய் ஆராய்ச்சியின் எதிர்காலம் 


113 


இறுதியாக , கூராய்வு எனற கணணோட்டத்தில் மிகப் பழையதும , 
பரீட்சார்த்த ஆய்வுப்படி மிகவும் புதியதுமான கருத்தாக மனித மிருகக் கட்டி 
களின் ஹார்மோன் சார்பைக் குறிப்பிடலாம் . 


. 


20 வருடங்களுக்கு முன்னர் புற்றுநோய் உண்டாகும் தனமைபற்றிய 
ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளை விட , பரீட்சார்த்தமான புற்றுநோய் ஆராயச்சி 
யில் முன்னேற்றம் மிகவும் மெதுவாகவே இருந்தது . 


அடுத்த 10 ஆண்டுகளில் புற்றுநோய் ஆராய்ச்சி எத்துறையில் செல்லும் 
என்பது பற்றிக் கீழ்க்கண்டவாறு குறிப்பிடலாம் 


மிருகங்களிலும் , குறிப்பாக , மருத்துவத் துறையிலும் ஹார்மோன்களைச 
சார்ந்திருப்பது ஆராயப்படும் . மற்ற எல்லா உறுப்புகளிலும் திசுக்களிலும் 
ஏற்படும் புற்றுநோய்க கட்டிகளுக்கு அதிகக கவனம் செலுத்தப்படும் .. 
‘ முன்னேற்றம் பற்றிய ஆராயசசி மிகவும் முக்கியமாக இருக்கும் . 


மிருகங்களில் வைரஸ் உணடாககும கட்டிகள் பற்றிய ஆராய்சசிகள் 
உபயோகிக்கப்பட்ட நுணுக்க முறைகள் மனிதக் கட்டிகளை ஆராய்வதில் 
உபயோகிக்கப்படும் . புற்றுநோய உண்டாக்கும் வைரஸ்கள் மிருக செலகளைத் 
தாக்குவதால் , செலகளுக்குள் நிகழும் சமபவங்களுக்குப் பெரிதும் கவனம் 
தரப்படும் . 


செல் சிதைக்கும் சாதனங்களை விட மெடபொலைட் எதிரிகள் மீது கவனம் 
செலுத்தப்படும் . குறிப்பாக , ஆரோக்கியமான செல்களை பாதிக்காமல் , புற்று 
நோய் செலகளை மட்டும் பாதிககும வகையில் மருந்துகளை உபயோகிப்பது 
பற்றியும் ஆராயப்படும் . 

புற்றுநோய்க கட்டுப்பாட்டில் பாதிப்பின்மை அம்சங்களுக்குப் போதிய 
இடம தரப்படும். புற்றுநோய் ‘ ஆன்டிஜன்கள் இருப்பதாகக் கூறப்படுவதும் 
ஆராயப்படும் . 

நமது மருத்துவத் துறையின் ஒரு சில சகாக்கள் பொறுமையை இழந்து 
விடுகிறார்கள . புறறுநோயில் அடிப்படை ஆராய்ச்சியாளர்களைப்பற்றிக் கூறும் 
போது , ஒரு எக்ஸ்ரே சிகிச்சையாளர் 1956- ல் கூறியதாவது : 

அவர்களில் பலர் அடிப்படைககே போய்விட்டார்கள் . ஏதோ ஒன்றிற்கான 
காரணத்தைத் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் . அந்த ஏதோ ஒன்று உயிராகவே 
இருக்கும் போலிருக்கிறது . ஏதோ ஒன்றிற்கு சிகிசசையைத் தேடிக்கொண் 
டிருக்கிறார்கள் . அது வெப்ப இயக்க இயலின் இரண்டாவது விதியாக 
இருக்குமோ என்று எண்ணத்தோனறுகிறது . ஆனால் , பின்னர் அதே கட்டுரை 
யில் அடிப்படைப் புற்று நோய் ஆராய்ச்சிகளையும் வைத்தியசாலை செயல் 

8 


114 


புற்றுநோய் 


முறைகளையும் இணைக்கும் கண்ணிகளாக உள்ள இடைநிலையாளாகளைப் பற்றிக் 
கூறுமபொழுது பினவருமாறு கூறுகிறார் . உயிரின , உயிரினங்களின் அடிப் 
படையைப் பற்றிய அறிவையும் , உயிரின் ஒழுங்கமைப்பு , ஒழுங்கின்மை , வளாச்சி 
அபிவிருத்தி , அழிவு இவற்றைப் பற்றிய அறிவையுமே அவாகள் ஆய்வாளாகளிட 
மிருந்து எதிர்பார்க்கிறாாகள் . அவர்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் 
எடுத்துககொள்ளட்டும் . ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும அறிவிற்கு வரவேற் 
கததகக ஓர் இலாபமாகும் , இதனோடு மற்றத் துறைகளைப் போலவே , புற்றுநோய் 
ஆராயசசித துறையிலும் , அவர்களுக்கு உரிததான இந்த மரபு உரிமையோடு , 
அவர்கள் திருபதியடையவேண்டும் . அவர்களது பணியைச் செயல்முறையில 
கொண்டுவரும் பொறுப்பு அவாகளுடையதல்ல . மக்களைத் திருபதிப்படுத்தக 
கூடியதும் , விஞ்ஞானத்தை முனனேற்றக் கூடியதுமான விளைவுகளைத் தோற்று 
விப்பது அவர்களது கடமை என்று அவாகள் கருதுவார்களேயானால , இனனும் 
அதிகமான மக்களை ஏன் தம்முடன் சோத்து விடவில்லை என்று இடைநிலையாளா 
வியக்கிறார்கள் . 


இந்த நாட்டில் அடிப்படைப் புற்றுநோய் ஆராய்ச்சி என்று நமமால சொல்லப் 
படும் பணியில் ஈடுபட்டிருக்கும் நமக்கு இரு மடங்கு பொறுப்புகள் இருக்கின்றன . 
முதலாவதும் , மிக முக்கியமானதும் , நமது ஆராய்ச்சியில் பெரும்பான்மை 
யானது , அற உதவியாலும் பல தனி நபாகளின் நகைத்தன்மையாலும் நடை 
பெறுவதால . 

நமது போஷகர்கள் மீது நாம் நமபிககை கொள்வதாகும் 
அவாகளில சிலா ஒருவேளை இந்தப் புததகததைப் படிக்கலாம . தீராககப்பட 
வேண்டிய பிரச்சினைகளின் சிக்கல்களைப்பற்றி ஓரளவு தெரிந்துகொள்ளலாம் . 
அவாகளைப் பொறுமையாக இருக்கும்படி நாம கேட்டுககொள்ளும்போது , 
ஒவ்வோர் ஆண்டும் ஒரு புதிய கண்டுபிடிப்புத் தோன்றியாகவேண்டும் என 
அவாகள் எதிர்பார்க்கமாட்டார்கள் . 

அதற்குப் பிரதியாக நம முனனுள்ள 
இந்த ஒளியைத் தொடர்ந்து செலவோம் என உறுதி கூறுவோம் . 


முடிந்தவரை நாம் செய்யும் ஆராய்சசியில அகில உலக ஒத்துழைபபை நாம 
கோரவேண்டும் . புதிய கருத்துகள் மிகவும் குறைந்த அளவிலேயே உள்ளன . 
பயிற்சி பெற்ற ஆய்வாளர்களும் குறைந்தே இருக்கினறனா . இவர்களை வீணாக்கி 
இழககமுடியாது . ஏற்கெனவே அமைக்கப்பட்டிருக்கும் அகில உலகப் புற்று 
நோய்த தடுப்புக் குழுவின மூலம் அததகைய ஒத்துழைபபை நாம பெறவேண்டும் . 
பல நாடுகளில் புற்றுநோய் ஆராய்சசிக்கென மிகப்பெரிய குழுக்கள இருக 
கின்றன . அவைகளில் சில மிகவும் பெரியனவாக இருப்பதால எலலாக குழுக 
களையும் ஒன்றுசேர்த்து இணைக்கவேண்டும் என யாரும் கூறவில்லை . மிகச்சிறிய , 
பொருளாதார நெருக்கடியுடன் கூடிய சில குழுக்கள் , சொன ( ஜினிவாவில் 
இருக்கும் மத்திய ஐரோப்பிய ஆராய்ச்சி நிலையம் ) என்ற குழுவின உதாரணத்தைப் 
பின்பற்றலாம் . இந்தச் சிறிய குழுக்கள் மிகவும் சிரமமான சூழநிலைகளில் 
மிகவும் அருமையான ஆராய்ச்சிகளை நடாத்தி இருக்கின்றன . பல சமயங்களில் 
அவைகள் பொருளாதாரததால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன . 


பரீட்சார்த்தப் புற்றுநோய் ஆராய்ச்சியின் எதிர்காலம் 


115 


அகில உலகரீதியான ஆராயசசிககு அடிப்படையான , ஆனால் , புற்றுநோய் 
ஆராய்ச்சிரீதியில் விளிம்பு எனக் கருதக்கூடிய செல் உடல் இயல் என்ற துறை 
யைத தொடக்கமாக வைததுககொளளலாம . 


பணவசதி தாராளமாக இருந்தால் புற்றுநோய் ஆராய்ச்சி மிகவும் துரிதமாக 
நடைபெறும் என்று அடிக்கடி சொல்லப்படுகிறது . இந்த வாதம ததது வாரத்த 
விஞ்ஞானத்திலிருந்து அல்லாது , பிரயோக விஞஞானததிலிருந்தே தோன்றுகிறது . 
U238- லிருந்து U235- ஐ எப்படிப் பிரிப்பது என்பது உங்களுக்குத தெரிந்து 
இருக்கிறது என வைததுககொளவோம் . ஹீரோஷிமாவிலும் நாகசாகியிலும் 
குண்டுபோடுவதறகுத தேவையான U2 3 : 5 ஐப பிரிப்பதற்கான தொழிற்சாலைக்கு 
100 மிலலியன டாலா தேவையாக இருக்கிறது என்று வைததுககொளவோம . 
அபபோது உங்களுக்குக குண்டு வேண்டுமென்றால். டாலர்களைச செலவழித்துத 
தான ஆகவேண்டும் . மாறாக ஒரு விளைவை எப்படி அடைவது என்பதைப்பற்றி 
உங்களுக்கு ஓர் உறுதி இல்லாதபோது , ஏராளமான பணம இருப்பது பெரிய 
தொல்லைதான் . 

முன்யோசனை , விருப்பம் , இலாபம கிடைக்கும் துறையில் துரிதமாக 
மூன்னேறுதல் , தனி நபர்களும ஸ்தாபனங்களும் பழககம எனற பள்ளங்களி 
லிருந்து விலகிச செலவதறகு ஏற்ற நெகிழ்வு , போதுமான அளவு பணம் 
ஆகியவையே இதற்குச சரியான விடையாகும . 

இறுதியாக , எந்தவகையான ஆராய்சசியையும் ஒழுங்கமைக்கும் எந்தக் 
குழுவிறகும எககாலததிலும் கருத்து என்று ஒன்று இருந்ததில்லை ஆகையால ,. 
புதிய கருத்துகளையுடைய இளைஞாகளுக்கு - அவர்களது விஞ்ஞான 
மருதது வப பினனணி எப்படியிருந்தபோதிலும் - மானசீகப் பொருளாதார 
உதவி அளிக்கவேண்டும் . மனிதர்களும அவாகளது கருததுகளும் தோலவி 
அடைந்துவிடும் ஆபத்து , பணமும் பொருளும் கிடைக்காததைவிடப் பெரிய 
தாகும் . 


10. பின்குறிப்பு 1964 
இந்தப் புத்தகத்தை எழுதி முடித்ததிலிருந்து , புற்றுநோய் ஆராய்ச்சியின் 
சில துறைகளில் போற்றத்தகுந்த முனனேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன 
ஆகவே , இந்தப் புத்தகத்தின் மறுபதிப்பு மிகவும் அவசியம் . புற்றுநோய் வியாதி 
யின் தன்மை , அதன் காரணம் , அதைத் தடுக்கும் முறைபோனற அடிப்படைத் 
தகவல்களில் இந்தக் குறுகிய காலத்தில் பெரிய மாறுதல் இல்லை . ஆகவே , 
அத்தகைய புதிய தகவல்களை , புத்தகத்தின் முழு வடிவத்தை மாற்றாமல , இந்த 
அத்தியாயத்தில் சோதது விடலாம் என ஏற்பாடாயிற்று . புதிய முனனேற்றங்கள் 
ஏற்பட்ட துறைகளாவன : முதலில் , உடல் ஆரோககியததிற்கும் , குறிப்பாக , 
நுரையீரல் புற்றுநோய்க்கும் 
புற்றுநோய்க்கும் புகைபிடிப்பதற்கும 

தொடாபுகள் . 
இரண்டாவதாக , புதிய புற்றுநோய்க் காரணிகளும் , புற்றுநோய் தோன்றும் 
செயல்முறையின் ஆராய்சசியில் , அவைகளின் தததுவத்தின் முககியததுவமும . 
மூன்றாவதாக , புற்றுநோய் உண்டாக்கும் வைரஸ்களைக் கண்டுபிடித்ததும் நோய் 
பரவிய நிலையில் எழுந்த புதிய ஆாவமுமாகும் . 


உளள 


இரண்டு 


புகைபிடித்தலும் நுரையீரல் புற்றுநோயும் 
இந்தப் பொருளபற்றி . அதிகாரபூாவமான பல தகவல்கள் கொண்ட 

அறிககைகள் வெளிவந்துள்ளன . 1962 - ல் வெளியிடப்பட்டு , 
லண்டனின் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ ( Royal College of Physicians ) 
குழுவினரால் தயாரிக்கப்பட்ட முதல் அறிக்கை , புகைபிடித்தலுக்கும் நுரையீரல் 
புற்றுநோய்க்குமிடையே உள்ள தொடாபைப்பற்றிக் கூறியது . 


இரண்டாவதான , புகைபிடிப்பதும தேக ஆரோக்கியமும என்ற அறிககை 
1964 - ல வெளியாகி , அமெரிக்க அரசினரின சுகாதாரம் , கலவி , பொதுநலத 
துறை சர்ஜன ஜெனரலுக்கு ஆலோசனை கூற , அமைக்கப்பட்ட குழுவினால 
தயாரிக்கப்பட்டது . இந்த இரண்டு அறிக்கைகளின் பெருமை என்னவென்றால 
பெரிய மக்கள் தொகுதிகளிடையே செய்யப்பட்ட , வருவது கருதிய கணக்கீடு 
களின் அடிப்படையில் அவை தயாரிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சென்றது 
கருதிய கணக்கீடுகளின் உள்ளார்ந்துள்ள ஒருதலைச் சார்பு அகற்றப்பட்டுள்ளது . 


117 


பின்குறிப்பு 1964 


லண்டன் அறிக்கையைவிட , அமெரிக்க அறிக்கை அதிகமான விவரங்களும் 
உதாரணங்களும் கொண்டதாக இருந்தது . அதிக மரணவிகிதங்களுக்கும் , 
நுரையீரல் புற்றுநோயில் இருந்து மாத்திரமனறி , கரொனரி இரத்தநாள வியாதி , 
நாட்பட்ட மூச்சுக்கிளைக் குழல் அழற்சி , எம்பசீமா இவற்றாலும் ஏற்படும் மரண 
விகிதததின் உயாவிற்கும் , புகையிலைக்கும் , குறிப்பாக சிகரெட் புகைபிடிப்ப 
தற்கும , இடையேயுள்ள காரணத் தொடர்பு விவாதிக்கப்பட்டது . இந்த எல்லா 
வியாதிகளும் , பெரும அளவில் மரணங்களுக்கும் ஊனங்களுககும காரணமாகும் . 
அமெரிக்காவில் நுரையீரல் புற்றுநோய மரணவிகிதங்கள் , 1930 - ல் 3,000 லிருநது 
1950 - ல 18,000 ஆகவும் , 1955 - ல் 27,000 ஆகவும் , 1962 - ல் 41,000 ஆகவும் 
பெருகியது , சீர்கெட்ட இருதய வியாதியிலிருந்து ஏற்படும் மரணங்கள் 1940 - ல 
2,73,000 லிருந்து , 1950 - ல 3,96,000 ஆகவும் , 1962 - ல் 5,78,000 ஆகவும் 
அதிகமாயிற்று . நாள்பட்ட மூசசுககிளைக்குழல் அழற்சியாலும் எம்பசீமாவினாலும் , 
ஏற்பட்ட மரணங்கள் 1945 - ல் 2300- லிருந்து , 1962 - ல் 15,000 ஆக உயாந்தது . 


அதிகமாகும் இந்த மரண விகிதத்திற்கு இணையாக , சிகரெட்டுகள் 
விற்பனையும் அதிகமாயிற்று . ( 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ) 1930 - ல தலைக்கு 
1,400 சிகரெட்டுகள் , 1940 - ல 1,900 ஆகவும் , 1950 - ல் 3.300 ஆகவும் , 1961 ல 
4,000 ஆகவும் உயர் நதது . 18 வயதிற்கு மேற்பட்ட ஜனத்தொகையில் ஆண்களில் 
68 % -ம , பெணகளில் 32 % -ம வழக்கமாக சிகரெட்டுகள உபயோகிததனா என்று 
1955 - ல அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி மூலம் தெரிந்தது . இதே 
விகிதத்தில் புகையிலை பயனபடுத்தப்படவில்லை. 

சுருட்டுகள் , குழாயகள 
புகையிலை சுவைததல எல்லாமே குறைந்த அளவில இருந்தது . 


புகைபிடிக்கும் வழக்கங்கள் , வயதுபோன்ற பல விவரங்களைக்கொண்ட 
1,123,000 மனிதர்களிலிருந்து எடுக்கப்பட்ட முன்னோக்கிய ஏழு ஆராய்ச்சிகளை 
அமெரிக்கக் குழு ஆராய்ந்தது . இவைகளில் 37,391 பேர்கள் இந்த ஆராய்ச்சி 
வின்போதே இறந்து விட்டனா . பின்னோக்கி ஆராய்ந்த விவரங்களிலிருந்து , ஒரு 
தகவலும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை . இதேபோன்று பெண்களில் செய்யப் 
பட்ட முன்னோக்கிய ஆராயசசி முடிவுகள் தெரியவில்லை . 


புகைபிடிததவாகளுககும புகைபிடிக்காதவர்களுக்கும இடையே உள்ள 
வரலாறுகளை ஒததிட இரு அளவைகள் உபயோகிககப்பட்டன : ( 1) அதிகமான 
மரணங்கள் , ( 2 ) மாணவிகிதம் . முந்தையது , இரு தொகைகளுக்கும் இடையே 
உள்ள வயது , எணணிககை வேறுபாடுகளுக்கு ஏற்ற சரிமானங்களைச் செய்து 
கொண்டு , புகை பிடிக்காதவாகளிடையே ஏற்பட்ட மரணத்தின் அடிப்படையில் , 
புகைபிடிப்பவர்களிடையே எதிர்பார்க்கப்படும் மரணங்களின் எண்ணிக்கையைக் 
கணககிலகொணடது . ஏதாவது அதிகமாக இருந்தால் , அதுதான் இந்த 
எணணிககைகளின் இடையே உள்ள வித்தியாசம் . புகைபிடிப்பவர்கள் , 
பிடிக்காதவாகள் இடையே ஏற்படும் மரணங்களின் சார்புத தொடாபை மரண 
விகிதம் அளக்கிறது . வயது சரிமானம் செய்யப்பட்ட மரணம் , இரண்டிலும் 


118 


புற்றுநோய் 


ஒன்றாக இருக்குமானால் , மரண விகிதம் ஒன்றாக இருக்கும் . ஆனால் , புகைபிடிப்ப 
வாகளிடையே, புகைபிடிக்காதவாகளைக் காட்டிலும் மரணம இரண்டு பங்காக 
இருக்குமானால் , மாணவிகிதம் இரண்டாக இருக்கும் . அதாவது , 100 % உயாவு 
ஏற்படுகிறது . 


மரணத்தின் எல்லாக காரணங்களையும் , மொததமாக எடுத்துக்கொண்டால் , 
சிகரெட் உபயோகிப்பவர்கள் ( ஆண்கள்) , சிகரெட் உபயோகிக்காத ஆண்கள் 
இவாகளின் மரணவிகிதம 1.68 ஆகிறது . அதாவது , புகைபிடிக்காதவாகளை 
விட புகைபிடிக்கிறவாகளிடையே 70 % அதிகமாக இருக்கிறது . பல வியாதி 
களில் குறிப்பாக இந்த விகிதம் அதிகமாக இருந்தது . நுரையீரல புற்றுநோய் 
( 10.8 ) , மூசசுக கிளைக்குழல அழற்சி , எமபசீமா ( 6.1 ) , குரலவளையின் புறறுநோய் 
( 5.4 ) , அனனக குழாயின் புற்றுநோய் ( 3.4 ) , வயிற்றுப்புண ( 2 8 ) , கரொனரி 
இரதத நாள வியாதி ( 1.7 ) , இருதய இரத்த ஓட்ட சமபந்தமான மற்ற 
வியாதிகள (26) . 


பொதுவாக , புகைபிடிப்பவர்களின் மரண விகிதம் , தினமும் உபயோகிக்கப் 
படும் சிகரெட்டுகளின எணணிக்கை கூடினால் , கூடுகிறது . ஒரு நாளில் 10 சிக 
ரெட்டுகளுக்குக் குறைவாக உபயோகிப்பவர்களிடையே , எல்லாக் காரணங்களா 
லும் ஏற்படும் மரண விகிதம , புகைபிடிக்காதவாகளை விட 40 % தான அதிகமாக 
இருக்கிறது . ஒரு நாளில் 10-19 வரையில எனறால 70 % அதிகமாகவும் , ஒரு 
நாளில் 20-39 என்றால் 90 % அதிகமாகவும் , 40- க்குமேல எனறால் 120 % அதிக 
மாகவும் ஆயிற்று . முன்னர் புகை பிடிப்பவர்களாக இருந்து , இந்த ஆராயச்சி 
ஆரம்பிக்கும்போது புகைபிடிக்காதவர்கள் எனக் குறிப்பிடப்பட்டவர்களிடையே 
ஏற்படும் மரண விகிதம் புகைபிடிக்காதவாகளிடையே ஏற்படுவதைவிட 40 % 
அதிகமாக இருந்தது 20 வயதிற்கு முன்னா , சிகரெட உபயோகிக்கத் துவங்கிய 
வாகளில் ஏற்படும் மரண விகிதம , 5 வருடங்கள் கழிதது ஆரமபிததவா 
களிடையே உள்ளதைவிட அதிகமாக இருந்தது . இந்தக குழுவில் செய்யப்பட்ட 
7 ஆராய்ச்சிகளில் 2 உள்ளிழுக்கப்பட்ட புகையின் அளவைக் கணக்கிட 
முயன்றது . இதன்மூலம புகையை உளளிழுததவர்களிடையே , உள்ளிழுக்காத 
வாகளைவிட மரண விகிதம் அதிகமாக இருந்தது . 


ஒரு நாளில் 5 சுருட்டுகளுக்குக் குறைவாக உபயோகித்த ஆண்களில் 
ஏற்படும் மரணவிகிதம , புகைபிடிக்காதவர்களிடையே தோன்றும் அளவே 
இருந்தது . 5 - க்கு மேலாக உபயோகித்தவர்களிடையே மரண விகிதமும 
படிப்படியாக உயர்ந்தது . 


குழாய் உபயோகித்தவர்களிடையே , மரண விகிதம் எந்த விகிதத்திலும் 
மாறுபடவில்லை . 30 வருடங்களாகப் பத்துக் குழாய்கள் முழுவதுமாகப் புகையிலை 
உபயோகித்தவர்களில் கூட இந்த விகிதம் மாறவில்லை . 


பின் குறிப்பு 1964 


119 


இந்த முடிவுகள் , 350 பக்கங்கள் கொண்ட புள்ளிவிவரங்களால் தெரிவிக் 
கபபட்டிருககினறன . அவைகளின் சாராமசம வருமாறு . 


புற்றுநோய் உண்டாகும் தன்மை 

புகையிலையின் புகை நீர்ப்பொருளாகிவிடுவதால் உண்டாகும் தார்கள் 
புற்றுநோய உணடாககவலலன எனப் பினகண்ட மூன்று மிருகப் பரிசோதனை 
களால தெரிந்தன . ( 1 & 2 ) சுணடெலிகள , முயல்களின சருமங்களில் அதை 
விடுதல , ( 3 ) எலிகளின் சருமத்திற்கு அடியில் செலுத்துதல் . எனினும் , நேரடி 
யாக , தாரா , புகை , புகையிலைச் சாறு இவைகளை நுரையீரலிலோ , மூச்சுக கிளைக் 
குழல்கள் வழியாகவோ செலுத்தி , பரிசோதனை மிருகங்களிடையே இதுவரை 
நுரையீரல புற்றுநோய உண்டாககப்படவில்லை . 


சோதனைச் சாலைகளில் உள்ள கொறிக்கும் உயிரினங்களுக்குப் புற்றுநோய் 
உணடாககவலல பாலிசைக்ளிக நீரகக கரிப்பொருள்களில் ஏழு புகையிலைப் 
புகையிலிருந்து வரும தாரில் இருக்கின்றன . ஆனால் சிகரெட தார் , அதிலுள்ள 
புற்றுநோய்க காரணிகளின் அடிப்படையில் எவ்வளவு வீரியம் உள்ளதாக 
இருக்கவேண்டுமோ , அதைவிட அதிகமான புறறுநோய உண்டாக்கும் 
வீரியத்தைக் கொண்டுள்ளது . இந்த வித்தியாசம் , தாரில் உள்ள மற்றப 
பொருள்களால் இருக்கலாம் . அவைகள் புற்றுநோய் உண்டாக்க முடியாததாக 
இருந்தாலும் , மற்றப் புற்றுநோயக காரணிகளின் புற்றுநோய் ஊக்கும் திறனை 
அதிகரிக்கிறது . இதையேதான புற்றுநோய இணை ஊக்கம் என்கிறோம் . 

மேலும் , சிகரெட புகையின மற்றப் பகுதிப் பொருள்களும் நுரையீரல் 
எபிதீலியததினமீது தீய விளைவுகளை உண்டாக்குவனவாக இருக்கின்றன . இவை 
களில் ஒன்றுதான சிலியா இயங்குவதைத் தடை செய்வது . அதாவது , சிலியா 
இயக்கத்தின் மூலமதான் வேண்டாத பொருள்களை நுரையீரல் அகற்றமுடியும் . 


நோய்க் குறியியல் 

நுரையீரல் புற்றுநோய இருந்தாலும் இல்லாவிட்டாலும் , சிகரெட் உபயோ 
கிப்பவாகளின் நுரையீரல்களின எபிதீலியததில ஏற்பட்ட மாறுதல்கள் , புகை 
பிடிக்காதவர்களின் நுரையீரல்களில் காணப்படுவதில்லை . முதல் மாற்றம் , சிலியா 
இல்லாமல இருப்பதுதான . இரண்டாவது , அடித்தளச செல்களின அதிக 
வளாசசி - ஒரு சேதத்தைச் சீர் செய்ய ஏற்பட்டதுபோல , எணணிககையில் 
அதிகமான நிலை . 

மூன்றாவது , அசாதாரண வெளித தோற்றம் கொண்ட 
செல்கள் தோன்றுதல . அதாவது , அதிக அளவில் டி.என்.ஏ. கொண்ட , 
சீரான வடிவமற்ற ( ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட ) உட்கருக்கள் உள்ளிழுக்கப் 
பட்ட சிகரெட் புகையின் அளவைப் பொறுத்து , இந்த மாற்றங்களும் அதிகரிக் 
கினறன . மேலும் , இளவயதினரைக் காட்டிலும் முதியவர்களிடையே இந்த 
மாற்றங்கள் அதிகம் தெரிகின்றன . எபிதீலியல் செலகளில் காணப்படும் இந்த 


120 

புற்றுநோய் 
மாற்றங்கள் சிகரெட் உபயோகிப்பவர்களின் மூச்சுக் கிளைக்குழலில் காணப் 
படுபவை . புற்றுநோய்க்கு முந்திய நிலையைக் குறிப்பனவாக இருக்கலாம் . 
இவைகள் அதிகமாகி நுரையீரல் புற்றுநோய உண்டாகலாம் . 


சிகரெட் உபயோகிககும ஆணகளில் அதிகமாகக் காணப்படும் புறறுநோய் , 
ஸ்குவாமஸ் , ஓட்செல் புற்றுநோய்தான் என நார்வேயின் கிரேபர்க் குறிப்பிடுகிறார் . 
தானாகவே தோனறும் நுரையீரல் புறறுநோயான அடினோகாாசினோமா தோன்றும் 
விகிதம் குறைவாகவே இருக்கிறது 


புகையிலை 


புகையிலை வழக்கம் 

உளவியல் , பொருளாதாரக காரணங்களைப்பொறுத்தே 
உபயோகிககும வழககம உண்டாவதாக அந்த ஆராய்சசி கூறுகிறது . மததிய 
நரம்பு மண்டலத்தை ஊக்குவிக்கும் , நிகோடின் தன்மை , இந்தப் பழக்கத்தை 
மேலும் உறுதிப்படுத்துகிறது . புகையிலைக்குப் பதிலாகக கொடுக்கப்பட்ட 
மற்றப் பொருள்கள நிகோடின இலலாததால இந்தப் பழக்கத்தை நிறுத்த 
முடியவில்லை. புகைபிடிப்பவனுக்கு மன உறுதி வேண்டும் . 


மனிதனின நுரையீரல் புற்றுநோய்க்குக் காரணம் சிகரெட் புகைபிடிப்பது 
தான் என்பதில் சந்தேகமில்லை . இங்கிலாந்தில் சிகரெட் பழக்கம் நின்றால் . 
இந்த வியாதியால் ஏற்படும் மரண விகிதம மொததத்தில் 80 % குறைந்து விடும் ; 
ஆணகளில் 90 % குறைந்துவிடும் . இதனால் ஒரு வருடததில் 12,000 அகால 
மரணங்கள் குறைந்துவிடும் . 


மேற்கூறிய உண்மைகளை நமபாதவர்களும் இன்னும் உண்டு . இதற்கு 
ஈடாக , வேறு ஆறுதல் தருபவைகளைத தேடுவதற்குப் பதிலாக , மாற்று விளக்கங 
களைத் தேடுகின்றனர் . பல மாற்று விளக்கங்கள் கொடுக்கப்பட்டன . 


( 1 ) நுரையீரல் புறறுநோய்ககும் , சிகரெட உபயோகிப்பதற்கும் ஒரு 
முன்னிணககம் இருக்கிறது . இது உண்மையானால் , புகைபிடிப்பவர்களை விடப 
புகைப் பழக்கத்தை விட்டுவிட்டவாகளிடையே குறைந்த விகிதத்தில் நுரையீரல் 
புற்றுநோய உணடாவது ஏன் என விளக்குவது சிரமமே . மேலும் , குழாய்கள் , 
சுருட்டுகள் உபயோகிப்பவர்களைவிட சிகரெட உபயோகிப்பவர்களிடத்தில் ஏன் 
அதிகமாக இருக்கவேண்டும் ? இந்த முன்னிணக்கம அளவைப் பொறுத்தும் 
இருக்கவேண்டும் . தினமும் 20 சிகரெட் உபயோகிப்பதைவிட 40 
உபயோகிப்பது . 

( 2 ) சிகரெட் உபயோகிப்பது , புற்றுநோயை உண்டாக்காமல் , புறறுநோய் 
உண்டாகும் இடத்தை நிர்ணயிக்கிறது . ஆனால் , புகைபிடிப்பவர்களிடையே 
மற்றவகைப் புற்றுநோய்களும் குறைவாக இல்லை. குரல்வளை , வாய் , அன்னக 
குழல் போன்றவைகளில் புற்றுநோய்களும் உண்டாகின்றன . இந்த உறுப்பு 
களிலும் சிகரெட் புகை படுவதால் , அவை புற்றுநோயால் பாதிக்கப்படலாம் . 


பின்குறிப்பு 1964 


121 


( 3 ) ஒருவேளை க்ஷயரோகம் உண்டாவது குறைவாவதால் , நுரையீரல் புற்று 
நோய் அதிகமாக இருக்கலாம் , அதாவது , முன்னா க்ஷயரோகங்களுக்குப் 
பலியாகிக்கொண்டிருந்த பலஹீனமான மூச்சு மண்டலம் , க்ஷயரோகத்தால் 
பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டு , இறுதியில் புற்றுநோய்க்கு இரையாகிறது . 
ஆனால , பின்னர் ஏன் இதில் சிகரெட் புகை பிடிப்பதைத் தொடர்புபடுத்த 
வேண்டும் ? சிகரெட்டுகளே உபயோகப்படுததப்படாத சமூகங்களில் , நுரையீரல் 
புற்று நோயும க்ஷயமும் தலைகீழ விகிதத்தில் ஏன் இருப்பதில்லை ? 


( 4 ) நுரையீரல் புற்றுநோய் , அதிக அளவில் புகைபிடித்தல் போன்ற 
இரண்டுடனும் இணைந்த மற்றுமோா இனம தெரியாத ஒரு சுற்றுப்புறத 
தூண்டுதல் இருக்கிறது . நுரையீரல் புறறுநோய அதிகமாகும ஒவவொரு 
நாட்டிலும் இததகைய தூண்டுகோலால புகைபிடிப்பவாகள பாதிககப்படுவது 
பிறவியிலேயே உண்டானது எனக காலஞ்சென்ற சர் ரோனால்டுபிஷர் தெரிவித 
தார் . ஆனால் , கலி . போர்னியாவிலுள்ள புகைபிடிக்கும் வழக்கமில்லாத ஏழாவது 
நாள அட்வென்டிஸ்ட்களிடையே (Seventh Day Adventists ) மற்றக் கூட்டத 
தாரைவிட 8 - ல் 1 பங்கிலே நுரையீரல புற்றுநோய் உண்டாகிறது . இது இரு 
பாலாரிடையேயும் சமமாகவே இருக்கிறது . மற்ற இடங்களில் உண்டாகும் 
புற்றுநோய்களில் யாதொரு வேறுபாடும் தெரியவில்லை . 


( 5 ) அதிகமாகப் புகைபிடிப்பவாகள் , அதிகமாகச் சாராயம் குடிப்பவர் 
களாகவும் இருக்கிறாகள் . ஆனால் , நுரையீரல் புறறுநோய்க்கும் சாராயம் 
அருந்துவதற்கும் ஒரு தொடாபும இல்லை . 


( 6 ) மோட்டார் வண்டிகளிலிருந்து வெளிவரும புகைகளும் , ரோடிலுள்ள 
தாருமே உண்மையான காரணங்கள் . ஆனால் , ரோடுகளில் வேலைபார்ப்பவர்கள் , 
வாயு சம்பந்தமான ஊழியாகள் , பொறிவண்டி நிலையத தொழிலாளர்கள் , போலீஸ் 
காராகள் போனறவாகள் மேறகூறிய காரணங்களால அதிகமாக பாதிக்கப் 
பட்டாலும் , அவாகளிடையே நுரையீரல புற்றுநோய அதிகமாகத் தோன்றவில்லை . 
மேலும் , இருபாலரிடையே , நுரையீரல் புறறுநோய தோன்றும் விகிதததில 
ஏற்பட்ட மாறுதல்களை இந்த அடிப்படையில் மாததிரம விளக்கமுடியாது . 
இருபாலாரையும் , பொறிவண்டிகள் வெளிவிடும் வாயுக்களும் , ரஸ்தாக்களின் 
தாரும ஒரேமாதிரியாகவே பாதிக்கின்றன . 


( 7 ) பொதுவான காற்று அசுததமே காரணமாக இருக்கலாம் . அது , 
நோய உண்டாக்கும் ஓர் உபகரணமாக இருககலாம என்றால் அதைப்பற்றி 
இன்னும் நாம அதிக கவனம் செலுத்தவேண்டும் . நுரையீரல் புற்றுநோயால் 
ஏற்படும் மரண விகிதம் , சந்தேகத்திற்கிடமின்றி , கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங் 
களில் அதிகமாக இருக்கின்றது . ஆனால் , சிகரெட் உபயோகிப்பது மிக முக்கிய 
மான காரணமாக இருக்கலாம . உதாரணமாக , குறைந்த அளவு காற்று 
அசுத்தமும் , பெருமளவு சிகரெட் உபயோகிப்பதும் உள்ள பின்லாந்து நாட்டில் 


122 


புற்றுநோய் 


நுரையீரல் புற்றுநோய் உண்டாகும் விகிதம் , ஐரோப்பாவிலேயே இரண்டாவதாக 
இருக்கிறது . இங்கிலாந்துதான முதல் ஸ்தானம் வகிக்கிறது . எனினும் , இதே 
அளவு சிகரெட உபயோகிக்கும் தென் ஆப்பிரிக்காவிலும் , நியூஜிலாந்திலும் , 
குடியேறிய ஆங்கிலேயர்களில் ( குடியேறுவதற்கு முன்னமேயே இங்கிலாந்திலேயே 
சிகரெட் உபயோகிகக ஆரமபிததவாகள ) உண்டாகும் நுரையீரல் புற்றுநோய் 
விகிதம , உள்ளூர் ககாராகளில் தோன்றுவதைவிட அதிகமாகவே இருந்தது . 
இது இங்கிலாந்தில் உள்ள ஒரு சுற்றுப்புற சூழநிலைக் காரணத்தைக் காட்டுகிறது . 
உபயோகிக்கப்பட்ட ஒவ்வொரு சிகரெட்டிறகும , நுரையீரல் புற்றுநோயால் 
மரணமடையும் புகைபிடிக்கும் பிறரை விட , புகைபிடிக்கும் ஆங்கிலேயர் 
மரணமடைய சந்தாப்பம் அதிகமாக இருக்கிறது . இந்த அளவு சந்தாபபங்கள் 
கூட அமெரிக்கனுக்கு இல்லை . இதற்கு உதாரணமாக ஸ்வீடன் , ஸ்விடஜாலாந்து 
நாடுகளைச சொலலலாம . 


காற்று அசுத்தததுடன , உபயோகிக்கும் சிகரெட்டுகளின் எணணிககை 
அதிகரிக்க அதிகரிக்க , புகைபிடிப்பவர்கள நுரையீரல் புறறுநோயால் பாதிககப் 
படும் சந்தர்ப்பமும் அதிகரிக்கிறது . 


சான்றுகளில் பல இடைவெளிகள் இன்னும் இருக்கின்றன என்பதை நாம் 
ஒப்புக்கொண்டுதான் ஆகவேண்டும் . உதாரணமாக , ( 1 ) மாதிரி ( உதாரண ) 
நாடுகளை விட , ஜப்பானிலும் அமெரிக்காவிலும் மரண விகிதம அதிகமாக 
இருக்கிறது . ஒவ்வொரு சிகரெட்டிலும் மிகவும் குறைந்த அளவையே 
அமெரிககாகள் உபயோகிக்கிறாாகள் . சிகரெட்டுகளின்மீதுள்ள வரிகளைக் 
கூட்டுவதைவிடக் குறைப்பது ஒருவேளை பலனளிக்கலாம . ( 2 ) குறைந்த 
அளவு சிகரெட் உபயோகிப்பவாகளில் , புகையை உள்ளிழுப்பது , புற்று நோய் 
உணடாக அதிக வாயப்பு அளிக்கிறது . அது மிகவும் அதிக அளவில் புகை 
பிடிப்பவாகளிடையே அதிகமாகத் தெரியவில்லை . ( 3 ) முக்கியமான , மிருக 
பரிசோதனைகள் -- அதாவது , புகையை உளளிழுக்கசசெயது 

நுரையீரல் 
புற்றுநோய் உண்டாக்குவது - இன்னும் செய்யப்படவிலலை . புகையில 
இருக்கும் , புற்றுநோய்க் காரணிகளின் அளவு மிகவும் குறைவாகவே இருக்கிறது 
ஆனால் , புற்றுநோய் உண்டாககும சக - சாதனஙகள இருககினறனவா ? அல்லது 
புகைபிடிக்கும் சிலரிடையே , நோயால் தாக்கப்பட ஏதுவான ஏதாவது இருக் 
கிறதா ? அப்படியிருந்தால் , அவை பாக்மரியாக்களால் உண்டாக்கப்பட்டனவா 
அல்லது எவரஸகளாலா ? அல்லது சிலியாவின் பணியைத தடுப்பதாலா ! 
அல்லது வேறுவழியிலா ? இவைபோன்ற பல பிரசசினைகள் உள்ளன . 


புற்றுநோய் உண்டாகும் முறைகள் 
ஆரோக்கியமான செல்லின் உயிர் இயைபியல் , மூலக்கூறு உயிரியல் 
பற்றிய தற்போதைய முக்கியத்துவம் 

- மூலக்கூறு மட்டததில் செலலின் 
பணிபற்றி விவரிப்பது- இவற்றின முன்னேற்றத்தோடு புறறுநோய் உண்டாகும் 


123 . 


பின்குறிப்பு 1964 


முறைகளைப்பற்றி , ஆராய்வதற்கும் புதிய வழிகள் உருவாகியிருக்கின்றன . 
லண்டனிலுள்ள புறறுநோய் ஆராய்சசிக குழு பெரிதும் கவனம் செலுத்திய , 
புற்றுநோய் உண்டாக்கும் அல்கலேட்டிங் ( Alkalating ) சாதனங்களில் ஒன்று , 
டி . எஸ் . ஏ யின் அடிப்படைப் பொருள்களான குவானினுடன வினைபுரிவதாக , 
சமீபத்தில காணபிக்கப்பட்டிருககினறது . பககததிலுள்ள நூக்ளியோடைட 
சங்கிலிகளின இரண்டு பேசுகள ( bases ) குறுக்காக இணைக்கப்படலாம . 
இன்னும் டி . என . ஏ . யுடன புற்றுநோய் உண்டாக்கும் பாலிசைகளிக நீரகக் 
கரிப்பொருள்கள் நேரடியாக வினைபுரிகினறன எனபதறகுச சநதேகததிறகு இட 
மில்லாதபடியான ஆதாரம் எதுவும் இல்லை . ஆனால் , இவைகளின வினைகளைப 
பற்றிப் பொதுப்படையான பல கருத்துகளைக் கூறலாம் . 


( 1 ) அவைகள் எல்லாவற்றிலும் பினாந்த்ரீன் நூகளியஸ் இருக்கிறது . 


4 


பினாந்த்ரீன் 


( 2 ) முதலில் அவைகள் எல்லாம தளக் கூட்டுப்பொருள்கள் எனக் கருதப் 
பட்டன . ஆனால் , புற்றுநோய்க காரணிகளில் ஒன்று ( 9 : 10 - டைமீதைல் - 1 : 2 
பெனசாந்த்ரசீன ) இபாலால் , தளமற்ற கூட்டுப்பொருள் எனக காட்டப்பட்டதுது 


CH , 


CH , 
9 : 10. டைமீதைல -1 : 2 பென்சாந்த்ரசீன் 


( 3 ) புறறுநோயக காரணிகளான நீரகக்கரிப்பொருளகளுடன் ஹைடராக் 
சில தொகுதிகளைச் சேர்த்து அநேக செயற்கைப் பொருள்கள் கட்டப்பட்டுள்ளன . 
அவைகளது புறறுநோய் உணடாககும திறன ஆராயசசி செய்யப்பட்டது . 
அவை நோய உணடாககவிலலை , மைலீரான் போனற எளிய வினைத்திறன் 
மிக்க பொருள்களின் வளர்சிதைமாற்ற ஆராயசசிகள் , பாதிக்கப்பட்ட செல 
பொருள்களைப்பற்றிச் சுவையான முடிவுகளைக கொடுத்திருக்கின்றன . ஆனால் , 
பெரிய வினைத்திறன அற்ற நீரகக கரிபபொருளின் வளர்சிதை மாற்றப் பிரச்சினைகள் 
குப் போதிய கவனம் அளிக்கப்படவில்லை . 


..பிரெஞ்சு நாட்டுத் தம்பதிகளான புல்மன் என்பவர்களால் தொடங்கப்பட்ட , 
இணைப்பு ஆற்றல் பிரச்சினையும் , இந்த வினைத்திறன் பிரச்சினையோடு இணைந் 


124 


புற்றுநோய் 


துள்ளது . புற்றுநோயக காரணி மூலக்கூறின் வெவவேறு பகுதிகளிலுள்ள 
- எலக்ட்ரான் அடர்த்தியின் அடிப்படையில் அவர்கள் ரசாயன வினைத்திறனைக் 
கணக்கிட்டிருக்கிறார்கள் . 

L - region 
1 


K - region 


1 2 பென்சாநத்ரசீனின் K , L பகுதிகள் 


அவர்கள் இரண்டு பகுதிகளில் குறிப்பிட்ட வினைத்திறன் இருப்பதாகக் 
கண்டுபிடிததிருககிறாகள் . பினாந்தரீன , இரட்டை இணைப்புள்ள K பகுதி 
ஒன்று . இதைவிடக குறைவான வினைத்திறன உளள பகுதி மற்றொன்று . 
இந்த பகுதி மூலக்கூறின 9 10 இடங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது . 
உதாரணம் : 12 பெனசாந்தர சின் மூலக்கூறின அடிப்படை நிலைக்குத்தான 
இந்தச சிக்கலான கணககீடுகளைச் செய்வது சாததியம் . ஆனால் இந்த நிலைகளின் 
கீழ , ஒரு பகுதியிலுள்ள எலகடரான அடாத்திக்கு ஓர் எணணிககை மதிபபைக் 
கொடுக்கமுடியும் . 

உதாரணமாக , 1 : 2 : 5.6 டைபென்சாந்த்ரசீன் எனனும 
பொருளின் ஒவ்வொரு K பகுதிக்குமான எலக்ட்ரான் குறியீடு 3.3058 ஆக 
இருக்கிறது . 


K 


1 : 2 : 5 : 6 டைபென்சாந்தரசீன் 


எனினும் , புறறுநோயக் காரணி அல்லாத பைரீனின் K பகுதிகளின் எலகட் 
ரான் குறியீடு 3.33 9 ஆக இருக்கிறது . எனவே , பாலிசைக்ளிக் நீரகக கரிப 
பொருளின் புற்றுநோய ஊக்குத்திறனைக் கண்டுபிடிப்பதால இதைக் கணக்கீடு 
களுக்கு , மிகக குறைவான மதிப்பே உண்டு எனத் தெரிகிறது . இதைவிடச் 
சிறிய , ஆனால் , 


K 


K 


Pyrene 


பைரீன் 


125 
பின்குறிப்பு 1964 
அதிக வினைத்திறன் உள்ள புற்றுநோய்க் காரண மூலக்கூறுகளைப்பற்றி ஆராயப் 
புகுவோமேயானால் , அவற்றின் பட்டியல் , ஆண்டுதோறும் நீண்டுகொண்டு . 
போவதைக் காட்டுகிறது . நைட்ரஜன் மஸ்டர்ட் வைைகயசசேர்ந்த , அலகிலேட்டிங் 
காரணிகளைத் தவிர , இப்போது அந்தத் தொகுதியில் கீழக்கண்ட எபாக்சைட் 
பொருள்களும் அடங்கியுள்ளன. 

CH ,, 
எபாக்சைட் | O 

NH 


CH2 


எதிலீன்இமைன் H , 


CH2 


மெதனால் அமைட் R.NHCH2OH ; மீதேன்சல் போனேட் , CH SO2 - R ; 


OH , -CO 
லாகடோன் 

புதிய 4 நைடரோகுவினோலின் N ஆக்சைட 
CH ? -0 


CH , 


NO . 


வாசனைதரும் அமைன்களும் கல்லீரலில் புற்றுநோய் 

உண்டாகும் விதமும் 
அததகைய புற்றுநோய்க காரணிகளை நாய்களுக்கு உணவாகக கொடுததால ,. 
கொடுக்கப்பட்ட அமைனைப் பொறுத்துச் சிறுநீர்ப்பையிலோ , அல்லது கல்லீர 
லிலோ புற்றுநோய் உண்டாகிறது . நாய்களதாம இததகைய ஆராயச்சிக்குப் 
பொருததமான மிருகம என்பதைத் தெரிந்துகொள்ள வேண்டும் . முதற்கண 
இந்தத் துறையில் , நாயின் வளாச்சிதைமாற்றம் மனிதனைப் போன்றே இருக்கிறது . 
இரண்டாவது , எலி யைவிட அதிக நாள் வாழும் , ஒரு மிருகம தேவையாக 
இருந்தது . 


அமைன் 


மறைகாலம் 


சிறுநீர்பபையின 
புற்றுநோய் 


கலலீரலின் 
புற்றுநோய 


B- நாப்தலமைன் 

2+ 
2- அசிடைலமைனோபுளோரின் 

6-8 
பென்சிடின் 

8 
4 - டைமீதைலமைனோபென் சீன் 5 
2 - அமைனோ அசோடோலுவீன் 

5 
4 - அமைனோடைபீனைல் 
4- நைட்ரோடைபீனைல் 

2 + 


+++++++ 


+1+| 


2+ 


126 


புற்றுநோய் 


கேற்கண்ட அட்டவணையிலிருந்து தெரியும் ரூசிகரமான விவரங்களாவன : 
( 1 ) பொருள்களுக்கு மறுவினை புரிவதில் சிறப்பினங்களிடையே வேறுபாடுகள் 
உள்ளன உதாரணமாக , எலிகளின் உணவுடன் , 4 - டைமீதைல அமைனோ 
அ சோபென்சீனைக கொடுததால , கலலீரல் புற்றுநோய்தான் உண்டாகிறது . 
எலிகளில் நோபதைலமீன சிறுநீர்ப்பைக் கட்டிகளை உண்டாக்குவதிலலை . நாய 
களில் இது உண்டாக்கப்படுகிறது என்பதற்குக் காரணம் என்ன வென்றால் , இது 
நாயின் உடலில் 2- அமைனோ 1 - நாபதாலாக மாறுகிறது சிறுநீர்ப்பையின் சுவரில் 
படும்படி , நாயின் சிறுதிரில் இதன் செறிவு , இரத்தத்தில் இருப்பதைவிட 200 
மடங்கு அதிகமாக இருக்கிறது 


OH 


-NH , 


2- அமைனோ- 1 - நாபதால் 


2 - அமைனோஅசடோலூவீன் , கணடெலி , நாய் , எலி இவைகளில் கலலீரல 
புற்றுநோயை உண்டாக்குகிறது . 


எலிகளில் கலலீரல் புற்றுநோய் உண்டாககும வெணணெய் மஞ்சள் 
போன்ற சாயப்பொருள களின் ஆராயசசியிலிருந்து பாதிககப்பட்ட செல்களி 
லிருந்து , சிறப்புக் குணம் வாய்ந்த ஆன்டிஜெனகளை அகற்றும் வகையில . அவை 
கலலீரலமீது வினைபுரிகின்றன எனத் தெரிகிறது அததகைய ஆனடிஜெனகள 
அகற்றப்படுவதால , கலலீரலில் செல அமைப்புக குலைவடைந்து புறறுநோய் 
உணடாக ஏதுவாகிறது . 


இதறகு முன்னர் கலலீரல் நஞ்சுகள எனவும் , அவைகள் கொடுக்கப்பட்டால் 
மிருகத்தின் மரணத்திற்கு இட்டுச செல்லும் எனறும நமப்பபட்ட கூட்டுப் 
பொருள்கள் , பல நாட்கள் கொடுக்கப்பட்டால் , கல்லீரல் புற்றுநோய் உண்டா 
கிறது . இந்த வகையில செனசீயா அல்கலாயடுகள் பிரசித்தி பெற்றவை . 
இத்தகைய பொருள்களில் புதிதாகக் கண்டு பிடிக்கப்பட்ட மற்றொன்று அப்ள 
டாகசினாகும் . சரியாக அறுவடை செய்யப்படாததும் , சரியாக சேமிதது வைக்கப் 
படாததுமான நிலக்கடலைகளின்மேல வளரும ஒரு பூஞ்சக்காளானிலிருந்து இது 
உண்டாகிறது . மிருக உணவுகளில் இது கலப்படமடையுமபோது . வான்கோழி , 
வாததுகள , கன்றுககுட்டிகள் இவற்றிற்கு மரணத்தை விளைவிக்கிறது கொறிக் 
கும் இன மிருகங்களில் இது கல்லீரல் புற்றுநோயை உண்டாக்குவதாகவும் 
சமீப காலத்தில் தெரிகிறது . சிட்ரஸ் இனப் பழங்களில் ஆரஞ்சு அழுகலைத் 
தடுகக உபயோகிக்கப்படும் இரு ரசாயனப் பொருள்களும எலிகள் கல்லீரல் 
புற்றுநோயை உண்டாக்குவன . 


பின்குறிப்பு 1964 


127 


இவைதம : 


NH2 


( 1 ) தையோயூரியா , 


S = C 


NH , 


( 2 ) தையோசிடமைட் CH , CS - NH , 


CH3 


N - N = 0 


என்ற டைமீதைல் நைட்ரோசமைன என்ற 


CHS 


பொருளை உறபததி செய்யும் தொழில் ஆராய்சசி பரிசோதனை சாலையில் பணி 
புரியும் மூவரில இருவருக்குக் கல்லீரல் அரிப்பு இருப்பதாகத காணப்பட்டது . 
இது உணவில் ஒரு மில்லியனில 50 பங்குகள் என்ற அளவில இருந்ததால ,20 - ல் 
19 எலிகள் 40 வாரங்களுக்குள் கல்லீரலில் புற்றுநோயால பாதிக்கப்பட்டன . 
குறைந்த காலத்தில் பெருமளவில் எலிகளுக்குக கொடுக்கப்பட்டால் , சிறுநீரகப் 
புற்றுநோயகளை இந்தப் பொருள் உண்டாக்குகிறது . இதிலிருந்து இந்தப் புற்று 
நோய்க் காரணி வெளியேற்றப்படும் போது , சிறுநீரகத்தில் செறிவடைகிறது என்ற 
சந்தேகம் எழுகிறது . 


பிளாஸ்டிக் படலங்கள் 


பிளாஸ்டிக் படலங்கள் , 1948 - ல் ஓப்பன்ஹீமர்ஸ் கண்டுபிடித்ததிலிருந்து , 
அவைகள உணடாககும சார்கோமாக்கள் ஒரு நெருக்கடியான பிரசசினையை 
உண்டாக்கியிருக்கின்றன. படலம் முழுவதுமாக இருக்கவேண்டும் என்பதும் , 
துண்டுகள் சிறிதாக இருநதால சாாகோமா உண்டாவதும் குறைந்தே இருக்கும் 
என்று கண்டுபிடிக்கப்பட்டதும் , பிலிமில புற்றுநோய உண்டாக்கும் தனமை 
கொண்ட கரையும் அசுத்தங்கள் பற்றிய 

கோட்பாடுகள் 

கைவிடப்பட 
அடிகோலின . இது சமபந்தமாக சமீபததில் இரண்டு புதிய ஆராய்ச்சிகள் 
செய்யப்பட்டுள்ளன, 1961 - ல கோலடுஹேபா , பிளாஸ்டிக வடிகட்டித தகடுகளை 
அதன துளைகளின் அளவு 

ஏற்கெனவே தெரிந்திருந்தது ) எலிகளுக்குள 
புகுத்தினா . 50-100 / -க்குக் குறைந்த , துளைகள் கொண்டவை , புற்று 
நோய்க்கட்டிகள் உணடாககின எனனும் , 450 m A- க்கு மேற்பட்ட துளைகள் 
கொண்டவைகள, புற்றுநோய் உண்டாக்கவில்லை என்றும அவா கண்டா, 
வடிகட்டிகள் , குறிப்பிட்ட அளவிறகுக குறைந்த வாயு , உப்பு , புரத மூலக்கூறுகள் 
எல்லாவறறையும உடசெல்ல அனுமதிககும . 

அனுமதிக்கும் . பிளாஸ்டிக் படலத்தின் பணி . 
யாந்தரீகமானது 

என இதனமூலமதெரிகிறது . - திசுவில இருககும நடை 
முறை நிலையை ஒரேமாதிரியாகவைக்க செல்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்க 
வேண்டும் . இததகைய செலகளை அது பிரிக்கிறது . மேலும் , இது சரியான 
விளக்கமாக இருந்தால், இததகைய இணைப்புக்கு , துளைகளின் அளவு 450 - / 
ஆக இருந்தால் போதும் என ஆகிறது . படலத்தைச்சுற்றி உண்டாகும் 
சார்கோமாக்கள் , சில சமயங்களில் எலும்பாக மாறுகின்றன என்பது ரசாயன 
நிகழ்ச்சியாகும் . சிறப்பு வேறுபாட்டிற்கு இந்தப் பணியில் உள்ளார்ந்த 


128 


புற்றுநோய் 


கருதது மிகவும் சுவையானதாகும ஒரு செல் எனன செய்கிறது என்பது அதன் 
உள்ளார்ந்த குணத்தைப் பொறுதது இருப்பதுபோல் , அது அமைந்திருக்கும் 
இடம் , அதன் அருகிலுள்ள செல்கள் செய்யும் பணி இவைகளையும் பொறுத்து 
இருககிறது எனத தோன்றுகிறது . 


புற்றுநோய் இணைக்காரணிகள் 

இந்த தத்துவத்தைப்பற்றி , புகைபிடிப்பதையும் , நுரையீரல் புற்று 
நோயையும் பற்றி விவாதிக்கும்போது , நாம் ஏற்கெனவே குறிப்பிட்டிருக்கிறோம் . 
இதைப்பற்றி இன்னும் சற்று விரிவாக இப்போது கவனிப்போம . 


3.4 பென்ஸபைரீனின , மிகவும் பலஹீனமான கரையத்தைச சுணடெலி 
களின சருமததில் பூசி , பாபில்லோமாககள உண்டாக்குவதுபற்றிய பெரன் 
பிளம்மின் ஆராய்சசிகளிலிருந்து புறறுநோய் உண்டாவதுபறறிய இரு - கட்ட 
கோடபாடு எழுந்தது . புறறுநோயக் காரணியின் 0.05 % கரையததைச சுண 
டெலிகளினமீது இட்டால , 102 மிருகங்களில் 3 - ல்தான் புற்றுநோய்க் கட்டிகள் 
உண்டாயின என அவர் கண்டார் . எனினும் , பின்னா அதே அளவு புறறுநோயக 
காரணியைச் சுணடெலிகளின் மற்றொரு பகுதிக்கு , முதலில் இட்டு , பின்னர் 
குரோடன் எண்ணெய என்ற சருமத்தைப் புண்படுத்து கிற சாதனத்தைத் திரும்பத் 
திரும்ப உபயோகித்தால , 83 மிருகங்களில் 36 - ல் புற்றுநோய்க கட்டிகள் 
உண்டாயின . குரோடன் எணணெய மாத்திரம் , 106 மிருகங்களில் ஒன்றில் 
தான் பாபிலலோமாவை உணடாககியது . புறறுநோய் உண்டாகும் நிகழசசியை 
இரு முககியக் கட்டங்களாக பெரன்பிளம் பிரிததார் . 


> புற்றுநோய்க்கு 


துவக்கிவைக்கும் 
a ) ஆரோக்கியமான செல் 

சாதனம் 
முந்திய நிலை ( மறைந்து கிடக்கும் புற்றுநோய் செல ) . 


| 


b ) மறைந்து கிடக்கும் புற்றுநோய் செல 


புற்று நோய இணைக்காரணி 

அலலது ஊக்கி 


புற்றுநோய்க் கட்டி , 


ஊககியே ஒரு புறறுநோய்க் காரணியாக இருக்கவேண்டும் எனபதல்ல . 
பாலிசைக்ளிக நீரகக் கரிப்பொருள போனற புறறுநோய்க் காரணிகள் நிறைவு 
பெற்றவை . அதாவது , அவைகள் புறறுநோயை முதலில் ஆரமபித்துவைததுப் 
பின்னர் வளர்ககின்றன . 


ஆரம்பித்து வைப்பது திருப்ப முடியாத ஒரு நிகழ்ச்சியாகும் . அது மிகவும் 
விரைவானது . அதற்கு மிகக் குறைந்த அளவு மருந்தே தேவைப்படுகிறது . 


மின்குறிப்பு 1964 


129 


. 


நோயை வளர்க்க , சாதனம நீண்டநாள் உபயோகிக்கப்படவேண்டும் . 
நோயை வளர்க்கும் எல்லா ஊக்கிகளும் அல்லது புற்றுநோய இணைக்காரணி 
களும் , முதலில் திசுவில் அதிக வளாச்சியை உண்டாக்குகின்றன . ஆனால் , 
இவ்விதம் அதிக வளர்ச்சியை உண்டாக்கும் பல சாதனங்கள் புற்றுநோயை 
வளாபபதில்லை . சுண்டெலிகளில் , நுரையீரலின் அடினோமாக்களை உண்டாக்கும் 
நோயைத் துவக்கிவைப்பவைகளில் ஒன்றான பூரதேன் NH , -Co - 0 - C , H ;, 
சருமததிலிடப்பட்டு , பின்னர் ஒரு வளர்ச்சி சாதனம இடப்பட்டால் , பாபில்லோ 
மாககள வளர வழி செயகிறது . 


சுண்டெலிக்கு , குரோடன் எண்ணெய் தனிச்சிறப்புவாய்ந்த ஒரு வளாச்சி 
சாதனமாக இருக்கலாம . அயனீகரணமடையாத ட்வீன் , ஸ்பான் போன்ற 
அழுக்குநீககிகளில் சில , வளர்ச்சி சாதனமாக இருக்கலாம் . 10 % நீர்த்த 
பினால , குரோடன் எண்ணெய் போன்று சக்தி வாய்ந்தது . சிகரெட் உபயோகிப்ப 
வர்களிடையே தோன்றும் நுரையீரல் புற்றுநோய்க்கு , புற்றுநோய் இணைக்காரணி 
யாக புகையிலைப் புகையில் உள்ள பீனாலகள் கருதப்படுகின்றன . 


1 


உலோகப் புற்றுநோய்க் காரணிகள் 

எலிகளுக்குத் தசை இடையே ஊசிமூலம் செலுத்தப்பட்ட இம் ஃபரான் , 
சார்கோமாககளை உண்டாக்கிற்று என்ற அபர்டீனில் உள்ள ரிசமாண்டின் 
கண்டுபிடிப்பு , பெருமளவு ஆர்வத்தை உண்டாக்கியது ( இம பரான் என்பது , 
கர்ப்பததின்போது உருவாகும் 

உருவாகும் அயச்சத்துக் குறைந்த சோகை நோயில் 
சிகிச்சைக்காக தசைமூலம் செலுத்தப்பட்ட அயம்கொண்ட ஒரு மருந்தாகும் ). 
இதைத தொடாந்து நடந்த ஆராய்ச்சி இதை ஊாச்சிதம் செய்தது . 
மிகக 
குறைந்த மூலக்கூறு எடை கொண்ட டெக்ஸ்டரானுடன ( 2,000-4,000 ) கூடிய 
பெர்ரிக் ஹைட்ராக்சைடின் கூட்டுப் பொருள் தான் இம்..பரான் . இதே போன்ற 
டெகஸ்ரானைக் கொண்ட , அலுமினியம் ஹைடராக்சைடின் கூட்டுப்பொருள் தான் 
இம் பரான் . இதேபோன்ற டெகஸ்ட்ரானைக் கொண்ட , அலுமினியம் ஹைட்ராக் 
சைடின் கூட்டுப் பொருளகளும் , புற்றுநோய் உண்டாக்கும தன்மை வாய்ந்தன . 
மனிதனுக்கு சிகிசசைக்காகக் கொடுக்கப்பட்ட அளவைவிட , எலிகளுக்குள் 
செலுத்தப்பட்ட அளவு மிகவும் பெரிது . இந்த மருந்தை உற்பத்தி செய்தவர்கள 
இதை உடனே திரும்பப் பெற்றுக்கொண்டாலும் , சிறந்த முறையில் , நோயாளிக்கு 
அயச சத்தைக் கொடுக்க வேறு மாற்று வழி இல்லாததால் , அதுவே மீண்டும் 
விற்பனைக்கு வந்துவிட்டது . 


புற்றுநோய் உண்டாகும் தன்மைபற்றிய தத்துவங்கள் : உடற்கூறு 

சார்ந்த திடீர் மாற்றம் ( சொமாடிக் திடீர் மாற்றம் ) ( Somatic mutation ) 

புற்றுநோயின் தோற்றத்திற்குக் காரணமான கோட்பாடுகளில் , மிகச் சிறந்த 
தாகத தோன்றியது சொமாடிக் திடீர் மாற்றம் என 

நாம முன்னர் கூறி 
9 


130 


புற்றுநோய் 


யுளளோம் . சொமாடிக் செல்களில் மரபுப் பொருளில் தூண்டபபெற்ற ஒரு 
மாறுதல்- உதாரணமாக , அதன் கொடூரத் தனமை , சந்ததிகளால் சுவீகரித்துக் 
கொள்ளப்படுவதையே சொமாடிக திடீா மாற்றம எனகிறோம் . இதைப் பரி 
சோதனைகள் மூலம் ஆராய்வது மிகவும் கஷ்டமாக இருந்தது . ஏனெனில் , 
ஆரோக்கியமான செல்களையோ அல்லது கொடூரமான சொமாடிக் செல்களையோ 
கேலப்படையச செய்து அவற்றின் சந்ததிகள் இந்தத் திடீர் மாற்றத்தை 
எவவிதம சுவீகரித்துககொளகின்றன என்பதை ஆராய முடியாமல் இருந்தன . 
ஊட்டக் கரைசலில் இருககும செலகள் தாமாகவே மாற்றமடைகின்றன . 
எனவே , அவற்றை உபயோகிக்க முடியவில்லை . அனேகப் புற்றுநோய்க் காரணி 
கள் திடீா மாற்ற ஊக்கிகளாகவும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது . (உதாரண 
மாக , ட்ராசோபைலாவின் இனபபெருக்க செலகளில் திடீர் மாற்றத்தைத 
தூண்டின ) . ஆனால் , எல்லாப் புறறுநோய்க் காரணிகளும் , இந்த அமைப்பில 
திடீர் மாற்ற ஊக்கிகளாக இல்லை . அதுபோலவே , எல்லாத் திடீர் மாற்ற 
ஊக்கிகளும் , புற்றுநோய்க் காரணிகளாகவும இலலை . 


எனினும் , ஊட்டக் கரைசலில சுணடெலியின் செல்களிடையே , சொமாடிக 
கலப்பு ஏற்பட்டதை 1962 - ல் பர்ஸ்கியும் . எப்ரூஸியும் கண்டுபிடித்தார்கள் . 
அந்தக் கலப்பின் சந்ததிகள் இரண்டு பெற்றோர்களின குரோமோசோமகளையும் 
கொண்டிருந்ததோடு , ஒரு கலப்பினத்திற்கு உரித்தான ஆன்டிஜெனிக் பண்பு 
களையும் கொண்டிருந்தன . எனவே , அவைகளைக் கண்டுபிடிப்பது எளிதாக 
இருந்தது . இந்த ஆராயச்சி இன்னும் தொடக்க நிலையில் தான் இருக்கிறது 
என்றபோதிலும் , ஊட்டக கரைசலில் சுண்டெலியின் ஆரோக்கியமான செல் 
களையும புறறுநோய்ச செல்களையும் கலப்படையச் செய்யப் பரிசோதனைகள் 
செய்யப்பட்டு விட்டன . கலப்பினச சந்ததிகள் புறறுநோய் உடையனவாகத் 
தோன்றுகினறன . புற்றுநோய் தோற்றமபற்றிய தற்காலக கோட்பாடுகளில் 
ஒன்று , அதாவது , புற்றுநோய் செல் எனபது ஒரு ஜீன அல்லது ஜீன் தொடரின் 
அடக்கி யை இழந்துவிட்ட ஆரோக்கியமான செல்தான் என்ற கோட்பாடு 
இதன்மூலம் மறுதலிக்கப்படுகிறது . ‘ விடுவிக்கப்பட்ட ஜீன செலலுக்குப் 
புற்றுநோயப் பண்புகளைத் தருகிறது . வழக்கமான பாகடீரிய மரபியலில் 
‘ அடககி ஓங்கு குணமாக இருக்கிறது . அதாவது , ஓா அடக்கப்பட்ட ( ஆரோக் 
கியமான ) செல்லையும் , அடக்கப்படாத ( புற்றுநோய் ) செலலையும் கலப்படையச 
செய்யும்போது தோனறும செல் ‘ அடக்கப்பட்ட ( ஆரோக்கியமான ) செல்லாக 
இருக்கவேண்டும் . ஆனால் , அவை அப்படி இருப்பதில்லை. 


லை 


சொமாடிக திடீா மாற்றங்களைப் பரிசோதனைகள் மூலம ஆராய்வதற்குத் 
தேவையான நுணுக்கம் நம்மிடம் இருக்கிறது . 


ஆண்டி ஜெனிக் வேறுபாடுகள் 

தற்போது ஆராய்ச்சியில் இருக்கும் இரண்டாவது தத்துவம் வருமாறு : 


பின்குறிப்பு 1964 


131 


ஒரு திசுவிலோ , உறுப்பிலோ உள்ள திசுச் சிறப்புக்கொண்ட அவைகளின 
ஆன்டிஜென்களை , ஏதோ ஒரு காரணத்தால் இழந்தால் , வெளியேற்றப்பட்ட 
செல்களின் ஆன்டிஜென்களுக்குள்ள பாதுகாப்பு மறுவினை பலஹீனமாகவே 
இருக்கும் . வெளியேற்றப்பட்ட செல்கள் , தாங்கள் இருக்கக்கூடாத இடத்தில் 
இருந்து வளர முடியும் . 


உளள 


இந்தத தத்துவததிற்கு சாதகமான சில விபரங்களும் இருககினறன . இந்த 
விபரங்கள் , செல்களில் 

ஆன்டிஜெனிக் மாறுதலகளைப்பற்றியவை . 
ஆனால் , அதன் பலவீனங்கள் மிகவும் தெளிவு . வழக்கத்திற்கு விரோதமான 
எந்த ஆன்டிஜென்களையும் உயிரினங்கள் கண்டுகொண்டு , பாதுகாப்பு எதிர 
வினைகள் மூலம் அவற்றை வெளியேற்ற முடியும் என்றபோதிலும் , எதிர்மறை 
வேறுபாடுகளை , அதாவது , ஆன்டிஜென இழப்பை அவற்றால் தெரிந்துகொள்ள 
முடியும் என்பதை இடப்பெயர்ச்சித் தத்துவத்தைக்கொண்டுகூட விளக்குவது 
மிகவும் சிரமமே . 


பாதிப்பின்மைபற்றிய விளக்கத்தை ஆராய்ந்ததில் , சில ருசிகரமான 
தகவல்கள் கிடைத்துள்ளன . 

வைரஸ் , பௌதிக முறைப்படி அல்லாமல் , இரசாயன முறைமூலம் புற்று 
நோய் உண்டாககுவதில் , சில சமயங்களில் , ஆன்டிஜென் இழப்பு ஏற்படுகிறது . 
ஹாமஸ்டர்களில் 

ஸ்டில் போஸ்டீரால் மூலம் உண்டாக்கப்பட்ட புற்றுநோய் 
களிலும் ( வீலர்) , எலிகளில் வெண்ணெய் மஞ்சள் மூலம் உண்டாக்கப்பட்ட 
கல்லீரல் புற்றுநோய்களிலும் ( வீலரும் , பால்ட்வினும் ) இது காண்பிக்கப்பட் 
டிருக்கிறது . எனினும் , இரசாயன முறையில் , புற்றுநோய தூண்டப்படும்போதும் , 
வைரஸ் தூண்டலின் போது நிகழ்வதைப்போலவே ஆன்டிஜென் அதிகமாகவும் 
கிடைககலாம் . புற்றுநோய்க கட்டியை மாற்றி அமைககுமபோது , சில 
சமயங்களில் புதிய ஆனடி ஜெனகள இழக்கப்படுகின்றன மேலும் , இவைகள 
மிருகததிறகெனத் தனியாக அமைந்திருக்கின்றனவேயன்றி , இனததிற்கென 
அமையவிலலை . 

3 : 4 பெனஸபைரீனால , சுண்டெலிகளில உணடாககப்பட்ட 
முதலநிலைக் கட்டிகளை , பெலட்மேன் ஆராய்ந்ததில் , பலதரப்பட சுண்டெலிக் 
கட்டிகள் , தங்கள் ஆனடி ஜென் தனமையில வேறுபட்டன எனக கணடார் . 


வைரஸ்களால் , கொடூர நிலையை அடைந்த செலகளில் புதிய ஆன்டிஜென் 
களைப் புகுத்துவது , நனகு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகும் . புற்றுநோய்க்கட்டி 
செல்களிலுள்ள புதிய ஆனடிஜென்களின முக்கியத்துவமபறறிப் பின்னா 
கவனிபபோம . 


வைரஸ்களும் புற்றுநோயும் 
புற்றுநோய் ஆராயசசியின் இந்தத துறையில் பல ஆராய்ச்சியாளர்கள் 
ஈடுபட்டிருக்கிறார்கள் எனபதில் சந்தேகமில்லை. இதுபோன்றே , புற்றுநோய் 


132 


புற்றுநோய் 


எதிர்ப்பு மருந்துகளை அமைத்தல் , ஆக்கல் , அவைகளைச் சோதித்துப் பார்த்தல் 
போன்ற துறையிலும் பலர் ஈடுபட்டிருக்கின்றனர் . 1963 - ல் வெளியிடப்பட்டு , 
1959-61 - ல் வெளியான மருத்துவத்துறை இலக்கியங்களைத திறனாய்வு செய்த 
ஆய்வுரையில் , இந்தத் துறைபற்றி எழுதப்பட்ட 700 குறிப்புகளைக் கண்டேன் . 
மனிதப் புற்றுநோயை உடைக்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி , 
வைரஸ்களால் உண்டாக்கப்படும் மனிதப் புற்றுநோயைக கண்டுபிடிக்கத் திட்ட 
மிட்டனர் . இந்த ஒரே குறிக்கோளுக்காக , திறமையும் பணமும ஏகோபிததுப் 
பெருமளவில் செலவு செய்யப்பட்டது . 


மிருகங்களில் வைரஸ்களும் புற்றுநோயும் 


பரிசோதனைச சாலையில் , சுண்டெலி கருச செல்களை அழித்து , உடனுக்குடன் 
பெருமளவில , வைரஸ்களை வெளியிடும் பாலியோமா வைரஸைக் கண்டுபிடித்தது 
பற்றி நாம் ஏற்கெனவே விவரித்திருக்கிறோம் . எனினும் , உயிருள்ள உட்லில் , 
சுணடெலிகள் , எலிகள் , ஹேமஸ்டர்கள , முயல்கள் , சீமைப பெருச்சாளிகள் , 
கீரி இனத்தைச் சேர்ந்தவைகள் போன்ற பலதரப்பட்ட மிருகங்களில் , இந்த 
வைரஸ் , பலவிதமான முதல்நிலைக கட்டிகளை உண்டாக்குகின்றன . பரிசோதனைச 
சாலையிலும் , உயிருள்ள உடலிலும் , இந்த வைரஸ் பணி புரிவதில் ஏதாவது ஒரு 
விததியாசம் இருக்கத்தான் வேண்டும் எனபது தெளிவு . முந்தியதில் , செல்கள 
சிதைக்கப்படுகின்றன . பிந்தியதில் , ஆரோக்கியமான செல்கள புற்றுநோய்ச் 
செல்களாக மாறுகின்றன . எங்ஙனம் இந்த மாற்றம் நிகழகிறது என்பதுதான 
தற்போதைய ஆராயச்சியின் நோக்கம் . ஆனால் , தற்போது நிலவிவரும எண்ணம் 
என்னவென்றால் , எப்படியோ, வைரஸின சகதிவாயந்த பகுதியான டி.என.ஏ. 
செல் நூக்ளியஸின் டி.என்.ஏ.யுடன் ஒருமித்து இணைகிறது . இந்த இணைப்பின் 
விளைவே , செல் புற்றுநோயாக மாறுவது . பாதிக்கப்பட்ட மிருகங்களில் இந்த 
மாற்றம் சாதாரணமாக நிகழகிறது . ஆனால் , பரிசோதனைச் சாலைகளும் , குறிப்பாக 
ஹேமஸ்டர் செலகளின் வளர்சசிக கலவையிலும் , இந்த மாற்றத்தை உண்டாகக 
லாம் . இதனுடன் , ஓர் ஒழுங்குடன வளாந்துவரும் மாற்றப்படாத செல்கள , 
ஆலைககு , ஆறறின வழியாகச செல்லும் மர அடுக்குகள் போன்ற தோற்றமளிக 
கினறன . மாற்றமடைந்த செலகள் , தங்கள் 

வளர்சசியின தன்மையை 
முழுதுமாக மாற்றிக்கொள்கின்றன . அவைகள நீளமாக ஸ்பிணடில் போன்று 
இருப்பதில்லை . அவைகள் குட்டையாக , விண்மீன் வடிவமாக இருககினறன . 
அவைகள் ஒனறைச சுற்றி ஒன்றாக வளர்கின்றன . இந்த செல்கள , ஹேம்ஸடக் 
களுக்குள் இடம மாற்றி அமைக்கப்பட்டால் , புற்றுநோய்கள் போன்று வளர் 
கினறன என்பதிலிருந்தே செல்களின் கொடூரத் தன்மை தெரிகிறது . மற்று 
மொரு ருசிகரமான விஷயமாவது , புற்றுநோய் நோக்கிய அவற்றின் பயணத்தை , 
துவக்கிவைப்பதே ஒரு வைரஸ் என்றாலும் , அவற்றில் பெரும்பான்மையால , ஒரு 
வைரஸை உருவாக்க முடியாது மனிதப் புற்றுநோய்க்கு , இத்தகைய சூழ் 
பூலையின் முக்கியத்துவம் பற்றிப் பின்னர் கவனிப்போம் . 


பின்குறிப்பு 1964 


133 


அளவிடக்கூடிய மிகவும் முக்கியமான ஒன்று , இந்த பரஸ்பர கிரியையின் 
விளைவாக நிகழந்திருக்கிறது . மாற்றமடைந்த செல்கள் , ஆரோக்கியமான 
செல்களைவிடத தோற்றத்திலும் நடத்தையிலும் மாததிரம் மாறுபடவில்லை . ஒரு 
வேளை , புரதம போன்ற மற்றொரு புதிய பொருளையும் உண்டாக்குகின்றன 
அவைகளை இரத்தப் பரிசோதனைகளால் பிரித்தறியலாம் . அத்தகைய , புதிய 
ஆன்டிஜென்களில் ஒன்றை ( ஒன்றுக்கு மேற்பட்டுப் பல இருக்கலாம ) வைரஸ் 
நிர்ணயிக்கிறது . அதாவது , வைரஸ் , டி என்.ஏ யின் ஆணைப்படி , மாற்றமடைந்த 
செல் அதை உண்டாக்குகிறது . ஆனால் , அது வைரஸின் புரத ஆன்டிஜெனி 
லிருந்து மாறுபட்டது ரூஸின் கோழிக்குஞ்சு கட்டி வைரஸிலும் , இதே 
மாதிரியான நிலைமை 

உண்டாகிறது (நானும் எனது சகாககளும எட்டு 
ஆண்டுகளுக்கு முன்பு காட்டியது போல் ) . சுணடெலி லியூகிமியா வைரஸ்களி 
லும் , இதேமாதிரி நிலைமை உண்டாயிற்று . இவைகளுக்கு , இவைகளைக் கண்டு 
பிடித்தவர்களான கிராஸ் , பிரணட் , மலொனி, ராசெர் இவர்களின் பெயரே 
இடப்பட்டன டி.என்.ஏ. இல்லாமல் , ஆர்.என் ஏ . கொண்டிருப்பதுபோல 
காணப்படும் பின் கூறப்பட்ட வைரஸ்கள் , மற்றுமொரு புதிய தத்துவார்த்தப 
பிரசசினையைக கிளப்பின . மரபு வழி டி.என.ஏ. செல்லின் நூக்ளியஸிற்கு 
விவரங்கள் அளிக்கிறது என்பது இப்போது ஒரு பிடிவாதக் கொள்கையாகும் . 
ஆா என் ஏ - ஐ டி.என.ஏ - யின ஒரு கைப்பாவையாகவே கருதவேண்டும் . நோய 
உணடாககும சகதிகொண்ட அந்த ஆர்.என.ஏ - க்கள் செலலின் மரபு வழி 
உரிமையை மாற்றுவது எப்படி ? 


1 


வைரஸ்களால் , புற்றுநோய் செல்களில் உண்டாக்கப்பட்ட புதிய ஆன்டி 
ஜெனகளுக்கு , வேறு எந்தப் பணிகளும் இருப்பதாகத் தெரியவில்லை . எனினும் , 
பேஜகள எனப்படும் பாகடீரிய வைரஸகள , தாங்கள் பாதிக்கும் பாகடீரிய 
செலகளில் , புதிய புரதங்களை உண்டாக்க முடியும் என்பது பல நாட்களாகத் 
தெரிந்த விஷயம் . புதிய வைரஸ்கள் உருவாக்கத் தேவையான இந்தப் 
புரதங்களே நொதிப்பொருள்களாகும் . இந்தப் புதிய வைரஸ் இணைப்பால் , 
பாக்டீரியாக்கள் கொல்லப்படுகின்றன. இது பெருமளவில் துரித விகிதத்தில் 
நடைபெறலாம் . நோயால் பாதிக்கப்படுவதுமுதல பாகடீரியாக்கள் அழிந்து , 
புதிய வைரஸ துகள , நூற்றுக்கணக்கில வெளிவருவதுவரை யான இததகைய 
நிகழச்சி , சுமார் 20 நிமிடங்களில் நிகழலாம் . 

சில சமயங்களில் , உட்புகும 
பாகடீரிய வைரஸ் , உடனடியாக ஓம்புயிர் பேகடீரியாவை , சிதைக்க முற்படுவ 
திலலை . ஆனால் , ஏதோ ஒரு வழியில , இதன் டி.என ஏ . பாகடீரியா டி.என்.ஏ. 
யுடன இணைகிறது . இதனுடன் , இதே சமயததில் , புதிய மரபு வழி சிறப்புக 
குணங்களும புகுத்தப்படலாம் . பாகடீரியாக்களின தொடர்ந்துவரும் பிரிவுகள் 
மூலம் , நிரந்தரமாக பாதுகாக்கப்படும் அள விறகு , அந்தக கூடடுபபொருள்கள் 
ஸ்திரமாக இருககின்றன . அதாவது , அதனுடன் இணைக்கப்பட்ட , மூல 
வைரஸைப் போனறே , குழநதை செல்களின் ஒவ்வொனறும , அதே , டி.என்.ஏ. 
கொண்டிருக்கிறது . அததகைய பாக்டீரியாக்கள் கொடூரத்தன்மை கொண்டவை 
என யாரும் கூறவில்லை . தனி செல் கொண்ட உயிரினத்திற்கு இந்தக கோட்பாடு 


134 


புற்று நோய் 


அர்த்தமற்றது - வைரஸ்களால் மாற்றியமைக்கப்பட்ட மிருக செல்களின் நடத் 
தைககும , இதற்குமுள்ள பொருததம , நமது கவனத்தை ஈாககாமல இலலை . 
உதாரணமாக , முயலகளில புறறுநோயககு முந்திய கழலைகளான பேபிலலோ 
மாககளை உணடாககுகிற ஷோப வைரஸ , இந்தக கழலையிலிருந்து உறபததி 
யாகும் புறறுநோயகளில் வைரஸ வடிவிலேயே நிரந்தரமாக இருப்பதில்லை .. 
ஆனால , ஆாஜினேஸ நொதிபபொருளான ஒரு புதிய புரதம , செலகளில் 
தோனறுகிறது . பாகடீரியாவின் இந்த லைசோஜெனிக நிலையின பாகடீரியா விறகும 
அதன் பேஜுககுமிடையேயுள்ள இனபபெருக்கமற்ற உறவுநிலை , லைசோஜனிக 
நிலை என்று சொல்லப்படுகிறது ; பண்பு எனனவென்றால ) இந்த நிலையை ரத்து 
செய்யமுடியும் . அதாவது , எகஸ கதிரவீசசுககளும் , புற ஊதா கதிர்வீசசுக்களும் 
சில இரசாயனப் பொருள்களும் , மற்றொரு வைரஸால நிகழும பாதிப்பும் , இந்த 
அமைபபை நிலை குலைககினறன . வைரஸ் , டி.என ஏ . ஊக்குவிக்கப்படுகிறது . 
பாக்டீரியாவின் வளர்சிதை மாற்றம் புதிய பாதைகளில் திருப்பிவிடப்படுகிறது . 
வைரஸ் தொகுக்கப்படுகிறது . இறுதியில் பாகடீரியாக்கள் சிதைகினறன . 


புற்றுநோய உண்டாக்கும் வைரஸ்களைப்பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்ட 
சிலர் , புற்றுநோய உண்டாவதுபற்றிய பின்கண்ட விளக்கத்தைக் கொடுப்பதன் 
சாத்தியக்கூறுபற்றி வியககினறனா. ஆரோக்கியமான செலகளின நூகளியளிஸில் 
கொடூரமான டி.என.ஏ- அது எதுவாக இருந்தபோதிலும் சரி - காலத்தை நோக்கி 
வெடிக்கக் காத்திருக்கும் குணடைப்போல் ஏற்கெனவே மறைந்துள்ளதா ? 


இரசாயனப புறறுநோயக காரணிகள , ஹராமோனகள , கதிர வீசசுகள் , 
நோய் உண்டாக்கும் வைரஸ்கள் போனற பல தரப்பட்ட சாதனங்களால் 
செல்லில உள்ள இந்த வெடிகுண்டு வெடிக்கவைக்கப்படுமா ? இவையெல்லாம் 
புற்றுநோய்க் காரணிகள் என்று நனகு தெரியும் . மேலும் , இவற்றில் சில, லைசோ 
ஜனிக பாகடீரியாக்களில் இதே முறையில் நடந்துகொளகின்றன. இந்த ஒப்புமை 
முழுவ தாகப் பொருந்தவில்லை. ஏனெனில் , இததகைய சூழநிலைகளில் பாகடீரி 
யாககள சிதைக்கப்படுகின்றன . ஆனால் , ஆரோக்கியமான செல்கள் கொடூர 
செல்களாக மாற்றப்படுகின்றன . 

இத்தகைய கருத்தை ஆதரிக்க , போதுமான நேரடி சாட்சியம் இல்லை . கதிர 
வீசசால உணடான சுண்டெலி லியூகிமியாவை , அவைகளின் செல்களிலிருந்து 
தனிமைப்படுத்தப்பட்ட வைரஸால் பரப்பமுடியும் . ஆனால் , சுண்டெலிகளின் 
லியூகிமியா வைரஸ்களும் , மற்றவைகளும் எங்கும் பரவி இருக்கின்றன . எனினும் 
இந்தத தததுவம் , சிறந்த சாததியங்களைக கொண்டிருக்கிறது . நாம , மனிதனில் 
வைரஸ்களையும் புற்றுநோயையும ஆராயும் போது இதை விவரிப்போம . 


| 


இந்தப் புத்தகத்தின் முதல் பதிப்பு வெளிவந்ததிலிருந்து , மிருகங்களில் 
புற்றுநோய் உண்டாக்கும் புதிய வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டன புதிதாகப் 
பிறந்த ஹேமஸ்டர்களில் ஊசிமூலம் செலுத்தப்பட்டால் , கட்டிகள் உண்டாக்கும் 
எஸ்.வி. 40 எனப்படும் வைரஸை , ரீசஸ் குரங்கின் சிறுநீரகங்களில் , டாகடர் 


பின்குறிப்பு 1964 


135 


பெர்னிஸ் எட்டியும் , அவரது சகாக்களும் கண்டனர் . நோய எதிர்ப்பால் உப 
யோகத்திற்காக , பரிசோதனைச் சாலையில் குரங்கு சிறுநீரக செல்களில் போலியோ 
வைரஸகளை வளாகக ஆரமபிககுமபோது , ஆரோக்கியமான சிறுநீரகங்களில் 
எந்த வைரஸ்கள இருககினறன எனபதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது . 
போதிய கவனம செலுத்தப்படாவிட்டால , திசுக்களில் வளரும் போலியோ வைரஸ் 
களின் அசுததங்களாக இவைகள் ஆகிவிடும் . 


எஸ வி . 40 எனனும வைரஸ் , சிமியன் வேகுவோலேடிங வைரஸ 40 என 
அழைக்கப்படுகிறது . ஏனெனில் , கிரிவெட் குரங்குகளின் சிறுநீரகசெலகள் இந்த 
வைரஸால் பாதிக்கப்படும்போது , அந்த செல்களின் சைடோபிளாஸத்தில் பெரிய 
வேகுவோலகள் தோன்றுகின்றன . குரங்குகளின் சில இனங்களின் செல்களில் 
இந்த வைரஸகள சுமுகமாக வாழ்கின்றன ; ஆனால் , மற்றவைகளில் நோய் 
உணடாககுகின்றன, ஹேமஸடர் குட்டிகளின் ஆரோக்கியமான செல்களைப் புற்று 
நோய் செலகளாக மாற்றுகினறன என்பதுதான் முக்கியமானது . பாலியோமா 
வைரஸைப் போன்று எஸ் . வி . 40 - ம நோயுண்டாக்கும் திறனுடன் தனிமைப் 
படுத்தக்கூடிய டி.என்.ஏ.- ஐக கொண்டிருக்கிறது . 1962 - ல ஹூஸ்டனிலுள்ள 
மெல்னிக எனபவர் பாலியோமா வைரஸ் , எஸ்.வி. 40 வைரஸ் போன்ற , அதே 
உயிரியல , பௌதிகப் பண்புகள் கொண்டு இரண்டு வைரஸ்கள் இருக்கின்றன 
எனச சுட்டிக்காட்டினா. ஷோப் முயல் பாபில்லோமா ( இதுவும் நோய உணடாக 
கும் டி.என்.ஏ -யுடன் கூடியது ) மனித கழலை , இவைகளின வைரஸ்களே அவை 
கள . இவைகளையே , மெலனிக ‘ பாபாவா பிரிவு எனக் கருதினார் . பா : பாபில் 
லோமா - பா :பாலியோமா - வா வாககுவோலேட்டிங - 45 m - விட்டமுளள 
இவை டி.என் ஏ. கொண்டிருந்தன . அமைப்பில் ஒரே மாதிரியான துணை அலகு 
களால் ஆக்கப்பட்ட 20 முகவடிவைப் பெற்றிருக்கினறன . 

அவைகள உஷ்ணத் 
தையும ஈதரையும எதிாக்கும சக்தி கொண்டவை . முதல நிலை ஓம்புயிரில மறைந்து 
கிடக்கினறன . மனிதனின கழலைகள் புற்றுநோயாக ஆகிவிடுகினறன என்ற 
கருத்து ஒன்றும் இல்லை . எனினும் , மிருகங்களில் இந்த வைரஸ் புற்றுநோயை 
உண்டாக்குகிறது என்பதற்கான அறிகுறி ஒன்றும் இல்லை ஆனால் , தனித்தனி 
யான பல ஆராய்ச்சி சாலைகளில் , குரங்கு வைரஸான எஸ் . வி . 40 மனித சிறு 
நீரகத்தின் செலகளையும் , மனித எபிதீலியம கொண்ட உறுப்பு வளர்சசிக கலவை 
களையும் மாற்றமுடியும் எனக் கண்டுபிடிக்கப்பட்டது . இவவிதம மாற்றப்பட்ட 
செலகள் , தாங்கள் உற்பத்தியான மூல ஆரோக்கிய செல்களின் குணங்களி 
லிருந்து மாறுபட்டு இருந்தன . சில குறிப்பிட்ட குரோமோசோம விகாரங்களைக் 
காணபிததன . மூல செலகளை ஈந்தவர்களிடம் மீண்டும் மாற்றி அமைத்தா 
லொழிய அவற்றின் கொடூரப் புற்றுநோய தன்மையை ருஜுப்படுத்த 
முடியாது . 


மனிதக் குரங்குகளிலிருந்து எடுக்கப்பட்ட புற்றுநோய் உண்டாக்கும் 
வைரஸ் - கீழமட்ட மிருகங்களில் மாததிரம புற்றுநோய் உண்டாக்கும் எனக்காண் 
பிக்கப்பட்டாலும் மனிதப புறறுநோய்க்கும வைரஸகளுக்குமுள்ள தொடர்பைப் 


136 

புற்றுநோய் 
பற்றிய பிரச்சினையை நமக்கு அண்மையில் கொண்டுவருகிறது . 1962 - லிருந்து 
இந்தப் பிரசசினையை இதைவிட நெருக்கமாக அணுக முடியும் என்று நமக்குத் 
தெரியும் . அந்த ஆண்டில் ஹேமஸ்டாகள் பிறந்த உடன் மனிதனிலிருந்து உரு 
வான வைரஸ்களையும் , 12 , 18 வகை அடினோ வைரஸகளையும் , அவைகளுக்கு 
ஊசிமூலம் செலுத்தினால் , புற்றுநோய்க கட்டிகள் உண்டாவதை அமெரிக்காவில் 
ட்ரென்டினும் அவரது சகாக்களும் விவரித்தனர் . இந்த வைரஸ்கள் மனிதனில் 
ஏற்படும் தொணடைக கட்டு , ஜலதோஷம் , மூச்சுவிடுதலில் ஏற்படும் அசௌ 
கரியம் போன்றவைகளுக்குக காரணமாக இருககினறன அடினோ வைரஸகளில் 
பலதரப்பட்ட வகைகள் இருக்கின்றன . ஆனால் , டரெனடினின் பரிசோதனைகளின் 
படி மற்ற 7 வகைகள் , புற றுநோய் உணடாககுவன அல்ல . 12 - ஆம 18 - ஆம 
வகையான அடினோ வைரஸகள டி.என ஏ . கொணடிருககினறன . இந்த இரு 
டி என்.ஏ.- ககளும் ஆனால் புற்றுநோய உண்டாக்க முடியாதவைகளினுடையவல்ல 
பாதிக்கப்படக்கூடிய ஹேமஸ்டர் செல்களின் முழு டி.என ஏ . - யின் இரசாயனப் 
பண்புகளையே கொண்டிருந்தன . 


வைரஸகள் 


கட்டி உண்டாக்கும் 

ஓரளவு ஒவ்வோர் இனத்திற்கும் 
தனியாக அமைந்திருக்கின்றன என அண்மைக்காலமவரை கருதப்பட்டது. 
கோழிக்குஞ்சு கட்டி வைரஸ்கள் வான் கோழிகள் போன்ற பறவைகளையும் பாதிக்க 
முடியும் . உதாரணமாக , சுணடெலிக கட்டி வைரஸ்கள் அதாவது முலைக்கட்டி 
சாதனம் ( பிட்னா ) சுண்டெலியைத்தான பாதிக்கும் என 1930 - ல டாக்டர் 
ஆண்டருஸும் ( இப்போது சர் . கிரிஸடோபா ) மறறவாகளும் கணடனா . இந்த 
எல்லைக கோடுகள எலலாம மீறப்பட்டுவிட்டன என நமககுத தெரியும் . கிராஸின 
சுண்டெலி 

லியூகிமியா வைரஸ் . எலிகளுக்கு லியூகிமியா உணடாககும . 
பாலியோமா வைரஸ் , மாமிச பட்சணிகளில் புற்றுநோயை உண்டாக்கமுடியும் . 
டாகடா கே . ஸமிடரப்பின மூலம தயாரிக்கப்பட்ட கோழிககுஞசு கட்டி வைரஸ 
களில் ஒருவகை , கோழிக்குஞ்சுகளில் புறறுநோய உண்டாக்குவது மாததிரமல்ல , 
தகுந்த தயாரிப்புகளில ஊசிமூலம் செலுத்தப்பட்டால , சுணடெலிகளிலும் எலி 
களிலும் ஹேமஸ்டாகளிலும் முயலகளிலும் குரங்குகளிலும் கூடப் புற்றுநோயக 
கட்டிகளை உண்டாக்குகினறன . 


மனிதனில் புற்றுநோய உண்டாக்கும் வைரஸ்களைத் தேடிப்பிடிப்பதில் ஒரு 
உறுதியான அடிப்படை , நமக்குக் கிடைத்திருக்கிறது . மிருகங்களின் மீது சிறந்த 
முறையில் பரிசோதிக்கப்பட்ட பல முறைகள இருககினறன . இந்த முறைகளில் 
புதிதாகப் பிறந்த குழந்தைகளுக்கு ஊசிமூலம் புற்றுநோய் உண்டாக்க முயற்சி 
செய்யப்படவில்லை . அதுபோலவே , தானே முன்வந்த தொண்டர்களும் , இதில் 
சோதிக்கப்படவில்லை. இந்த முறையில் ஆராய்சசி செய்யவேண்டும் என விரும 
பினால் , அவர்கள் தங்களமேலோ , தங்கள் குடும்ப அங்கத்தினாகளின் மீதோ 
இந்தப் பரிசோதனைகளைச செய்யவேண்டும் . 

அப்போது எவ்விதம் இந்த ஆராய்ச்சியை நடத்துவது ? இதுவரை வெற்றி 
கரமாக நிரூபிக்கப்பட்ட மிருகங்களில் புற்றுநோய் உண்டாக்கும் வைரஸ்களை 


பின்குறிப்பு 1964 


137 


எவ்விதம் மனிதனுக்கு ஏற்றபடி அமைப்பது ? இந்த சாத்தியங்களை நாம் கவனிப் 
போம் . 


( 1 ) எலக்ட்ரான் உருப்பெருக்கி 

வைரஸ்களால் உண்டாக்கப்பட்ட மிருகப் புறறுநோயில் , அதன செலக 
ளுடன சோந்த நனகு வளாசசியடைந்த , எளிதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய 
வைரஸ் துகள்கள இருககினறன . இது எப்போதுமல்லாமல் , ஒருசில சமயங 
களில் நிகழவது ( புகைப்படம் 7 d ) . கட்டிகளின் மெலலிய பிரிவுகளில் இவை 
களை மாலகடரான் உருப்பெருக்கி மூலம் காணமுடியும் . இந்தக் கட்டியை உரு 
வாககிய வைரஸின தோற்றத்துடன இதை ஒப்பிட்டுப் பார்க்க முடியும் . 
( புகைப்படம் 7 ). 


பாகடீரியாக்கள் , பூஞ்சக்காளானகள போன்று வைரஸ்களையும இடம் 
மாற்றியமைக்க , கட்டிகளதாம சிறந்த சாதனங்களாகும் . அவைகள் காணப்பட்ட 
நைவுகளுக்கும் , அந்தத் துகள்களுக்குமிடையே உள்ள தொடர்பை விளக்கிப் 
பொருள கூறும்போது பெரிதும் கவனம செலுத்த வேண்டும் . உதாரணமாக , 
பல சுண்டெலிக கட்டிகள் ( லியூகிமியாக்கள் அல்ல . ஆனால் , கார்சினோமாககள ) 
வைரஸ்களைக் கொண்டிருக்கின்றன . இவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட பிழிநீரை , 
ஊசிமூலம் சுண்டெலிக குஞ்சுக்குச் செலுத்தினால் லியூகிமியாக்கள் உண்டா 
கின்றன . ஒரு குரங்கின சிறுநீரக செல்களில் எஸ் . வி . 40 வைரஸ் இருக்கலாம . 
ஆனால் , வேறுபட்ட இனங்களில்தான , அது புறறுநோய உணடாககமுடியும் . 
புறறுநோய செலகளில் காணப்பட்ட , கணடெலிப் புறறுநோய வைரஸ எனப்படும் 
ஒன்று , எகடரோமீலியா என்ற சுணடெலியின மற்றொரு வியாதிக்குக காரணமாக 
இருக்கும் என ஊர்ச்சிதம செய்யப்பட்டது . சென்ற மூன்று வருடங்களில் ரீலி 
யால மற்றுமொரு தற்செயல வைரஸ் , சுணடெலிக்கட்டிகளில் - குறிப்பாக செல் 
மாற்றமமூலம் பெருக்கமடையச் செய்யப்பட்ட கட்டிகளில் கண்டுபிடிக்கப்பட்டது . 
இரத்த வடிநீரில் லேகடிக டீஹைட்ரஜினேஸ என்ற எனஸைமின் அளவை அதிகப 
படுத்துவதைத தவிர வைரஸ மிருகததினமீது வேறு ஒரு விளைவும் ஏற்படுத்துவ 
தில்லை ஆனால் , இடம் பெயர்த்து அமைக்கப்பட்ட புற்றுநோயின் வளர்ச்சியின் 
விகிதத்தின் மீது அது ஓரளவு வினைபுரிந்ததாகத் தெரிகிறது . 

கரு முதிரா முட்டைகள் போன்ற , மிருக செல் அமைப்புகளுக்குள் அல்லது 
திசுவளாச்சிக் கலவைககுள் , பிழிசாறுகளைச் செலுத்தி , மனிதப் புற்றுநோயகளுக 
குள் வைரஸ்களைத் தேடினால் நிலைமை இனனும மோசமாகிக் குழப்பமடைகிறது . 
இங்கு , பிழிசாறுகளிலுள்ள தற்செயல் வைரஸகள மாததிரமன்றி , ஓம்புயிர் 
செல்களின எலலா வைரஸகளும இருககலாம . கரு முதிரா முட்டைகளுள 
வளர்ந்த மனிதக கட்டிகளுடனோ அல்லது பறவை செல்களுடன் சோநதோ , 
வைரஸ் போன்ற துகள்கள் காணப்படுகின்றன என்ற கூற்றுகள் சந்தேகத் 
திற்கிடமானவையே . இந்த முறையில் கிடைத்தது , விவரிக்கப்பட்ட பெரும் 
பாலான வைரஸ்கள் சிறிய , மத்தியில் அமைக்கப்பட்ட நூக்ளியாய்டுடன் , இரண்டு 


138 


புற்றுநோய் 


படலங்களால் சூழப்பட்டு , 70-100 m - விட்டம் கொண்டு தோன்றுகின்றன . 
ஒரு சிலவற்றைத தவிர , பரிசோதனைச் சாலையின் எல்லாப் பறவைகளின் திசுக் 
களிலும் இணைந்து காணப்படும் கோழிக்குஞ்சு லிம்பமடோசிஸ் , வைரஸ்களின் 
குணங்களை அப்படியே கொண்டிருக்கின்றன . 


சுருங்கக கூறினால் , மனிதப புற்றுநோயின் , எலகட்ரான் உருப்பெருக்கிப் 
படங்களில் , வைரஸைக காணபது வியாதிக்கும் வைரஸுக்கும் ஒரு காரண 
இணைப்பு ஊர்சசிதம செய்யப் போதுமானதல்ல எனினும் , வைரஸுக்கும் மிருகம் 
புற்றுநோய்க்கும் இடையேயுள்ள காரண இணைப்பு, நிர்ணயம் செய்யப்பட்டபின்பு 
வைரஸின் நுடப அமைப்பை விளக்குவதற்கு மட்டுமன்றி , செல வைரஸ் தொடர் 
பையும விளக்குவதற்கு எலகட்ரான உருப்பெருக்கி பயன்படும் ( புகைப்படம் 8 ) . 


) செல் இயக்கம் 

விலங்கு அமைப்புகளோடு ஒப்பிட்டு மனிதர்கள் விஷயத்தில் எளிதாகக் 
கையாளப்படக்கூடிய மற்றொரு பிரமாணம் திசுக் கலவையில் செல்களுக்கு ஏற் 
படும் குறிப்பிட்ட மாற்றங்களைப் பொறுத்ததாகும் . ஒரு குறிப்பிட்ட வழியில 
திசு வளாச்சிக கலவையிலுள்ள மனித செலகளை எஸ வி . 40 வைரஸ மாற்ற 
முடியும் என்பதை நாம் ஏற்கெனவே குறிப்பிட்டோம் . மனிதப் புற்றுநோயகளில் 
வைரஸ்களைக் கண்டுபிடிக்க இததகைய ஆராயசசி முடிவுகள் பெருமளவில் 
கையாளப்படுகின்றன . ஆனால் , இதுவரை இந்த முயற்சி பலனளிக்கவில்லை . 
துல்லியமாகவும் , நல்ல மேற்பார்வையிலும் செய்யப்பட்ட பரிசோதனைகளில் 
ஒன்றிரண்டைத் தவிர , மற்றவைகள் எல்லாமே பயனற்றுப்போயின . 300- க்கும் 
அதிகமான மனிதப் புறறுநோய்க கட்டிகளை , கொறிக்கும விலங்குகளிலும் திசுக 
கலவைகளிலும் தெரிந்த அல்லது தெரியாத வைரஸ ஏதாவது இருக 
கின்றதா என்று பிலடெலபியாவில் உள்ள மெர்க் குழுவில் பரிசோதனைகள் 
செய்யப்பட்டன . குறிப்பிடத தகுந்த ஒன்றையும் அவர்கள கண்டுபிடிக்கவில்லை . 
சமீபததில , டெகசாஸிலுள்ள மெலனிக முதலியவாகளும் , கானடாவிலுள்ள 
அல்மெய்டா , ஹாவாட்சன் போன்றவர்களும் , மனித லியூகிமியாககளிலிருந்த 
- செல்களில் வைரஸ்கள் போன்ற துகள்கள் கொண்ட எலகடரான உருப 
பெருக்கிப் படங்களை வெளியிட்டனா . கொடூரமற்ற வியாதிகளால் பாதிககப் 
பட்ட நோயாளிகளிலும் இததகைய துகள்களை ( ஆனால் , குறைந்த அளவில ) மெல் 
னிக்கும் அவரது கூட்டத்தாரும் கண்டனா. சென்ற 10 ஆண்டுகளாக முன 
னேற்றம் என்று கூறப்படுவனவறறிறகு மேறசொனனவை மாதிரிகளாகத திகழ 
கின்றன ( மொகாவஸ்கியின் ஆயவுரையைக காணக ) . 


1964 - ல் இம்பீரியல புற்றுநோய் ஆராய்ச்சிக் குழுவின் மிலஹில் ஆராய்ச்சிக் 
கூடத்தின் டாகடா ஜி . நெகரோனி என்ற எனது சகா , வைரஸ் ஒன்றைப்பற்றி 
விவரிததாா . லியூகிமியா நோயாளிகளின் எலும்பு மஜஜையிலிருந்து தனிமைப் 
படுத்தப்பட்டதோடல்லாமல் , மனிதக கரு சிறுநீரக வளர்ச்சிக் கலவைகளில் 


பின்குறிப்பு 1964 


139 


- 


வரிசையாகச் செலுத்தப்பட்டது . டாக்டர் டி . இன்மேனும் [ டாக்டர் எம் . ஏ . 
உட்ஸும் எலகட்ரான் உருப்பெருக்கிகளில் கண்ட இந்த வைரஸ் லியூகிமியா 
அல்லாத எலும்பு மஜ்ஜையுடன் வெளிப்படையாகச் சம்பந்தப்படாவிட்டாலும் , 
இதற்கும் நோய்க்கும் உள்ள சம்பந்தம் இனனும் தெளிவுபடுத்தப்படவேண்டும் . 


எந்த முறையாலும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸோ அல்லது வேறு 
எந்த முறையிலாவது தனிமைப்படுத்தப்பட்ட வைரஸோ , கீழக்கண்டவற்றில் 
ஒன்றாக இருக்கலாம் . 


( 1 ) இனம் தெரியாத தற்செயல் வைரஸ் அப்படியிருக்குமானால் , புற்று 
நோய் இல்லாத மனிதத் திசுக்களில் பல ஆராயப்படவேண்டும் . அல்லது 
அவற்றிற்கு மிகச் சாதகமான வளர்சசித் தேவைகள , கட்டி செலகளாலே 
இருப்பதால் , அங்கு மட்டுமே காணப்படும் தற்செயல் வைரஸ்களாக 
இருக்கலாம் . 


H 


3 


( 2 ) அடினோ வைரஸ் அல்லது ஹெர்பீஸ்போன்ற ( இதைத் தமிழில் அக்கி 
என்கிறோம் . மொ - ர் ) தெரிந்த மனித வைரஸ்கள 

செல்களில் மறைந்து 
கிடக்கலாம . அது ஒரு வேளை நோயககுக காரணமாகவும் இருக்கலாம் ; அல்லது 
இல்லாமலும் இருக்கலாம் . அல்லது 

( 3 ) நோய்க்குக காரணமான புறறுநோய் உணடாககும் ‘ புதிய வைரஸ் 
3 ஆம் பிரிவை எவ்விதம் 1 - லிருந்தும் 2- லிருந்தும் பிரிக்கமுடியும் ? 

இதுதான் 64 , 000 டாலா கேள்வி . இதற்கு விடை காண இதைப்போன்று 
100 மடங்கு செலவழிககவேண்டியிருககும . நோய் தூண்டும் வைரஸை , 
குழந்தைகளுக்கு ஊசிமூலம் செலுத்துவதைத தவிர , வேறு வகைகளிலும் 
இவைகளைப் பரிசோதிக்கலாம் . இவை விலங்கு வைரஸ் - புற்றுநோய அமைப்பு - 
இவற்றிடையேயுள்ள தொடர்பின் அடிப்படையில் அமைந்துள்ளன . 

முதலாவது : குரங்குகளில் அந்த வைரஸ் , புற்றுநோய் உண்டாக்குகிறதா ? 

இரண்டாவது : வளர்ச்சிக் கலவையிலுள்ள மனித செல்களை இந்த வைரஸ் 
மாற்றுகிறதா ? 

மூன்றாவது : அப்படியானால் , குறிப்பிடத்தகுந்த வழக்கததிற்கு விரோத 
மான குரோமோசோம் மாற்றங்களை இந்த செல்கள் காட்டுகின்றனவா ? 

உதாரணமாக , நாட்பட்ட மையிலாய்டு லியூகிமியாவில் சிதைவடைந்த செல 
களின் குரோமோசோம்களில் குறிப்பிட்ட குறைபாடுகள் இருக்கின்றன . இந்த 
நோய் ஒரு வைரஸால ஏறபடுவதாக இருக்குமேயானால அதேபோன்ற ஒழுங் 
கீனங்கள் திசுக் கலவையில் ஆரோக்கியமான செல்கள் , சிதைவடையும் செல் 
களாக மாறும்போதும் காணப்படவேண்டும் . 


140 

புற்றுநோய் 
நான்காவது . மாற்றப்பட்ட மனித செல்கள் , புதிதான வைரஸால் 
*உண்டாக்கப்பட்ட ஆனடிஜென்களையோ, என்ஸைம்களையோ கொண்டிருக்கின் 
றனவா ? அப்படியானால் , மூலக் கட்டியைககொண்டுள்ள ( அலலது இதேமாதிரி 
கட்டிகள் கொண்ட மற்றவாகளின் இரத்த வடிநீரில் ) நோயாளிகளின் இரத்த வடி 
நீரில , ஆரோகதியமான மக்களிடையே காணாத , எதிர்பு பொருள்கள் இருககின் 
றனவா ? மிருகப் புற்றுநோய்களில் வைரஸால் உண்டான ஆன்டிஜென்களைப் 
பற்றிய ஆராய்ச்சியினபடி , புதிய ஆன்டிஜென்களுக்கும் வைரஸ்களுக்கும 
யாதொரு தொடாபும இலலை எனபது தெரிந்தது . ஆனால் , அடினோ வைரஸகள 
12 , 18 ஆகியவற்றால் தூண்டப்பட்ட கட்டிகளிலும் , பறவைகளின் புற்றுநோய்க் 
- கட்டிகளிலும் , சுண்டெலியில் லியூகிமியா வைரஸ்களால் தூண்டப்பட்ட கட்டி 
களிலும் வைரஸகளே இல்லாதிருந்தபோது , வைரஸ் தொடர்புடைய இணை 
நிலைப்பாடு ஆன்டிஜெனகள் எனப்படும் ஆன்டிஜென்கள் இருப்பதை ஹ்யூப் 
னரும் அவரது சகாக்களும் கண்டுபிடித்தனர் . ஒவ்வொரு வைரஸிறகும் 
குறிப்பிட்ட ஆனடிஜென உண்டு . மனிதப புற்றுநோய்க கட்டிகளுக்கும 
இதற்குமுள்ள தொடர்பு தெளிவாகத் தெரிகிறது . 


ஐந்தாவது . துண்டும் வைரஸுககே என எதிா அங்கங்கள் மனிதனில் 
எவ்வளவு பரவியிருககின்றன ? நோய்கண்ட நோயாளிகளிடம மாததிரம காணப 
படுகிறதா ? அல்லது மறறவாகளிடம் மட்டுமா ! அல்லது இரு கூட்டததின 
கரிடையேயும் இருக்கிறதா ? 


ஆறாவது வைரஸ ஆர் என.ஏ கொண்டிருக்கிறதா ? அல்லது டி என.ஏ. 
கொணடிருககிறதா ? பாபாவோ பிரிவு , மலோனி சுணடெலி லியூகிமியா வைரஸ் , 
இவைகளைபபோல நோயுண்டாக்கும் புரதமற்ற நூக்ளியிக் அமிலத்தை வெளி 
விடுகிறதா ? அப்படியானால் , மனிதப் புற்றுநோயிலிருந்து , நேரடியாக அதன 
பிழிசாற்றை வெளி எடுக்க முடியுமா ? வைரஸ் உண்டாககிய மிருகப புறறு 
நோய்கள் எல்லாவற்றிலும் , பிரித்தெடுக்கும்படியாக வைரஸ் இருப்பதில்லை என 
--நாம் ஏறகெனவே கண்டிருக்கிறோம் . ஆனால் வைரஸ அங்கு இருந்ததற்கான 
போதிய சாட்சியம் இருக்கிறது . அவையாவன : மாற்றியமைககும வகையைச 
சார்ந்த புதிதாகத் தோற்றுவிக்கப்பட்ட ஆன்டிஜென்கள் , ஹ்யூபனரால கண்டு 
பிடிக்கப்பட்ட வைரஸ் தொடர்புடைய இணை நிலைப்பாடு ஆன்டிஜென்கள் , 
செலலின் டி என.ஏ. ( அலலது ஆர்.என்.ஏ. ) உடன் இணைந்த வைரஸ 
* டி.என் ஏ .- யின் ( அல்லது ஆா.என ஏ . ) பகுதி . 


இந்த எல்லாப பிரச்சினை களுக்கும் நுணுக்க முறையில் தீர்வு காணமுடியும் . 
ஒவ்வொரு நோய்க்கும வைரஸுககும , இந்தப் பிரச்சினைகள் விடுவிக்கப்பட 
வேண்டும் . ஓரளவிறகு இதை எளிமைப்படுத்தலாம் . உதாரணமாக , செல் 
டி.என்.ஏ.- க்கும் , வைரஸ் டி.என்.ஏ - க்கும் உள்ள இரசாயன ஒப்புமை , அடினோ 
வைரஸ்களைத் தவிர் மற்றத தொகுதிகளிலும் இருக்கிறது என நிலைநாட்டப் 
பட்டால் , உபயோகமாக இருக்கலாம் . 


பின்குறிப்பு 1964 


141 


நோய் பரவிய நிலை 


புற்றுநோய்களுக்கு வைரஸ் காரணம் என உறுதிப்படுத்த எந்த வகையான 
மனிதப் புற்றுநோய்களை ஆராயவேண்டும் ? தீவிர லியூகிமியாவைத தவிர , எந்த 
வகை மனிதப புற்றுநோய்ககும் வைரஸ் காரணமல்ல என்பதை, நோய் ஏற்படும் 
வயதைப் பொறுதது , நாம் கண்டுகொள்ளலாம என்று சர் மக்பார்லேன் பானெட் 
நம்புகிறார் முலைப் புற்றுநோய் , புற்றுநோயாக மாறக்கூடிய புற்றுநோய்க்கு 
முந்திய நிலையிலுள்ள பேபில்லோமாக்கள் பாதிப்பின்மை , ஹார்மோன்கள் , 
இவற்றின் பரிணாம அழுத்தத்தால் , கட்டியின் பிறகால வளர்ச்சியின் காரணியான 
வைரஸ் அகற்றப்படுவதற்கு அல்லது மறைக்கப்படுவதற்கு உள்ள வாய்ப்புகளைக் 
குறைக்கும் வகையில் , ஆரமப காலத்திலேயே ஆராயப்படக்கூடிய கட்டிகள் 
இவற்றையும் மேற்கண்டவற்றோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும் எனறு அமெரிக்க 
தேசியப் புறறுநோய்க கழகத்தைச் சேர்ந்த ஆண்டர்வோன்ட் கருதுகிறார் . 


நோயை ஆரமபித்து வளரச்செய்யும் முழுமையான புற்றுநோய்க் காரணிகள் 
ளாக வைரஸ்கள் பணிபுரிய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது . நோயை 
ஆரம்பித்துவைக்கும் சாதனங்கள் எனப் பணிபுரிவதாகச் சொல்லப்படும் பல 
வைரஸ்களும் இருக்கின்றன . (உதாரணம் : ஹெர்பீஸ ( அக்கி ) அமமை நோய்) 
இங்ஙனம் , செல்களின் மீது அவை ஆற்றும் தொடக்கப் பணியைத் தொடாந்து 
அவை வளர்க்கப்படவேண்டும் . இதற்குப் புறறுநோய்த துணைக காரணிகள 
என்று நாம பார்த்த பொருள்களை விட , அதிகமான குறிப்புச் சார்புடைய 
பொருள்கள் தேவைப்படும் . இந்தக் குறிப்பிட்ட முறை என்பது வளர்க்கும் 
சாதனத்தின் தன்மையையோ , அல்லது நோய் உண்டான நேரத்தையோ சார்ந் 
திருக்கிறது . அதாவது , ஊக்கி செயற்படும் முன்பே வைரஸால் உண்டாக்கப் 
பட்ட நைவு குணமாகிவிட்டதா இல்லையா என்பதைப் பொறுத்தது . புற்றுநோய் 
பரவிய நிலையை ஆராய்பவர்களுக்கு நெடுநாட்களாகவே குழந்தைகளில் 
லியூகிமியா உண்டாவதைப்பற்றிப் பெருத்த ஆர்வம் உண்டு . தொற்றுநோயக்கு , 
உண்டான பல சிறப்புக் குணங்கள் அதற்கு உண்டு . இந்த நோய உண்டாவது 
பருவகாலஙகளைப பொறுதது மாறுபாடு அடையும 

எனச சில ஆராய்சசி 
யாளர்கள நமபினா இல்லினாயஸைச் சேர்ந்த குக்கவுண்டியிலுள்ள சிகாகோ 
வின சுற்றுப்புறமாகிய நைல்ஸில் வாழும் ஒரு சிறு கூட்டத்தாரிடையே தோனறிய 
நோய்களை ஹெல்தும், ஹேஸ்டர்லிக்கும் நன்றாக ஆராய்ந்தனர் . 1957 இலையுதிர் 
காலத்திற்கும் 1960 கோடை காலத்திற்கும் இடையே எட்டு லியூகிமியா 
கேசுகள் , வியாதி நிரணயம் செய்யப்பட்டன . குக்கவுண்டியில் வருடத்திற்குத் 
தோன்றும் நோயைவிட இது 4--5 மடங்கு அதிகமாக இருந்தது . எட்டுக் 
குழந்தைகளில் எழுவர் , ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தைச சோந்தவர்கள் . 
அங்குள்ள ஒரு பள்ளிக்கூடத்திற்கு , அவர்களில் ஒருவரோ, அலலது அவர்களது . 
மூத்த சகோதர சகோதரிகளில் ஒருவரோ போய்வந்தனர் . அந்த எட்டுக கேசு 
களும் 20 மாதங்களுக்கிடையேயான இரு காலங்களில் தோன்றின . 

அதே 
சமயத்தில் அதே பள்ளிக்கூடத்தில் கீல் வாதம் போன்ற நோய் குழந்தைகள் 


142 


புற்றுநோய் 


ளிடையே தோனறியது . ஸ்ட்ரெப்டோகாககஸ் வியாதிககுப் பின்னர் ‘ வாத 
ஜுரம் தோன்றுவதைப் போனறு , ஒரு நோயின் விளைவாக லியூகிமியா தோன்ற 
லாம் என அவர்கள நமபினா . இது ஒரு புள்ளி விபர விபததாகவும் இருக்க 
லாம . உதாரணமாக , ஒரு ரெயிலவேயில மரண விகிதம இத்தனை மைல பிரயா 
ணததிற்கு ஒரு பிரயாணி என இருந்தால , பிரயாணத்தின் மொத்த தூரம அந்தச் 
சராசரி எண அடையும்போது , ஒரு பிரயாணி கட்டாயமாக இறக்கிறா என்பதல்ல 
பொருள் . விபத்துகளினபோது பிரயாணிகள் கூட்டமாக மரணமடைகின்றனர், 
மரண விகிதம என்பது ஒரு சராசரி எணணிககையாகும் . 


லியூகிமியாவைப் போன்றே குழந்தைகளின் மற்றுமொரு கொடூரப் புற்று 
நோய் , புற்றுநோய் வைரஸ ஆராய்ச்சியாளாகள , புறறுநோய் பரவிய நிலையை 
ஆராய்பவர்கள் இவாகளின் கவனத்னதக் கவாத்து வருகிறது , 1958 - ல 
ஆங்கிலேய அறுவையாளரான டி.பி. பர்கிட்டால் முதலில் விவரிக்கப்பட்டது 
, ஆப்பிரிக்காவில குழந்தைகளின் தாடைகளில் , கொடூரப் புற்றுநோய வீககஙகள 
உண்டானதை அவா கண்டார் . மத்திய ஆப்பிரிக்காலிமபோமா , தொற்றிப 
பாவும் லிம்போமா , லிமபோ சாாகோமா , கொடூரமான லிமபோமா என்ற பல 
பெயர்களில் அழைக்கப்பட்டது . இது சமபந்தமாக நோய்க் குறியியலாளர்க 
ளிடம ஒரே விதமான கருதது இல்லாததால் , இதை பாககிட் கட்டி என்றே 
அழைக்கின்றனர் . குழந்தைகளில் இதுவரை ஒரு சம்பந்தமுமிலலாத பல புற்று 
நோய்கள் , ஒரு சிறப்புத் தன்மைவாய்ந்த கட்டியின் கூட்டத்தின் பலதரப்பட்ட 
தோற்றங்கள் என்பதைக் கண்டுபிடித்ததுதான . பாககிட்டின் , இந்த நோய் 
சம்பந்தமான முதல் சாதனை , கமபலா புற்றுநோய்ப் பதிவு நிலையத்திலிருந்தும் , 
சபாரிஸிலிருந்தும் கிடைத்த புற்றுநோய் சமபந்தமான புள்ளி விபரங்களிலிருந்தும் 
இதைத் தொடர்ந்து பர்க்கில , மததிய மேற்கு , தெற்கு ஆப்பிரிக்காவில் செய்த 
ஆராய்ச்சிகளிலிருந்தும் கீழ்க்கண்ட விபரங்கள் தெளிவாயின . 


( 1 ) மற்றக் குழந்தைப் பருவப் புற்றுநோய்களைக் காட்டிலும் இந்த வியாதி 
அதிகமாகத் தோன்றியிருந்தது . உகாண்டாவில் , குழந்தைகளில் அதிகமாகத் 
தோன்றும் புற்றுநோய் இதுதான் . மற்றப் புற்றுநோய்களை விட இது அதிகமாகவே 
தோன்றுகிறது . இது , லியூகிமியாவின் மாறுபட்ட ஒரு தோற்றமதான என 
நியூயார்க்கின் டால்டாாப் கூறுகிறார் -- ‘ பர்க்கிட் கட்டி அதிகமாகத தோனறும் 
ஆப்பிரிக்கப் பகுதிகளில் , லியூகிமியா குறைவாகவே தோன்றுகிறது ( கீழே 
காணக ). 


( 2 ) ஐரோப்பா, அமெரிக்கக் குழந்தைகளில் தோன்றும் நிணநீர் மண்டலப் 
- புற்றுநோய் தோன்றும் வயது விகிதத்திலிருந்து , இது மாறுபட்டிருக்கிறது . 
பாககிட் ஆராய்ந்த 260 நோயாளிகளில் 5 பேர்களே இரண்டு வயதிலும் 
* குறைவாக இருந்தனர். 14 வயதுக்கு மேற்பட்டு 12 பேர்களே இருந்தனர் . 
5 வயதிற்கும் 6 வயதிற்கும மத்தியில் அதிகமாக நோய் நிகழ்ந்தது . எனினும் ,, 
18 வயதிற்கு மேற்பட்டு 7 நோயாளிகள் இருந்தனர் . 


பின்குறிப்பு 1964 


143 


( 3 ) பலதரக் கட்டிகள் அமைந்திருந்த இடங்கள் வழக்கத்திற்கு விரோத 
மாகவும் , சிறப்புத் தன்மை வாய்ந்தும் இருந்தன . பர்க்கிட்டுக்குத் தெரிந்த 
கேசுகளில் மூன்றில் ஒன்றில் தாடையைத் தவிர மற்ற இடங்களில் புற்றுநோய் 
காணப்பட்டது சிறுநீரகங்கள் , சூற்பைகள் (20 % -க்கு அதிகமான பெண்கள் 
சூற்பைக் கட்டிகள் கொண்டிருந்தனா ) அலலது குடல்களின் கட்டிகளைக் 
கொண்டிருந்தனா . இவாகளின் சதவிகிதம் 20 % ஆகும் . 


( 4 ) இந்த லிமபோமா , ஆப்பிரிக்காவிலுள்ள குழந்தைகளை , வெள்ளைய 
ரானாலும் கறுப்பரானாலும் பாதித்தது . இது ஆப்பிரிக்கக குழந்தைகளை மாத்திரம் 
பாதிக்கவில்லை . 


( 5 ) ஆப்பிரிக்காவில் , கட்டிகளின் பதிவு செய்யப்பட்ட கேசுகள் பரவி 
யிருந்த நிலை , இன , பூகோள , உணவுக் காரணங்களைப் பொறுத்து இருந்தது . 
இதுதான , கட்டிகளின் காரணமபற்றிய ஆராய்ச்சிக்கு பர்க்கிட் செய்த பெரும் 
உதவி . இறுதியாக அவா கூறுகிறா : ( 1 ) பூமத்திய ரேகையில் 5000 அடி 
உயரத்திற்கு உட்பட்ட இடங்களிலும் , மொசாமபிக்கின் நிலநீர் கோட்டில் 1,000 
அடி உயரததிலும் இந்த புறறுநோயக் கட்டிகள காணப்பட்டன . 

இந்த 
வயைரறை ஜனத்தொகையைப் பொறுத்ததல்ல. ஏனெனில் , ஜனத்தொகை 
நெருக்கமாக உள்ள தென்மேற்கு உகாண்டா , ருவாண்டா உருண்டியில் இது 
காணப்படவில்லை . 


( 2 ) இவற்றிடையே உள்ள தொடர்பைககொண்டு பார்க்குமபோது , ஒரு 
வருஷத்தின குறைந்தபட்ச வெப்ப நிலை இதற்கு வரம்பிடும் அம்சமாக 
இருக்கலாம எனத தெரிகிறது . 

இது 60 ° F ஆக இருக்கும் எனப் புள்ளி 
விபரங்கள் தெரிவிக்கினறன. ( 3 ) வருடத்திற்கு 20 அங்குலத்திற்குக் குறையாத 
மழை அளவும் ஒரு காரணமாக இருக்கலாம . 
பூமத்திய 

ரேகையில் 5000 அடிக்கு உயரமான இடத்தையும் , சராசரி 
உஷ்ணம் 60 °F- ககுக் குறைவாக உள்ள இடங்களையும் , வருட மழை அளவு 
20 அங்குலத்திற்கும குறைவாக உள்ள இடங்களையும் , ஆப்பிரிக்கா பூகோளப் 
படத்திலிருந்து நீக்கிவிட்டால எஞ்சியிருக்கும் இடங்களில் தான் இந்த நோய் 
பரவியிருககிறது . 


மேலும் இந்த இடங்களில்தான நோய் பரவ வழி செய்யும் ஜந்துக்களான 
கொசுக்கள் காணப்படுகின்றன . நோய்க்கு வைரஸ்களதாம காரணம் என்ற 
சூசகம மிகவும் தெளிவாகிறது . வைரஸ்களை எடுத்துச் செல்லும் பூச்சிகள் 
நிறைந்த இந்த இடங்களில்தான் குழந்தைகளின் புற்றுநோய் மிகவும் துரிதமாக 
வளர்ந்து வருகிறது . 


இந்தப் புற்றுநோய்க்கட்டியை , ஆராய்ச்சி செய்துவரும் குழுக்களில் இம் 
பீரியல் புற்றுநோய் ஆராய்ச்சிக் குழுவும் ஒன்று . ஆப்பிரிக்கா மருத்துவ ஆராய்ச் 


144 


புற்றுநோய் 


சிக குழுவின் பொருளாதார உதவிகொண்ட இந்தக் குழு , எண்டெயிலுள்ள 
கிழக்கு ஆப்பிரிக்கா வைரஸ் ஆராய்ச்சிக கழகத்தில் அமைந்திருக்கிறது . இங்கு . 
பேராசிரியா ஏ . ஜே ஹேடோ , பூச்சிகள் மூலம் பரவுகிற வியாதிகளைப் பற்றிய 
ஆராய்ச்சியை நடத்துகிறார் . இதில் அனேக சாததியக்கூறுகள் உள்ளன . 


முதலில் பூகோள சம்பந்தமான நோய்நிலையை , பூச்சி , வைரஸ இவைகள் 
இல்லாமல் விவரிக்க முடியும் . இரண்டாவது , இதுவரை கண்டுபிடிக்காத , பூசசி 
மூலம எடுத்துச்செல்லப்படும் மனிதனில் உள்ள கட்டி ஊக்கும் வைரஸ , 
நேரடியான காரணமாக இருக்கலாம் . மூன்றாவது , சாதாரணமாக , வேறொரு 
நோயை உண்டாககக்கூடியதும் , பொதுவாக , பூசசிகளால் எடுததுச செல்லப 
படுவதுமான ஒரு வைரஸால் பாதிக்கப்படுவதால் , ஏற்படும் , பயங்கர வெளிய 
பாடாகவும் இருக்கலாம் . சில குழந்தைகளில் பாகடீரியாமூலமாகவோ , வைரஸ 
மூலமாகவோ எழுந்த பல ஆனடி ஜென் தூண்டலகளின் காரணத்தால் , பாது 
காப்புச் சகதி குறைந்த அளவில் இருக்கலாம் . நானகாவதாக , சூழநிலை சுற்றுப் 
புறத்தில் உருவான 

மற்றுமொரு தேவைக்குக குறைவான புற்றுநோய் 
உணடாககும தூண்டுதலும் , வைரஸுடன் சேர்ந்து இந்த நோயை உண்டாக்க 
முடியும் . பினசொன்னது உணவுப் பொருளிலும் இருக்கலாம் . 

அத்தகைய கோட்பாடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது . ஏனெனில் , 
விலங்குகளின் புறறுகோய்த துறையில் அதற்கு இணையான ஒரு நிகழ்ச்சி 
காணப்படுகிறது . வைரஸ்களையும் , இரசாயனப் பொருள்களையும் சேர்த்துச் 
செய்யப்பட்ட 

சிகிசசைகளின புற்றுநோய் உண்டாக்கும் தன்மைபற்றி , 
காலஞ்சென்ற டாக்டர். எப். ரன் ரேனால்ஸும் அவரது மனைவியும் பெருமளவு 
ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். போலியோ வைரஸும், புறறுநோய் உண்டாக்கும் 
இரசாயன சாதனமும் சேர்ந்து , புற்றுநோய் உண்டாக்கும் அதன் அளவிற்கு 
குறைவாகக கொடுக்கடபட்டாலே , பாலியோமா இலலாத சுணடெலிகளில் 
புற்றுநோய் உண்டாக்க முடியும் எனத் தெரிகிறது 

மிருகங்களில் புற்றுநோய் உண்டாவதில் வைரஸின் பங்குபற்றிய ஆராய்ச்சி , 
சென்ற 10 வருடங்களாகப் பெருமளவில் நடக்கிறது . மனிதத திசுக்களில் 
வசிக்கும் அல்லது மனிதனுக்கு நோய் உண்டாககவலல வைரஸ்கள் 120 - க்கும் 
மேலாக இருக்கினறன எனத தெரிகிறது மனிதனின் சில புற்று நோயகளுக்கு 
வைரஸகள காரணமாக இருக்கலாம் . இந்த 120 - ல் அததகைய வைரஸ்கள 
மறைந்து கிடக்கலாம் . ஆனால் , அவைகள் கண்டுபிடிக்கப்படவேண்டும் . 


விளக்கத் திரட்டு 


அடினோமா : எபிதீலியத் திசுவின் ஒரு தீங்கற்ற கட்டி . 
அனலாக் : ரசாயன முறைப்படி . ஒரேமாதிரியான 

கொண்ட மற்றொரு ரசாயனக கூட்டுப்பொருள் . 


ரசாயன 


அமைப்பைக் 


ஏ டி.பி .: அடினோசின் ட்ரை பாஸ்பேட் , மைடோகானடரியாவின் ஒரு ரசாயனப் 

பகுதியான இது செல்லின் ஒரு பாகத்திலிருந்து மற்றொரு பாகத்திறகுச 
சகதியை எடுத்துச செல்கிறது . 


பினைன் : கீழக்கண்ட குணங்களைக்கொண்ட கட்டிகளுக்கு இது (தீங்கற்ற ) 

பொருந்தும் : ( 1 ) மூலத்தி சுவைப்போன்று அமைப்புகொண்டது . ( 2) 
விரிவடையும வளாசசிமாத்திரமே உண்டு ( 3 ) மெதுவான வளர்ச்சி , அது 

நின்றுவிடவும் கூடும் . ( 4 ) மேடாஸ்டேசுகள் உண்டாவதில்லை. 
கார்சினோஜன் : புற்றுநோய்க் காரணி . இது ரசாயன , பௌதிக , உயிரியற 

பொருளாக இருக்கலாம் . 
கார்சினோமா : எபிதீலியத் திசுவின் கொடூரமான கட்டி . 
கோ - கார்சினோஜன் புற்றுநோய்த் துணைக்காரணி : இது ஒரு புற்றுநோய்க் 

காரணியாக இல்லாவிட்டாலும் , புற்றுநோய்க் காரணியுடன் ஒத்துழைத்து . 

அதன் புற்றுநோய் உண்டாக்கும் சகதியை அதிகப்படுத்துகிறது . 
டி.என்.ஏ : டி ஆக்ஸிரைபோ நூக்ளியிக் அமிலம் . ப்யூரின , பிரிமிடின் பேசுகள் , 

டி ஆக்ஸி ரைபோஸ் , பாஸ்பேட் கொண்ட ஒரு சிக்கலான கூட்டுப் பொருள , 
குரோமோசோமின் ஒரு முககியப் பகுதி . மரபுவழிக கோட்பாட்டை எடுத்துச 
செலலுவதாகக கருதப்படுகிறது ; சில வைரஸ்களிலும் காணப்படும் . 


பைப்ரோமா : இணைப்புத் திசுக்களின் ஒரு தீங்கற்ற கட்டி . 
ஆரை வாழ்வு : கதிரியக்கப் பொருள்களின் பாதி எண்ணிக்கை சிதையப் 

பிடிக்கும் காலம் . 
10 


146 


புற்றுநோய் 


லிம்பாய்டு திசுவிலிருந்து 


உண்டாகும் 


ஒரு 


ஹாட்ஜ்கின் வியாதி : 

சாாகோமா . 


ஐசோடோப் மற்றொரு ரசாயனப் பொருளைப்போன்று , அதே அணு எண 

கொண்ட ஒரு பொருள . ஆனால , அணு எடை எண் மாறுபட்டிருக்கும் . 


ல்யூகிமியா இரத்த செல உருவாக்கும் திசுக்களின் கொடூரமான கட்டி . 

இதனால் புறறு நோய செலகள நகருவனவாகவும் , இரத்த ஓட்டத்தில் 
எளிதில சுறறிககொணடிருப்பனவாகவும் தெரிகிறது . 


ல்யூகோஸிஸ . மேற்கூறியது போன்றது 


லிம்போமா : நிணநீர் முடிச்சுகள் , திசுக்களின் கொடூரமான கட்டி . 


கொடூரமானது (மலிக்னன்ட் ) : கீழக்கண்ட குணங்களைக் கொண்ட ஒரு 

கட்டி : 


- 


( 1 ) பூரணமடையாத சிறப்பு வேறுபாடு . 
( 2 ) விரிவடைந்த வளர்ச்சியும் ஊடுருவல் வளர்ச்சியும் . 
( 3 ) துரிதமாக முன்னேற்றமடையும் வளர்ச்சி 

( 4 ) மெடாசஃ.சுடன் கூடியது . 
மெலனோமா : மெலனின் என்ற கறுப்பு வர்ணப்பொருள் கொண்ட ஒரு கட்டி . 


மையிலாய்டு லியூகிமியா : எலும்பு மஜ்ஜையின துகள்கள் கொண்ட செல் 

களின கொடூரப் புறறுநோய் . இரத்தததில் அதிக அளவில் , கொடூரமான 
வெள்ளணுக்கள் இருக்கும் .. 


நியோ பிளாஸம் : புதிய வளர்ச்சி , புற்றுநோயின் மற்றொரு பெயர் . 


நியூரோ பிளாஸடோமா : முதிராத நரம்பு செல்களின் ஒரு கட்டி . சிசுப் 

பருவததிலும் , குழந்தைப் பருவததிலும் அதிகமாகக் காணப்படும் . 


ஆங்கோஜெனிக் , புற்றுநோய் உண்டாக்கும் தன்மை . 
ஆங்கோலிடிக் : புற்றுநோய் செலகளை பாதிக்கும் தன்மை கொண்டது . 
பாபில்லோமா : எபிதீலியத் திசுவின் ஒரு தீங்கற்ற கட்டி . கழலை போன்றது . 


பாலிசைகளிக் நீரகக் கரிப்பொருள் : ஒன்றுக்கு மேற்பட்ட பென்சீன் 

வட்டத்தைக் கொண்ட ரசாயனக் கூட்டுப் பொருள்கள் . 


விளக்கத திரட்டு 


147 


ரேடியோ ஐசோடோப் : ஸ்திரமற்ற ஐசோடோப் . அது உடைபட்டு . 

துகளையோ, எலக்ட்ரானையோ , ஒரு கதிரையோ வெளிவிடுகிறது . 


ஆர்.என்.ஏ ரைபோ நூக்ளியிக அமிலம் . ரசாயனப் பணபில் , டி.என்.ஏ. -ஐப் 

போனறது . மிருக செலலின் சைடோபிளாசததில் காணப்படுகிறது . 
புதப் பகுப்புடன இணைந்தது சில வைரஸகளும் காணப்படுகின்றன . 


ரானட்ஜன் ; கதிரியககததின் அலகு . ஒரு சான்ட்ஜன் 2x109 அயன்கள் 

ஜோடிகள் / மிலி. = 93 எாக் வாயுவின ஒரு கிராம் . 


சார்கோமா . இணைப்புத் திசு , எலும்பு , இரத்த நாளம் , தசைத் திசு இவை 

களின் கொடூரக கட்டி , 


சீராலஜி : இரதத வடிநீரில் உள்ள புரதங்களின் பண்பைப்பற்றிய ஆராய்ச்சி 


கலைச் சொற்கள் 


( ஆங்கிலம் - தமிழ் ) 


Alkaloid 


-- 


Antigoagulani 
Acoustic duct 
Autopsy 
Antibiotics 
Antibody 
Artery 
Axon 
Ambyopia 


A 
வெடியக் கலப்புடைய வேதியியல் 

மூலப்பொருள் வகை 
எதிர் உறை மருந்து 
ஒலிசார்ந்த நாளம 
பிணக்கூற்று ஆய்வு 
உயிர் எதிர்பபொருள் 
எதிர்ப்பொருள் அல்லது அங்கம 


தானி. 


தொடர் நாபு 
பாாவை மந்தம் 


B 


Bone marrow 
Basic unit 
Biologist 
Biochemistry 
Blue print 
Butter yellow 


எலும்பு மஜஜை 
அடிப்படை அலகு 
உயிரியலினா 
உயிரியைபியல் 
முதனிலைப் படிவம் 
வெண்ணெய் மஞ்சள் 


C 


சுன்னத்து 


Circumcision 
Cell Contact Theory 
Carcinogen 
Co - carcinogen 


11 


Cell histology 

Neoplasia 
Anaplasia 
Heterotopia 


செல் தொடர்பு தத்துவம் 
புற்றுநோய்க காரணி 
புறறுநோய இணை அல்லது துணைக் 

காரணி 
செல் இயல் 

புதுவளர்ச்சி 
வேறுபாட்டு வளர்ச்சி 
இடப்பெயர்ச்சி 


1111 


கலைச்சொற்கள 


149 


Cork 
Catalyst 
Cirrhosis liver 


தக்கை 
கிரியா வினை ஊக்கி 
ஈரல் அரிப்பு 


--- 


D 


-- 


-- 


Differentiation 
Division 
Diaphragm 
D.N.A. 
Deoxyribo nucleic acid 
Diagnosis 
Dynamic 


--- 
-- 


சிறப்பு வேறுபாடு 
பகுப்பு 
விதானம 
டி.என்.ஏ. 
டி ஆகஸிரைபோ நூகளியக அமிலம் 
வியாதி நிரணயம் 
இயக்க ஆற்றல் சார்ந்த 


--- 
-- 


E 


Enzyme 
Epidemiology 
Elasticity 
Evolution 


நொதிபபொருள் 
நோய் பரவிய நிலை 
நெகிழவுத்தனமை 
பரிணாம வளர்சசிக் கோடபாடு 


|| 


F 


Fertilized 
Fission product 
Fibrous tissue 
Focus 


பொலிவான 
பிளவுப் பொருள் 
நார்த திசு 


குவியம் 


G 


- 


-- 


Gonad 
Goitre 
Guinea pig 
Graft 
Gene 


விந்து சுரப்பி 
தைராய்டு கட்டி 
சீமைப் பெருச்சாளி 
ஒட்டவைப்பு 
ஜீன் அல்லது மரபு உறுதிப்படுத்தும் 

நுட்ப அணு 
மரபுவழிக கோட்பாடு 
கருவக முதிர்ச்சி 


-- 


Genetic code 
Gestation 


H 


- 
-- 


அககி 
நீரகக் கரிப்பொருள் 


Herpes 
Hydro - carbon 
Host 

11 


ஒம்புயிா 


150 


புற்றுநோய் 


| 


Interphase 


--- 


-- 


Interments 
Inverse relationship 
Immunity 
Integration 
Irritation 
Ionising radiation 


ஒரு நிலைக்கும் மற்ற நிலைக்கும் உள்ள 

இடைநேரம 
புதைகுழிகள் 
எதிர விகிதத தொடர்பு 
பாதிபபினமை ; பாதுகாப்பு சக்தி 
முழுமை , ஒருமைப்பாடு 
தினவு 
அயனீகரணக் கதிர்வீச்சு 


--- 


L 


நீளவாட்டில 


| 


Linear fashion 
Lung 
Liver 
Latent period 
Lesion 


நுரையீரல் 
கலலீரல 
மறைகாலம் 
நைவு 


- 


Molecule 
Microscope 
Mitosis 
Membrane 
Mutation 
Metabolism 


M 

அணுத்திரள் அல்லது மூலக்கூறு 
உருப்பெருக்கி 
உயிாமப் பிளவியக்கம 
படலம் 
திடீா மாற்றம் 
வளர்சிதை மாற்றம் 


N 


Negative contrast 
Nucleus 
Nasal sinuses 


எதிர்மறை வேறுபாடு 
உட்கரு , நூகளியஸ் 

மூக்குக் குழிகள் 
O 


--- 


Obsession 
Ovary 


மனமயககம் 
சூல்பை 


P 


| 


Pathology 
Protein 
Prostate 
Parasite 
Primitive stage 


நோய்க்குறி இயல் 
புரதம் 
ப்ராஸ்டேட் 
ஒட்டுண்ணி 
தொடக்க கால நிலை 


|| 


151 


லைச்சொற்கள் 


கணையம் 


Pancreas 
Primary 


--- 


முதல்நிலை 


|| 


Reversible 
Radiation 
Radot 
Radio active 


- 


R N A. 
Ribo nucleic acid 
Radical mastectomy 


- 
--- 
- 


-- 


| 


- 


Static 
Spleen 
Stomach 
Somatic 
Somatic mutation 


| 


-- 


--- 


Selective absorption 
Secondary 


R 
மீள்தன்மை 
கதிர்வீச்சு 
தொலைப்புலமானி 
அணுசசிதைவினால் வெளிவரும் 

கதிர்கள் அல்லது கதிரியக்கம 
ஆர்.என.ஏ. 
ரைபோ நூக்ளியிக அமிலம் 
அடியோடு அகற்றப்படும் முலை 
S 
நிலை அமைதி சார்ந்த 
மண்ணீரல் 
இரைபபை 
உடற்கூறு சார்ந்த ( சொமாடிக் ) 
உடற்கூறு சார்ந்த திடீர் மாற்றம் , 
அபீஜத திடீர் மாற்றம் , 
சொமாடிக திடீர் மாற்றம் 
தோவு கிரகிப்பு 
இரண்டாம் நிலை 
T 
திசுவளர்ச்சிக் கலவைப் பொருள் 

அல்லது ஊட்ட ஊடகம் 
குறிப்பிட்ட அமைப்பு 
உணவூட்டஞ் சார்ந்த நரம்புகள் 
U 
சுருள் நீங்க 
சிறுநீர்ப் பை 
கர்பபப் பையின கழுதது 

புற ஊதா அல்லது ஊதா மேற்கதிர் 
V 
சிரைகள் 
நோய் எதிர் பால் 
அல்குல வாய் 


Tissue culture 


-- 


Typical 
Tropbic nerves 


--- 
-- 


Uncoil 
Urinary bladder 
Uterine cervix 
Ultra violet 


--- 


-- 


| 


Veins 
Vaccine 
Vagina 


= 


-- 


W 


Warts 


கரணைகள் 


கலைச்சொறகள் 


( தமிழ - ஆங்கிலம் ) 


அ 


| 


அடிப்படை அலகு 
அணுததிரள் 
அயனீகரணக கதிர்வீசசு 
அககி 
அல்குல வாய் 
அடியோடு அகற்றப்படும் முலை 


Basic unit 
Molecule 
Ionising radiation 
Herpes 
Vagina 
Radical mastectomy 


இரண்டாம் நிலை 
இயகக ஆற்றல் சார்ந்த 
இரைப்பை 


Secondary 
Dynamic 
Stomach 


ஈ 


ஈரல் அரிப்பு 


Cirrhosis liver 


உட்கரு 
உடற்கூறு சார்ந்த 
உயிர் எதிர்ப்பொருள் 
உயிர் இயல் 
உருப்பெருக்கி 
உயிர் இயைபியல 
உயிாமப் பிளவியக்கம் 
உணவூட்டஞ் சார்ந்த நரம்புகள் 


Nucleus 
Somatic 
Antibiotic 
Biology 
Microscope 
Biochemistry 
Mitosis 
Trophic nerves 


|| 


ஊதா மேறகதிர 
ஊட்ட ஊடகம் 


- 


Ultra - violet 
Tissue culture 


கலைச்சொற்கள் 


153 


எ . 


எதிர் உறை மருந்து 
எதிர்மறை வேறுபாடு 
எலும்பு மஜ்ஜை 
எதிர் அங்கம் அல்லது எதிர்ப்பொருள் 


Anti coagulants 
Negative contrast 
Bone marrow 
Antibody 


ஐ 


ஐசோடோப் 


Isotope 


ஒ 


ஒருமைப்பாடு 
ஒலிசார்ந்த நாளம் 
கட்டவைப்பு 
ஓட்டுண்ணி 


Integration 
Acoustic duct 
Graft 
Parasite 


| 


ରୁ 


ஓம்புயிர் 


Host 


| 


க 


--- 


கரணைகள் 
கருவக முதிர்ச்சி 
கல்லீரல் 
கர்ப்பப் பையின் கழுத்து 
கணையம் 
கதிர்வீச்சு 
கதிரியக்கம் 
கிரியா வினை ஊக்கி 
குவியம் 


Warts 
Gestation 
Liver 
Uterine cervix 
Pancreas 
Radiation 
Radio - active 
Catalyst 
Focus 


- 


- 


சிறப்பு வேறுபாடு 
சிறுநீர்ப் பை 
சிரை 
சீமைப் பெருச்சாளி 
சுன்னத்து 
சூல்பை 
செல் தொடர்பு தத்துவம் 
செல் இயல் 


|||||| 


Differentiation 
Urinary bladder 
Vein 
Guinea pig .- 
Circumcision 
Ovary 
Cell contact theory 
Histology 


154 


புற்றுநோய் 


த 


தசுகை 
தமனி 
திடீர் மாற்றம் 
திசுவளர்ச்சிக் கலவை 
தினவு 
தேர்வுக் கிரகிப்பு 
தொடர்நரம்பு 
தொடகககால நிலை 
தொலைப்புலமானி 


Cork 
Artery 
Mutation 
Tissue culture 
Irritation 
Selective absorption 
Axon 
Primitive stage 
Rador 


1 


5 


- 


- 


நார்ப்பொருள் 
கிலை அமைதி சார்ந்த 
நீரகக கரிப்பொருள் 
நுண்ணுயிர் எதிர்ப்பொருள் 
நுரையீரல் 
நூகளியஸ் 
நெகிழ்வுத்தன்மை 
நொதிபபொருள் 
நோய நிரணயம் 
நோய் எதிர் பால் 
நோய்க்குறியியல் 
நோய் பரவிய நிலை 
நைவு 


Fibrous 
Static 
Hydro - carbon 
Antibiotic 
Lungs 
Nucleus 
Elasticity 
Enzyme 
Diagnosis 
Vaccine 
Pathology 
Epidemiology 
Lesion 


--- 


- 


விந்து சுரப்பி 
விதானம் 
வெண்ணெய் மஞ்சன் 


Gonad 
Diaphragm 
Butter yellow 


பகுப்பு 
பரிணாம வளர்ச்சிக் கோட்பாடு 
படலம் 
ப்ராஸ்டேட் 
பாதிப்பின்மை 
பார்வை மந்தம் 


Division 
Evolution 
Membranc 
Prostate 
ImmUsity 
Amblyopia 


- 
4 


155 


கலைச்சொற்கள் 


-- 


பிளவுப் பொருள 
பிணககூற்று ஆய்வு 
புறஊதா 
புதைகுழிகள் 
புற்றுநோய்க் காரணி 


Fission product 
Autopsy 
Ultra - violet 
Interments 
Carcinogen 
Co - carcinogen 

do 
Protein 
Fertilized 


| 


துணை 


இணை 
புரதம் 
பொலிவான 


ம 


மறைகாலம் 
மனமயககம் 
மண்ணீரல் 
மரபுவழிக கோட்பாடு 
மரபு உறுதிப்படுத்தும் நுட்ப அணு 


Latest period 
Obsession 
Spleen 
Genetic code 
Gene 
Reversible 
Primary 
Molecule 
Nasal sinuscs 
Blue print 


மீள்தனமை 


- 


முதலநிலை 
மூலக்கூறு 
முக்குக் குழிகள் 
முதனிலைப் படிவம் 


| 


பொருட்குறிப்பு அகராதி 


ஆங்கிளெம் , 91 
ஆல்பா துகளகள் , 38 
ஆணட்ருஸ , 135 
ஆணஜியோமா , 32 
ஆண்டிஜென்கள் , 108 , 113 , 139 
ஆாசனிக , 23 , 40 , 42 

கதிரியக்க , 88 
ஆர்பெக, 82 
ஆணகுறி , 30 , 31 


அடினோமா . 129 
2- அசிடைல் அமைனோ புளோரின் , 

39 , 57 , 83 , 125 
அடினோசின டிரைபாஸபேட , 6 , 73 

( A. T. P1 
அடினோவைரஸ , 135 , 139 
அட்ரினல் சுரப்பி , 77 , 98 , 100 
அப்ளடாகசின , 127 
அகரிகோலா , 42 
அலமேயடா , 137 
அமீதாபடரின , 105 
அமைன்கள - வாசனையுளன , 56 , 67 , 

126 
அமைனோ அமிலங்கள் , 107 
2 - அமைனோ அசோடோலுவீன் , 126 
4- அமைனோ டைடீனைல் , - 7,126 
2 - அமைனோ--நாபதலால , 126 
அமைனோபட்ரீன , 105 
4 - அமைனோ ஸ்டிலடீன் , 105 
அனாபேஸ , 11 , 105 
அண்டா வாணட் , 139 
அபமெயீன ஆர்ஜினஸ் , 23 
அர்ஜெனடீனா, 29 
அட்கினஸ ஹேட்லி , 100 

அறுகுண்டு வெடிப்புகள் , 50-59 
அயாடன , 38 
அசாசெரின , 107 
அசோ சாயங்கள் ( கார்லட் சிவப்பு 

பறறிக காணக ) 
அலிகள் , 28 
அயம் - கதிரியக்க , 92 
அறுவை சிகிசசை , 88-90 
அலை வழிகாட்டி தொழில் நுணுக்கம் , 

93 
அமெரிக்கா -25-9 , 32, 43,91 
அணுசகதி நிலையங்கள் . 92 
அயோடின் , 29 , 88 , 100 

கதிரியக்க , 88 , 92, 94 
அயம கதிரியக்க , 92 
அன்னக குழாய் , 18 


இ 
இங்கிலாந்து , 43-4 
இலஙகை , 29 
இவர்சன் , டி.சி., 35-6 
இனப்பெருக்க -சிறுநீர் மண்டலம் , 89 
இபால , 124 
இரைப்பை , 22 , 26 , 32 , 67,87 
இசிகாவா , கே . 52 
இம்பரான் , 129 
இம்பீரியல் புற்று நோய ஆராய்ச்சிக 

குழு , 77 , 99 , 110 
இம்பீரியல் வேதியியல் தொழில்கள் , 70 
இன்மேன் , 138 
இன்டா பேஸ , 9 
இரட்டையர்கள் , 32-3 


ஈ 


ஈஸ்ட்ரஜனகள் , 57 
ஈஸ்ட்ரோன் , 58 


உயிரின மறுவளாச்சி , 16 
உன்னா, 38 
உடலின் 

பாதிப்பினமை நுட்பங்கள் , 
16 , 109 
உணவுக் குழாய் , 22 


பொருட்குறிப்பு அகராதி 


157 


எ 


உலோகப் புறறுநோய் ஊக்கி , 129 கர்ப்பப் பைக் கழுதது 21 , 30 , 87 . 
உரேனியம் , 115 

89 , 93 , 
உட் , 38 

அறுவை சிகிச்சை , 23 
உட்ஸ் , 137 

கஙக்ரி, 29 , 36 , 38 
உயிர் அறுவை எதிர்ப்புக் கொள்கை , கவாஹடா , 38 
63-64 

கரேபர்க , 118 
கல்லீரல , 8 , 15 , 18 , 35 , 41 , 59. 94 
கணையம , 89 

கதிர் வீசசு ( எகஸ் ) , 38-40 , 49 , 69 , 
எகஸ் கதிர் இயந்திரம , 92 

71 , 82 , 89 , 93 
கதிரகள் , 38 , 40 , 58 , 75 , 

கதிரியக்க ஐசோடோப்புகள் , 87 , 91 
84-87.92 , 132 

98 
எலும்பு , 59 , 66 

கதிரியககம , 42 , 50 , 58 , 59 
எலும்பு மஜ்ஜை , 1 , 4 , 15 , 20 , 87 , 93 
எகஸ் போலியேடில் சைடாலஜி , 87 

( எகஸ } சிகிசசை , 89-91 

கதிரியக்க மானி , 88 
எச . என் . , 2 , 69 , 102 

காஷமீர , 29 , 36 
எட்டி , 77 , 78 , 133 

காபளாண , 

83 
எகிப்தியர்கள் - புராதன , 23 

காபிசாரோ, எம் .. 23 
எஹ்லரிச பால் . 95 

காகசாயடுகள் , 25 , 29 
எயசெல் பாக - வான் , 110 
எலக்டரான் உருப்பெருக்கி , 3 , 7 , 8 , காரெல , 76 

காயடிததல , 28 , 98 
74 , 79 , 81 

கார்டன் , 72 
எலலிசன் , 107 

காஸ்டராஸ கோப 87 
எண்டோ பிளாசம் , 6,7,96 

காமா - கதிர்கள் , 49 , 88 , 92,93 
எணடிக நாப் , ஜே . பி . , 35 

காலன கிளாடியஸ் , 23 
எனஸைமகள் , 2 , 6 , 7 , 67 , 73 , 95 

காயச்சல , 36 
எபரூஸஸி , 132 

கிளாா , 54 
எபிகாாசினோ ஜெனிஸிஸ் , 84 

கிளாய்ன் , 38 
எபிதீலியம் , 33 

கிளைகோஜன் , 5 
எபாகசைடுகள் , 123 

கிராபி , 75 
எர்ஸபர்ஜ் , 41 

கிரேககாகள் - பழங்கால , 23 
எதியோனின் , 59 , 71 

கிரின்ஸ்டீன் , ஜே.பி. , 112 
எதிலீன் இமிபின்கள் , 103 , 112 

கிரீன உட . எப . ஸி . 101 
எகஸ் போலியேடிவ் சைடாலஜி , 87 

கிராஸ் , 74,76,111 , 132 
ஏ . சி . டி . எச . , 101 

கிறிஸ்டி மருத்துவமனை , 91 , 

கிளார் , 54 
ஒ 

கிராப்பா, ஜே . டபிள்யூ... 52 
ஒளிர் நிறமாலை , 53-4 

கினோசிடா, ஆா . , 56 , 
ஒருமைப்பாடு , 15 

கிளிஞ்சல கட்டி , 61 
ஒப்பனஹீமர் , 126 

குழாய புகைபிடித்தல் , 44-9 , 117 
குரல்வளை , 27 
குடல் , 5 , 26 , 32 , 60 , 87,97 , 105 

குரோமோசோம்கள் , 7 , 11 , 69 , 70 
கருவளர்ச்சியின் எச்சங்கள் - கோட் 105 
பாடு , 110 

குரோமோடிட்டுகள் , 9 
கய் மருததுவமனை , 100 

குரோமேட் , 42 
கர்ப்பம் , 31 , 28 

குளோரம பூசில் , 102 
12 


க 


158 


புற்றுநோய் 


ஜீன்சன , 


ஸ 


குதிரைக்காட்டி , 60 

செல் சிதைக்கும் பொருள்கள் , 21 , 
கூப்பர் , ஆர் . எல் . , 47 

101 , 104 , 111 , 112 
கேசியம் - கதிரியக்க . 93 

சென்டரியோல , 10 
கேமரான் , ஜி . , 25 , 60 

செனடரோமீர் , 10 , 11 
கேமபல , ஜே . எம் ., 45 , 47 

செனட்ரோசோம , 6.7 , 9 
கென்னவே சர் . எர்ணஸ்ட் , 36 , 54 செஸடா பியட்டி ஆராய்ச்சிக் குழு , 70 
கோல் , டபிள்யூ . எச. , 35 , 36 

செஸ்டா மேன , 78 
கோல்ட் ஹேபா , 127 

சைண்டா, 30 
கோல்ட் பிளாட் , எச . , 60 

சைடோபிளாசம் , 5 , 8 , 14 , 77 
கோஹன ஹீம . 24 , 110 

தளம் , 6,9 
கோபால்ட் கதிரியக்க , 92 , 93 

சொமாடிக திமர் மாற்றம் : (அபீஜ 

திடீா மாற்றம் , ) பி , 82, 83,131 

சோடியம - கதிரியக்க , 94 
சருமம் , 15 , 21 , 30 , 38 , 42 , 52 , 66 , 
89 , 93 

ஜ 
சாயங்கள் , 55 , 59 , 62 , 71 
சாமப்சன - ஹாணட்லி , 84 

ஜப்பான் , 50 
சாாகோமா , 66 , 74 , 128-30 

8 , 13 , 31 , 62 , 70 , 82 , 
சாவேஜ, டி . , 32 . 

130 
சிறுநீர்ப்பை , 1 , 38 , 48 , 87 , 93 , 

ஜெனளன் , 61 
123-6 

ஜேகோப்ஸன் , 106 
சிகரெட் 

புகைபிடித்தல , 44-9, 
115-20 
சிறப்பு வேறுபாடு , 13 , 18,33,34 , ஸமித் , 61 
126 

ஸபிண்டில் , 7 
சிறுநீரகங்கள் , 1 , 4 , 8 , 

1 , 4 , 8 , 16 , 88 , ஸ்டீனர் , 25-8 , 84 
127 

ஸ்டீபன்ஸ , 38 
சிஸடோசோமா ஹெமடோபியம் , 38 

ஸடூவாட் , 76 , 77 
சிமமன்ஸ , 79 

ஸ்டிககர் , 60 
சிறுநீர் , 41 , 67 

ஸ்டாகஸ , பி . , 45-6 
சுன்னத்து , 30 , 31 

ஸ்டோகர் , 78 
சுணடெலிகள் , 62 

ஸடால் , 103 
சூல் பைகள , 28 , 60 , 98 , 103 

ஸ்டராங , 83 
செனஷியோ அல்கலாய்டுகள் , 59,71 , ஸடராணஷியம - கதிரியகக , 50 , 58 
128 

ஸ்டிரைல 430 , 39 
செகுவீனா , 38 

எஸ் . வி . 40 , 134 , 137 
செலகள் : , 

புற்றுநோய் , 18 ; பகுப்பு : ஸ்விட்சர்லாந்து , 29 
1 , 4 , 7 , 8 , 12 , 21 , 34 , 70 , 78 , 
91,94 , 105 ; ஹீ - லா , 
கொடிய , 18 , 20 , 21 , 36 , 

ஷ 
68 , 71; படலம , 5 , 7 , 14 ; செல் ஷலைடன் , 2 
இடப் பெயாச்சி , 20 , ஈடு செய்தல் , ஷமிட் - ருப்பின , 135 
15 ; இனபபெருக்க , 5 

ஷவான , 2 , 24 
செல் தொடாபு தததுவம் , 71 

ஷில்ட்ஸ- வாரன , 50 
போஷாக்கு , 71 

ஷிமகின் , 110 
அமைப்பு , 20 , 24 

ஷோப் , 73 , 111 , 136 


77 ; 


. 


பொருட்குறிப்பு அகராதி 


159 


தையோயூரியா , 59,71 , 127 
டவீன் , 129 

தைமிடீன் , 92 
- யூரான் ரேய்னால்ஸ , 141 

தைமஸ , 15.76 

தைராய்டு சுரப்பி , 20 , 29 , 71 , 87 , 
ட்ரோசோபிலா , 82 , 127 

93 , 
டால டாாப , 139 
டானிக் அமிலம் , 59 , 71 
டிலோர் , 38 
டிமெரெக் , 81 
டி ஆகஸி ரைபோ நூகளியிக அமிலம் , நஞ்சுக்கொடி , 20 
( D.N.A. ) . 5 , 8 , 9 , 11 , 70 , 72 , 

நாளமிலலா சுரப்பி , 36 
79 91 , 105 , 107 , 119 , 122 , 133 a நாபதல மீன , 83 
டிமாயோரகா, 79 

B 

56 , 67 , 83 , 125 
டிரெய்ஸடபிள்யூ , 53 

நவாஜோ இந்தியர்கள் , 30 
டிமமிஸ் , 104 

நிணநீர் நாள் அடைப்பு , 84 
டிரெண்டின , 135 

மண்டலம் , 15 , 20 , 35 . 
டிரை எதிலீன் மெலமைன் , 103 

250 , 75 , 34 , 104 
பாஸ்பரமைட் , 103 

நியூரோபிளாஸடோமா , 36 , 103 
தையோ மைட , 103 நியூரோஸபோரா , 83 
டிரைடியம , 93 

நீவ் , ஈ . எப் . , 29 
மலோபேஸ் , 10 , 11 

நீயட செல் , 38 
டேவிஸ் , 38 

நீக்ராய்டுகள் , 25-9 
டேடம , 83 

நீரகக கரியம் - கதிரியக்க , 53 , 66,70, 
டைசா , ஈ . , 62 

83 
டைமீதைல நைடரோசோ அமைன் , 125 

நுரையீரல , 26 , 30 , 38 , 41-9 , 6 , 
9.10 ,, 1 , 2 , பென்சாந்தரசீன் , 121 

71 , 86 , 93 , 118 
4 அமைனோ அசோபென்சீன் 

புற்றுநோய் : வயதுக் காரணம் 
( வெண்ணை மஞசள பாாககவும் ) 

கள் , 43 , 48 
டை ஈதைல் ஸ்டில் போஸ்டீரால் , 58 மரணங்கள் , 43 , 42 , 120 
1 : 2 : 56 டைபென் சாந்த்ரசீன் ,, 54 பால சமபந்தமானது , 43-45 
டோல் , ஆர் .., 43 , 44 

புள்ளி விபர சான்றுகள் , 43 
டோபான் , 102 

சிகிசசை, 48-51 
டோா மாஷ்கின் , 81-2 

துண அலை வால்வுகள் , 92 
நூக்ளியோலஸ, 8 , 9 , 11 

நூகளியஸ ( உடகரு ) , 5-9 , 11 , 15 , 
த 

72 , 77 , 79,96 
தங்கம் - கதிரியக்க , 91-94 

நெகரோனி , 77 , 78 , 136 
தசைகள் , 66 

4- நைடரோபீனைல் , 124 
தினவு , 68 , 85 , 108 

நைடரஜனமஸ்டர்டுகள , 70 , 82 , 100 , 
திசு அமைப்பு . 20 

111 
திசு வளாச்சிக் கலவை , 76,81 , 105 , 4- நைட்ரோ குவினோலின் 
113 

என்- ஆகஸைடு , 123 
திவி , எச , 101 

நைடரோமின , 103 
திருவிதாங்கூா , 29 

நோவோ எமபெசின , 102 
துவக்கிவைக்கும் சாதனம் , 128 , 140 நோவினஸ்கி . எம் ஏ . , 110 
தென இந்தியா , 29 

நோய பாதிப்பு , 36 
தேன வண்டுக கட்டி , 61 

நோய பரவிய நிலை , 139-40 
தையோசிடமைட் , 127 

நிர்ணயம் , 86-8 


160 


புறறுநோய் 


புரோபேஸ, 9 

புராஸடேட சுரப்பி , 20 , 27 , 35 , 66 , 
ப்ராகடோஸ்கோப் , 88 

89 , 94 , 98 
ப்யூரின்கள் , 124 

புரோபைல் தையோயூரசில் , 71 
ப்ரீபென் , 38 

புரதங்கள் , 6 , 9 , 14 , 72 
பர்கெனல் , 106 

புல்மன் , 124 
பர்டெட் , 83 

புனித பார்த்தலேமியூ மருத்துவமனை , 
பர்க்கிட் , 139 

91 
பானெட் , 138 

புற்றுநோய -உயிர் இயைபியல , 110 
பரம்பரை , 5 , 11 , 137 

புரோமின் - கதிரியக்க , 93 
பயண அலை நீள் முடுக்கி , 92 

புல்புருக ஆர்.டி., 100 
பழைய ஏற்பாடு , 23 

புணாசசி , 31 
பருவமடைதல் , 28 

5 -புளுரோயூரசில் , 107 
பாலிசைதீமியா வீரா , 94 

புற்றுநோய 
பாாலிமா படலங்கள் , 38 , 59 , 71 

வயதுக காரணங்கள் , 60-66 
பாட் - பெர்ஸைவல் , 2 , 4 , 38 , 52 , 112 

காரணங்கள் , 65-84 
பாகடீரியா , 16 , 24 , 95 , 132 

வேதியியல சிகிச்சை , 95-112 
பால்ட்வின , 129 

மருத்துவமுறை , 20 
பார்ஸ்கி , 128 

தேக அமைப்புக் காரணங்கள் , 21 , 
பாஷபோாடு , இ . எச ... 111 

27 
பார்பர் , 104 

மரணங்கள் , 25 , 34 , 35 
பாஸபெர்க , 72 

நோய நிரணயம , 86-8 
பாபிலலோமா , 40 , 84 , 128 , 135 சுற்றுப்புறக் காரணங்கள் , 21 , 26 . 
பாராஸெல்சஸ் , 41 

29, 32 , 38 , 54 
பாரோடிட் சுரப்பி , 74-8 

நோய் பரவிய நிலை , 137-41 
பாஸி , ஆர்.டி. , 52 

மண்ணூல் இயல் காரணங்கள் , 
பாஸ்பெட் - கதிரியக்க , 88 

29-37 
பாஸவரம் 93 , 94 

மரபுவழிக காரணங்கள் , 30 
பினாந்த்ரீன் , 123 

செல் இயல் , 20 
பிரண்ட் , 75 , 132 

ஆகாய அசுத்த விளைவு , 37 , 48 , 
பிளெக்ஷ்ணர் - ஜாப்லின் கட்டிகள் , 61 119 
பிஷெர் , சா . ஆர் . , 119 

உணவின் விளைவு , 30 , 36 
பிஷெர் , பி . , 55 

உடல் நல இயலின் விளைவு , 30 
பிர்கெட் , 110 

புகைபிடித்தலின் விளைவு , 27 , 36 , 
பிடாட்ரோன் , 92 

39 , 42 
பிரவுண் - பியர்ஸ் கட்டி , 62 

சூரிய வெளிச்சத்தின விளைவு , 30 
பிராங்கோஸ்கோப் , 86 

சர்வதேச இயக்கம் , 113 
பிராட் ஃபோாடு ஹில் - ஏ. , 44 

மனிதப் புற்றுநோயின இயற்கை 
பிளம் , 82 

வரலாறு , 33-7 
பிளாக் , பி . 53 

செயதொழில் காரணங்கள் , 38-51 
பிட்னர் , 73 , 111 , 133 

இன விளைவுகள் , 25-31 
பிராணவாயு அற்ற நிலை , 60 

கதிரியக்க சிகிசசை , 84-94 
பிரிமிடீன்கள் , 106 , 112 

ஆராய்ச்சி , 36-63 
பிரோபைல் தையோ பூரசில் , 71 

தானாகவே குறைந்துபடும் தன்மை , 
பிளாஸ்டிக படலம் , 127 

35 
பிட்யூடரி சுரப்பி , 98 

அறுவை சிகிச்சை , 88-90 
புளுடோனியம் , 59 

தோற்றத்தின் பல கோட்பாடுகள் . 
புரோமடர் , 128 , 140 

23-4 


பொருட்குறிப்பு அகராதி 


161 


1 


புற்றுநோய் : 

மிருகங்களில் இடம் மாற்றி அமைக்கப் 
சிகிச்சை , 86-94 

படுபவை , 61-4 
இனமும் , பூகோளமும் , 25 

மிருகங்கள் புற்று நோய் , 60 , 64 
ரசாயன காரணிகள் , 65-71 

மீயோசிஸ் , 12 
பரீக்ஷார்த்த முறைகள் , 51 , 64 மீன் கட்டிகள் , 61 
நுட்பமுறைகள் , 121-9 

மீதைல் கோலாந்த்ரீன் , 83 
வைரஸ்கள் , 24 , 60 , 73 , 81 , மீதேன் சல்பொனைல் ஆக்ஸைல் 
129- 1 

அல்கேன் , 104 
வைரஸ்கள் , 24 , 60 , 73 , 81 , முஸ்லீம்கள் - ஆண்கள் , 30 
129-41 

முல்லர் , 81 
ஊக்கிகள் , , 

27 , 29 , 36 , 38 , 51 , முலை ( பெண் ), 1 , 18 , 22 , 26 , 30 , 32 
64 , 65-85 , 118 , 127 

35 , 89 , 96 , 99, 104 - 
1 : 2. பென்சாந்த்ரசீன் , 47 , g 54 , முன் தொண்டை , 35 
122 

மூச்சுக் கிளைக் குழல் , 35 , 43 
பெக் , 80 

மூச்சுக் குழல் மண்டலம் , 22 , 37 
பென்சிடின் , 41 , 56 , 124 

மூளை , 67 , 88 , 93 
பென்ஸ் பைரீன் , 46 , 51 , 54 , 126 , மூர் டாக்டர் அலிஸ் , 108 
129 

மூக்குப் பொடி , 47 
பெரன்ப்ளம் , 126 

மூச்சுக் குழல் , 43 
பெர்கமோ , 38 

6 - மெர்காப்டோப்யூரின் , 106 
பெல்ட்மேன் , 130 

மெர்க் குழு , 135 
பெர்குசன் , 38 

மெடாபேஸ் , 9 , 10 , 105 
பெண் விந்து , 2-5 , 13 , 14 , 31 . மெடாஸ் டேஸிஸ் , 17 , 35 , 48 , 60 , 
பெல்லர் , எஸ் .., 41 

79 , 84 , 96 , 98 , 100 . 
பெர்ஷியர்கள் - ஆதிகால , 23 

மெதியோனின் , 72 
பேட்மன் , 104 

மெக்சிகர்கள் , 26-9 
பேரியம் , உணவு 87 

மெடபோலைட் எதிர் மருந்துகள் , 104 , 
பைரீன்கள் , 124 

112 
பைப்ரோசைட் , 10 

மெலனோமா , 132 , 136 
போல்ட்ஸ் , எல் . , 62 , 98 

மெல்பலான் , 102 
போலிக் அமிலம் , 104-6 , 113 

மேயோ கிளினிக் , 91 
போரேட்டுகள் , 94 

மேனியர்டு , 53 
போடியான் , 36 

மையோசின் , 14 
மொல்லூஸ்க் கட்டிகள் , 61 
மொலோனி , 130 , 137 . 

மொராவ் , 110 
மங்கோலாய்டு , 25-9 
மயிலாய்டு லியூகிமியா , 103 
மயீலிரான் , 104 , 122 
மண்ணீரல் , 15 , 93 

ரத்தம் , 15 , 16 , 20 , 34 
மசோவ்ஸ்கி , 135 

சிவப்பு அணுக்கள் , 15 
மருந்து எதிர்ப்பு சக்தி , 54 , 95 , 96 வெள்ளை அணுக்கள் , 3 , 4 , 15 
மலக்குடல் , 89-90 
மக்குலோக் , 77-78 
மதராஸ் , 29 

ராப்சன் , 81 
மனோவ்ரியஸ் , 38 

ராண்ட் ஜன், 49 
மிருகங்களில் தானாகவே உருவாகும் ராஸ் , எச் . ஸி . , 52 
கட்டிகள் , 60-7 

ராஸ் , டபிள்யூ . ஸி . , 69 


ம 


ர 


| 


ரணம் , 18 
ராஷ்சர் , 132 


வாய் , 90 


8 , 133 


1 


162 

புற்றுநோய் 
ராயல் புற்று நோய் மருத்துவ மனை , வாய் அறை , 29 

53-4 
ராயல மாாஸடன , 91 

வார்த்திண , 32 
ரிச்மாண்டு , 129 

வாலபோல , 70 
ரூஸ , 73 , 78 , 111 , 133 

வாலகமா கட்டி , 61 
ரெஹன் , எல் , 38 , 40 

வாலகமன , ஆர் . வான் , 52 
ரெடிமே பிளாஸ்டோபா , 21 , 32 விதைப பை , 24 , 52 
ரைலி , 136 

விந்து , 3 , 5 
ரைபோ நூக்ளியிக அமிலம் ,( R. N.A.) விந்து சுரப்பி , 15 , 97 , 98 
8 , 80 , 132 

வீலர் , 130-132 
புரதம , ( R. N. P.) வெளிவரும் வாயுக்கள் , 46-7 

வெண்ணை மஞசள் , 39 , 59 , 71 , 83 , 
ரேடார் , 92 

124 , 128 
ரேடியம் , 91 

வெற்றிலை பாக்குக் கொட்டை , 29, 31 
வெஸ்டர் காாடு , 83 

வைடமின் பி . பிரிவு , 6,36 
பமாகீவா , கே . , 52 

வைரஸகள , 16 , 24 , 51 , 60 , 81 , 
பிட்ரியம , 93 , 99 

112 , 114 , 142 
யூதர்கள , ஆணகள் , 30 

மனிதக கடடி , 79 , 139 
யூரதேன , 59,71, 129 

ஜந்துககள வழி , 142 
யேமன - யூதர்கள் , 30 

கட்டியைச சிதைப்பன , 109 
யோஷிடா , டி ., 56 

பாபவோ பிரிவு , 133 
தற்செயல வைரஸ் , 134 
பாலியோமா , எம் . எச . , 77-80 

அதிகப் பாதிப்பு , 133 
லகாசேன் , 57 

எஸ் . வி , 40 , 135 
லடாாஜெட் , 79 
லாகடிக ஹைட்ரோஜினேஸ் , 134 

ஹ்யூபா, 40 
லாரியோனாவ , 103 
லார்சன் , 103 

ஹ்யூப்னர் , 139 

ஹககின்ஸ , 97 
லிதியம் , 93 

ஹாவட்ஸன , 138 
லிம்போமா - ஆப்பிரிக்கா , 139-40 ஹார்ண , 78 
லிம்பமடோசிஸ் - வைரஸ் , 135 

ஹாாமோன்கள் , 14 , 21 , 57. 68 , 
லீச்ச , 38 

102 , 109 , 133 
ல்யூகிமியா , 20 , 43 ,58, 66,88 , 99. ஹாட்ஜகின் வியாதி , 103 
104 , 132 , 136, 138 

ஹாஸ்டா லிக , 138 
ல்யூவிஸ் , ஈ . பி . , 50 

ஹார்ட்வல் , ஜே . எல . , 55 
ல்யூக் , 73 , 110 

ஹார்ட்டங , எப் . எச் . , 41 

ஹார்ட்டிங் , 38 
வ 

ஹாரெல் , 79 
வர்ச் சோவ , 2 

ஹார்டிங் - பேஸி கட்டி , 61 
வளாசிதை மாற்றம் , 41 , 87 

ஹானா, ஏ . என. , 110 
வயிறு , 25 

ஹானஸ் , 52 
வளாச்சி , 13 , 22 

ஹால்ஸ்டெட் , 90 
அசாதாரண , 16-22 

ஹீன் , 38 
துரித வளர்ச்சி , 21 , 128 

ஹீகர் , 53 , 54 
திசுவின் புதிய வளர்ச்சி , 20-4 ஹூக ராபாட , 2 
சாதாரண , 13-16 

ஹடாவ் , ஏ . , 59 , 99 , 102 
விகிதம் , 20 

ஏ . ஜே . , 141 


* 


. 


1 


பிழை திருத்தம் 


பக்கம் 


வரி 


பிழை 


என்றும் 


1 
33 


2 
2 
3 
9 
18 


இறுதி வரி 


29 
5 


ராபர்ட் ஹீக் 
மனிதாகளின் 
புலப்படுத்துகின்றது . 
ஆரோககியமான 

கொடூரமான 
சாக அடிக்காமல் 

செய்கின்றன 
பிணககூற்று ஆயவு 
களில் 15 % காக 
சாய்டுகள் 


21 


29 


26 


7 


முடிவுகளை 


38 


16 


ரசாயனக 

கூட்டுப் 
பொருள் என்பது , 


திருத்தம் 
எனினும் 
ராபர்ட் ஹூக் 
மனிதக கண் . 
புலப்படுகின்றது . 
ஆரோக்கியமான செல் 

கொடூரமான 
சாக அடிக்காமல் 

சேதம் செய்கின்றன . 
பிணக்கூற்று ஆய்வு 
களின் 
ஆராய்ந்திருக்கிறா . 
இவைகளில் 75 % 

காகசாய்டுகள 
ரசாயனக கூடடுப் 
பொருள் என்ன 
என்பது 
புகைபிடிப்பவரிடையே 
தோன்றும் உதடுகள் , 
வாய் இவைகளின் 
புற்றுநோய் , 
கிந்திய இடையாகளி 
டையே தோன்றும் . 
வயிற்றுச சரும 
விளைபொருள்கள் 

போன்றவைகளால 
அஸ்பெஸ்டாஸ் பஞ்சா 
லைத தொழிலாளர் 
களிடையேயும் , இரும 
புத் தாது சுரங்கத் 
தொழிலாளர்களிடை 
யேயும் இரும்புத்தாது 
சுரங்கத்தொழிலாளர் 
களிடையேயும அதிக 


38 


18 


புகைப் பிடிப்பவரிடையே 
தோன்றும் வயிற்றுச் 
சரும் 


வடக 


40 5 


42 


32 


விளைபொருள்கள் 

போன்றவைகளில் 
அஸ்பெஸ்டாஸ் பஞ் 
சாலைத் தொழிலாளர் 
களிடையேயும் அதிக 
அளவில் 


அளவில் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


44 
45 
45 


32 
16 
16 


59 
59 
70 


7 
7 
8 


73 
77 
77 
91 


19 
7 
9 
32 


சுழற்சி 

அழற்சி . 
இவர்களில் 20 % 

இவர்களில் 2 % 
புகைப் பிடிப்பவர்கள் . 

புகை பிடிப்பவர்கள் . 
25-34 

ஆனால் , இப்போது 

25-34 . 
உடலில் பொதிந்தால் உடலில் பொதிததால் 
செல்லோமேன் 

செல்லோபேன் 
இருபிணி மூலக்கூறு இருபணி மூலக்கூறு 
குரோமமின் 

குரோமோசோமின் 
ல்யூகோசிஸ் 
ஹீ - லா 

ஹீ - லா 
கதிரியக்க ஒளி ஐசோ கதிரியக்க ஐசோடோப் 
டோபகளிலிருந்து 

களிலிருந்து 
கதிரியக்க தங்கம் என்னும் கதிரியக்கத் தங்கம் . 
கட்டியை 

எனினும் கட்டியை 
ஆண்களின் ஹார்மோஜன் ஆண்களின் ஹார்மோன 
வளர் சிதையின் 

வளாசசியின் 
1928 - ல இம்பீரியல 1902 - ல் இம்பீரியல் 
ஒவ்வொரு சிகரெட்டிற்கும் ஒவ்வொரு சிகரெட்டி 

லும் 
டி . எஸ் . ஏ . யின் 

டி . என் . ஏ . - யின் 
லாகடோன் OH , - Co லாக்டோன் CH , -Co 


பூகோசிஸ் 
ஹூ - லா 
ஹூ - லா 


91 


35 


98 
106 


26 
17 
1 
8 


122 


123 
125 


4 
9 


CH , - . 


CH , - 0 


- 


தமிழ்வெளியீட்டுக்கழகம் 

சென்னை-9 


1966வரைவெளியிட்டுள்ளநூல்கள் 


.. 


பொருளாதாரம் *1.பொருளாதாரம்-1 2.புதுமைப்பொருளாதாரக்கூறுகள் 3.பொருளாதாரம்ஓர்அறிமுகம்-1 4. 

II 


சி 
. 
வேலாயுதம திருமதிஆர்.தாமரஜாட்சி தி.சிமோகன எம்.ஏ.அபூாவசாமி, 

பி.வி.ஸ்ரீநிவாசன 


9--00 12-00 12-00 10-15 


... 


5.பொருளாதாரக்கோட்பாடுவளாந்த 

வரலாறு 16.பணவியலும்பாங்கியலும்-1 7.நவீனபாங்குஇயல் •8.இந்தியசசெலாவணியும்பாங்குமுறையும் *9.அரசாங்கநிதிஇயல 10.இந்தியப்பொருளியல்-1 
11 
. 

i 12.நமதுபொருளாதாரப்பிரச்சினை-1 13. 

II 14.இங்கிலாந்தின்பொருளாதாரவரலாறு-1 15. 

II 16.அமெரிக்காவின்நவீனபொருளாதார 


க.முத்தையன் சி.வேலாயுதம் க.வெற்றிவேல பிவி.ஸ்ரீநிவாசன் அர.சேஷாசலம் எம.பாலசுப்பிரமணியன் எம்.லூர்துநாதன் 
சி 
. 
சுந்தரராஜன் எஸ.குழந்தைநாதன கீ.சீ.இராமசாமி 


7-00 11-50 7-50 5--50 4-75 10-00 4-25 10-75 10-50 6-00 6-00 


5-09 


தி.சி.மோகன் 


வளர்ச்சி 


மு.க.சுப்பிரமணியம் பி.வி.சீனிவாசன் 


. 


| 


17.அமெரிக்கப்பொருளாதாரவரலாறு-1 
18 
. 

II 19. 20அரசாங்கநிதியியலின்பொருளாதாரம்-1 21. 

பா 22.இந்தியாவின்பொருளாதாரவளர்சசி-1 
23 
. 

II 24.பணம்-சிறுவிளக்கம் 
* 
25 
. 
வணிக 
இயலின் 
தத்துவங்கள் 26.பததொன்பதாமநூற்றாண்டில்கிரேட் 

பிரிட்டனில்தொழில்வாணிபப்புரட்சி 27.பென்ஹாம்பொருளாதாரம்-1 
28 
. *29.வரவுசெலவுத்திட்டம் 


மா.குமாரசாமி அர.சேஷாசலம் தே.வேலப்பன் 
ஜி 
. 
சிதமபரம கோ.இராதாகிருஷணன் கு.ஆளுடையபிள்ளை சூ.ரா.கறுப்பண்ணன் 


11-00 6-00 
6-50 10-00 

9-50 10-00 

8-00 10-00 9-50 11-00 


... 


ஏ.குழந்தை எஸ்.குழந்தைநாதன் ஆர்.ரங்காச்சாரி 


11-00 7--00 6--00 


iil 


வரலாறு 


.. 


கி 
. 
ர 
. 
அனுமந்தன 


: : 


10-00 9--15 4-50 15-00 


டி.வி.சொக்கப்பா வை.விருத்தகிரீசன் 


. 
* 
30 
. 
பிரிட்டன் 
வரலாறு 
-1 
* 
31 
. 

I *32.ஐரோப்பியவரலாறு-1 33.ஐரோப்பா-கடந்தஐந்துநூற்றாண்டுகாலச் 

சரித்திரம 34.இங்கிலாந்துவரலாறு-1 35. 

II 36. 

III 37. 

IV 


இரா.அண்ணாமலை பா.மாணிக்கவேலு என்.ஜே.ராஜகோபால் 


13-00 13-00 8-00 8-00 


1.. 


மூலநூல்(OriginalBook) 


வரலாறு-தொடர்ச்சி 


க.த.திருநாவுக்கரசு எம்.எக்ஸ.மிராண்டா 


. 


38.இங்கிலாந்தின்வரலாறு-1 
39 
. 

II 
40 
. 

III 41.இந்தியாவின்சிறப்புவரலாறு-1 
42 
. 

பா 
43 
. 

III 44.கிரேக்கநாட்டுவரலாறு-1 45. 

II 
46 
. 


தி.வெ.குப்புசாமி ஏ.உஸ்மான்ஷெரீப் அ.பாண்டுரங்கன் சைமன்ஐ.எஸ்.பாக்கியநாதன் பி.இராமானுஜம்தேவதாஸ் 


15--00 8--00 5-00 7-50 9-00 11-00 7--50 7--00 7-75 


. 


அரசியல் 


iii 


*47.இந்தியஅரசியலமைப்பு 48.அரசியலுக்குஓர்அறிமுகம 49.தற்காலஅரசியல்அமைப்புகள் 50.பன்னாட்டுஅரசியல்-1 51.பொதுத்துறைஆட்சிஇயல்-1 52. 

ப 53.பொதுத்துறைஆட்சியியலுக்குஓர்அறிமுகம்-1 54. 

II 


வீ.கணணையா டி.செல்லப்பா மோ.வள்ளுவனகிளாரன்சு திருமதிநூாஜஹானபாவா வி 
கணணையா அ.ஜெகதீசன் வீ.கணணையா டி.செல்லப்பா 


4--75 8-50 8-50 16--00 9-00 7-25 7-50 7-50 


உளவியல் 


. 


கி.ச.அப்புள்ளாச்சாரி 


55.குழந்தைஉளவியல்-1 56. 

II 


8-00 7-00 


... 


1 


சி.ந.வைத்தீஸ்வரன் தி.இரா.அரங்கராசன் 


57.உட்கவர்மனம் 58.இளையோர்உளவியல்-1 59. 

II 60.சமூகஉளவியல் 61.பிறழநிலைஉளவியல் 62.பித்தரினஉள்ளம் 63.குமரஉள்ளம் 


என்.வேதமணிமானுவேல் அ.பெசன்ட்கிரீப்பர்ராஜ் 


7-00 12--00 9-00 9-25 11-00 3-00 6-25 


டாக்டர் 
மு 
. 
அறம் 


தத்துவம் 

64.இந்துசமயத்தத்துவம் 
* 
65 
. 
அறிவு 
ஆராய்ச்சி 
இயல் 
* 
66 
. 
மேலைநாட்டுத் 
தத்துவம் 
67. 
அத்துவித 
தத்துவம் 68.ஆங்கிலேயப்பயன்வழிக்கொள்கையினர் 
69. 
இந்தியத் 
தத்துவம் 


ஞா.ராஜாபகதூர் ஆர்.இராமானுஜாச்சாரி ஆர்.எஸ்.தேசிகன் 
ஜி 
. 

.எம்.காந்தி மோ.வள்ளுவன்கிளாரன்சு வ.அ.தேவசேனாபதி, பா.நா.சண்முகசுந்தரம் 


5-50 
3-50 3-50 6-50 5--50 3-50 


1V 


அறவியல் 70. 
அறவியல் 
- 
ஓர் 
அறிமுகம் 


கோ 
. 
மோ 
. 
காந்தி 


8-50 


1 


அளவையியல் 71.அளவைஇயல்-தொடக்கநூல் 


கி.ர.அப்புள்ளாச்சாரி 


... 


2-50 


*மூலநூல(OriginalBook 


மானிடவியல் 


... 


*72.மானிடவியல் 73.பண்பாட்டுக்கோலங்கள் 74.இந்தியாவில்குடியானவர்வாழ்க்கை 


ம.சு.கோபாலகிருஷ்ணன் கி.பூ.சுப்பிரமணியன் எஸ்.இலட்சுமி 


4--15 5-50 3-50 


- 


சமூகவியல் 


10-00 


75.சமூகவியலின்அடிப்படைக்கோட்பாடுகள் 


ஜெ.நாராயணன் 


... 


A 


புவியியல் 


.. 


. 


* 


76.ஆசியா-1 77. 

II 78.ஐரோப்பாக்கண்டத்தினபுவியியல் 79.தென்கிழக்குஆசியா *80.வடஅமெரிக்கா *81.தெனஅமெரிக்கா *82தென்கணடங்கள்-ஆஸ்திரேலியா 
* 
83 
. *84,புவிபபுறவியல்-II *85.செய்முறைப்புவியியல் *86.மககட்பரபபியல் *87.சமுததிரவியல் 88காலநிலைஇயல்-1 89. 

ப 


கொ.சேஷ.நரசிம்மன் ஏ.எஸ்.நாராயணன் ஜி.கிருஷணமூாததி குமாரிஇரா.அலமேலு எம்.என்.பதமநாபன திருமதிஎச.நியூமன் எஸ்.முத்துக்கிருஷணககரையாளர் நா.அனந்தபதமநாபன் சு.ஜெயச்சந்திரன வி.எஸ்.அனந்தபதமநாபன் கோ.இராமசாமி கொ.சேஷ,நரசிம்மன 


9-50 8-75 8-50 8-50 8-25 9-00 4-00 3-25 6-00 9--00 6-25 6-50 10-00 5--00 


-ஆபிரிக்கா 


> 


90.வளியியலுக்குஓர்அறிமுகம் 
* 
91 
. 
புவி 
அமைப்பு 
இயல் 


கோ.இராமசாமி 
சி 
விசுவநாதன 


11-00 4-75 


.. 


புள்ளியியல் *92.புள்ளியியல்-அறிமுகம 93.புள்ளியியல்முறைகள்-1 
94 
. 

II 95.நமமைச்சுற்றியுள்ளபேரண்டம் 


. 


சு.வைத்தியநாதன் கோ.சணமுகசுந்தரம் கே.ஆர்.இராஜகோபாலன் தி.வி.லட்சுமிநரசிமமன் 


10-00 10--00 14-00 6-50 


. 


டி.கே.மாணிக்கவாசகம்பிள்ளை 


. 


உயர் 
கணிதம் *96.ஆயத்தொலைவடிவகணிதம் *97.வகைநுண்கணிதம் *98.தொகைநுணகணிதம 


vi 


::: 


12-50 8-00 9--00 


தி.கோவிந்தராசன் 


விலங்கியல் *99.விலங்கியல் 


12-00 


பெ.மா.அண்ணாமலை இரா.முருகேசன் 


பௌதிகவியல் 100. 
ஒளி 
நூல் 

•மூலநூல(OriginalBook 


10-00 


ச 
. 
சம்பத்து 
, 


... 


விஞ்ஞானம் *101.வானவெளிவெற்றி 
* 
102 
, 
ரேடியோ 
* 
103 
. 
எகஸ் 
- 
கதிர்கள் 
* 
104 
. 
பாம்புகள் 
* 
105 
. 
தாவரம் 
- 
வாழ்வும் 
வரலாறும் 
* 
106 
கரும்பு 


டாக்டர் 
எம் 
. 
ஏ 
. 
தங்கராஜ 

பி.திருஞானசம்பந்தம் பெ.நா.அப்புசாமி,ஜேபி.மாணிக்கம் பெ.மா.அண்ணாமலை டாக்டர்கு.சீனிவாசன் கு.பெரியசாமி 


6-00 4-75 4-50 3-50 8-00 
4-00 


> 


2-50 


மருத்துவம் * 
107 
. 
நீரிழிவு 
- 
க்ஷயரோகம் 

108. 
மகப்பேறும 
மாதர் 
நோயும் *109.பாக்டீரியா 


டாக்டர்ஜி.வேங்கடசாமி 

டாக்டாஏ.கதிரேசன் டாகடர்(குமாரி)மணிமேகலை சு.சுந்தரம் 


8-25 2-50 


பொறியியல் 110.நீங்களேவீட்டைக்கட்டலாம் 


vii 


8-50 


+. 


கே 
. 
வி 
. 
கிருஷ்ணராஜ் சி.ஆர்.சுப்பிரமணியம் ஆர்.இராமசாமி கே.வேணுகோபால் 


சட்டம் *111.குற்றவியல்சட்டம் 


எம்.சண்முகசுப்பிரமணியம் 


10-00 


. 


... 


பொதுநூல்கள் 

112. 
மகாதமா 
காந்தி 
113 
. 
விவசாயப் 
புரட்சி 114, 
சேமககை 
- 
நூல் *115முற்காலச்சோழர்கலையும்சிற்பமும் 
* 
116 
. 
உணவும் 
ஊட்டமும் 

*மூலநூல்(OriginalBook) 


சரஸ்வதிதங்கையன் வி.கார்ததிகேயன் ஆ.சுப்பிரமணியம் எஸ்.ஆர்.பாலசுப்பிரமணியம தி.வேங்கடகிருஷணய்யங்கார் 


3-25 8-00 2-50 9-00 4 
- 
50 


தமிழ் வெளியீட்டுக் கழகப் புதிய வெளியீடுகள் , 1967 


- பி . டி . எல்ஸ்வொர்த் 
- எட்வர்ட் நெவின் 


- ஏ . ஆர் . பிரெஸ்ட் 


பொருளாதாரம் 
பன்னாட்டுப் பொருளாதாரம்- I , II 
பொருளாதார ஆய்வு நூல்- I , II 
வளர்ச்சியுறாத நாடுகளின் 

அரசாங்க நிதியியல் 
வளர்ச்சி குறைந்த நாடுகளின் 

முதலாக்கம்பற்றிய சிக்கல்கள் 
1939 முதல் இந்தியாவில் 

பணவீக்க விலைப் போக்குகள் 
பொருளாதார வளர்ச்சிபற்றிய 
- கட்டுரைகள் 


ராக்னர் நர்க்ஸ் 


- பிரைட் சிங் 


- 


வி . கே . ஆர் . வி . ராவ் 


வரலாறு 
ஆக்ஸ்ஃபோர்டின் 

இந்திய வரலாறு -1 , II , III 
முகலாயப் பேரரசு- I , II 


வின்சென்ட் ஏ . ஸ்மித் 
- ஏ . எல் . ஸ்ரீவத்ஸவா 


அரசியல் 


- எம் . வி . பைலீ 


இந்திய அரசியலமைப்புத் திட்டம் 
இந்திய ஆட்சி அமைப்புமுறை 

வளர்ச்சி -1 
பன்னாட்டரசியல்-II 
மக்கள் ஆட்சி 
1919 முதல் சர்வதேச உறவுகளும் 

உலக அரசியலும் 
சமூக , அரசியல் கொள்கையின் 
அடிப்படைகள் 


எச் . என் . சின்ஹா 
- ஃபிரெடரிக் எல் . ஸுமன் 
கே . சந்தானம் 


- 


எஸ் . என் . தார் 


- 


- 


எர்னஸ்ட் பார்க்கர் 


தத்துவம் 

மெய்ப்பொருளியல் - ஓர் அறிமுகம் -1 - ஏ . ஜே . பாம் 
புவியியல் 
சிஷோமின் வாணிகப் புவியியல்- I , II எல் . டட்லி ஸ்டாம்ப் 
பௌதிகப் புவியியலும் 
புவியமைப்பியலும் 

எல் . டட்லி ஸ்டாம்ப் 
தாவரவியல் 
தாவரங்களின் வாழ்வியல் 

- எஸ் . சுந்தரம் 
மருத்துவம் 
புற்றுநோய் 

- ஆர் . ஜே . ஸி . ஹாரிஸ் 


